தமிழகத்‌ ரிகால்லியல்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ 





ஆவணம்‌ 


இதழ்‌ 22 


AVANAM 
VOL - 22 


சு. இராசவேலு 
பதிப்பாசிரியர்‌ 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ 


ஆவணம்‌ : 22 (201) 


Avanam, Journal of the Tamil Nadu Archaeological Society, 


Thanjavur 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 





தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 


செயற்குழு 
தலைவர்‌ சு. இராசகோபால்‌, சென்னை 
துணைத்‌ தலைவர்‌ வீ.இரா. மங்கையர்க்கரசி, விழுப்புரம்‌ 
இணைச்‌ செயலர்‌ இராசு பவுன்துரை, தஞ்சாவூர்‌ 
பொருளாளர்‌ ம. பவானி, தஞ்சாவூர்‌ 
பதிப்பாசிரியர்‌ சு. இராசவேலு, தஞ்சாவூர்‌ 
செயற்குழு உறுப்பினர்‌ சு. இரவி, கோவை 
ஜெ. இராஜாமுகம்மது, புதுக்கோட்டை 
வெ. வேதாசலம்‌, மதுரை 
க. இ ள்‌, புதுச்சேரி 
ம. காந்தி, வேலூர்‌ 
வெள்ளையாம்பட்டு சுந்தரம்‌, சென்னை 
சி. செல்வராஜ்‌, தர்மபரி 
கோ. திருமூர்த்தி, சந்திரகிரி 
சு. கண்ணன்‌, மதுரை 
௧. பன்னீர்செல்வம்‌, மைசூர்‌ 
அ.கா. பெருமாள்‌, நாகர்கோவில்‌ 
பதிப்புக்‌ குழு 
ப.தே. பாலாஜி 
ப. வெங்கடேசன்‌ 
செந்தீ நடராஜன்‌ 













The publication of this Journal has been financially supported by 
the Indian Council of Historical Research. The responsibility for 


the facts stated or opinions expressed is entirely of the author 
and not ofthe ICHR - Editor 


கணினி அச்சு : ரமணா கிராபிக்ஸ்‌, அண்ணாநகர்‌, 97890 65575, 98404 33940 
அச்சிட்டோர்‌ : ஜப்பானிகா, இராயப்பேட்டை, 94442 99224 
அட்டைப்‌ படம்‌ : கைலாசநாதர்‌ கோயில்‌, எல்லோரா 


பொருளடக்கம்‌ 


Abstracts of the Articles 
S. Rajavelu 


கல்வெட்டு 


1. 


ம. 


10. 


11. 


முதலாம்‌ நரசிம்மவர்ம பல்லவனின்‌ 
தூம்யுக்‌ கல்வெட்டூ 

ம. காந்தி, ஆர்‌. மணி 

செண்டத்தூர்‌ ந௫கல்‌ கல்‌ வட்டு 

௧. வெங்கடேசன்‌ 

பழஅக்ரகாரம்‌ கம்பவர்மன்‌ கல்வெட்டு 
ப. பூபாலன்‌ 

குலவாய்ப்பட்டி செக்கு கல்வெட்டூ 

க. கருப்பையா 

விளை கன்னாதேவன்‌ கல்னட்டு 

ம. காந்தி, ப. வெங்கடேசன்‌ 

நெடுங்கல்‌ கல்வெட்டு 

த. ரமேஷ்‌ 

முதலாம்‌ பராந்தகனின்‌ மதகு கல்வெட்டூ 
இரா. ரமேஷ்‌, மோ. பிரசன்னா 
வள்ளிமலை கன்னாதேவன்‌ கல்வெட்டு 
கி. குமார்‌ 

மதுரை - திருவனந்தபுரம்‌ பகுதிகளில்‌ சில கல்வெட்டுகள்‌ 
து. தயாளன்‌ 

மேலக்கடம்பூர்‌ கல்‌எவட்டூ 

வெ. வேதாச்சலம்‌, ஜே.ஆர்‌. சிவராமகிருஷ்ணன்‌ 
ப. கலைச்செல்வன்‌ 

வீ௫ர்‌, எனாதிமங்கலம்‌ கல்வெட்டூகள்‌ 
வீ. செல்வகுமார்‌, மா. பவானி 

ஆ. ராஜா, கோ. மதிவாணன்‌ 

இரா. ஆனந்தகுமார்‌ 


பக்கம்‌ 


17 


18 


19 


20 


21 


22 


23 


24 


26 


27 


28 


12. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


௨௦. 


21. 


2௨. 


23. 


வேலூர்‌ மாவட்டத்தில்‌ புதிய கல்வெட்டுகள்‌ 

கி. குமார்‌ 

நட்டாற்றீசுவரன்‌ கோயில்‌ கல்‌ஒவட்டு 

செ. இராசு, ௮. பழனியப்பன்‌ 

அரங்கணூர்‌, ஆழியூர்‌, கூடப்பாக்கம்‌ கல்வெட்டுகள்‌ 
ராம. எழில்ராமன்‌ 

திருவாலந்துறைக்‌ கல்வெட்டுகள்‌ 

இல. தியாகராஜன்‌ 

மொட்டமலை சமணப்பன்னி கல்‌வெட்டூுகள்‌ 
வீ. முத்துக்குமார்‌ 

திரணிபாளையம்‌ கல்வெட்டுகள்‌ 

இல. தியாகராஜன்‌ 

த. ரமேஷ்‌ 

ஒரண்டாம்‌ ஒராசாதீராசனின்‌ புஞ்சைக்‌ கல்வெட்டூ 
க. பன்னீர்செல்வம்‌ 

புஞ்சைக்‌ கல்‌வவட்டுகள்‌ 

கோ. விசயவேணுகோபால்‌, 

பாபு (௪) இராமசாமி, கோ. இரவீந்திரன்‌ 
கூகையூர்‌ கல்வெட்டூ 

ந. வெங்கடேசன்‌ 

விழுப்புரம்‌ பகுதிக்‌ கல்‌வவட்டுகள்‌ 

சி. வீரராகவன்‌, மங்கையர்கரசி 

விழுப்புரம்‌ பகுதியில்‌ சில புதிய கல்லவட்டுகள்‌ 
ஆ. பெருமாள்‌ 


24. அறுங்குறுக்கை பாறைக்‌ கல்வெட்டு 


ப. பூபாலன்‌ 


சு. இராசவேலு, சூலூர்‌ தெய்‌. சேஷகிரி 


26. கோ. வேலங்குழ கல்வெட்டுகள்‌ 


சு. இராசகோபால்‌ 


ஆவணம்‌ 22, 


30 


32 


33 


37 


44 


46 


54 


56 


80 


௧2 


85 


89 


91 


94 


2011 


27. 


25. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


37. 


38. 


39. 


40. 


31. 


சிவகங்கை மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 

௮. சந்திரபோஸ்‌, ௧௬. இராசேந்திரன்‌ 
புதுக்கோட்டை மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 

௧௬. இராசேந்திரன்‌ 

மிரட்டு நிலைக்‌ கல்வெட்டு 

எம்‌. காயத்திரிதேவி 

பாறைப்பட்டி சிவன்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 
வி.ப. யதீஸ்குமார்‌, ௮. சங்கர்‌ 

மங்கலம்‌ கம்பணன்‌ கல்வெட்டு 

ம. காந்தி, ப. வெங்கடேசன்‌ 

கோம்பைப்பட்டி, கோவில்பட்ழக்‌ கல்‌எவட்டூுகள்‌ 
வி.ப. யதீஸ்குமார்‌ 

சம்பை ஊஞ்சல்‌ சங்கிலி எழுத்துப்‌ பொறிப்பு 
சலுர்‌ தெய்‌. சேஷகீரி 

வழிக்கலமூறி 

அ.கா.பெருமாள்‌ 

ந்தகநல்னூர்‌ கல்ணடு 

ஜே.ஆர்‌. சிவராமகிருஷ்ணன்‌, ப. கலைச்செல்வன்‌ 
சு. கண்ணன்‌ 

தூரம்பாடி சிவன்‌ கோயில்‌ கல்‌ வட்டு 

வி.ப. யதீஸ்குமார்‌, ௮. சங்கர்‌ 

குழிமங்கலம்‌ கல்வெட்டு 

து. சுந்தரம்‌ 

குன்றப்பாளையம்‌ நடுகல்‌ கல்‌ஒவட்டு 

கு. பாபு 

திருச்செந்தூர்‌ வள்ளி குகைக்‌ கல்வெட்டு 
த.த. தவசிமுத்து 

ஒனுப்பூர்‌ கல்வெட்டூ 

க. கருப்பையா 

கொத்தனூர்‌ பெரியநாச்சியம்மன்‌ கோயில்‌ கல்வெட்டு 


வி.ப. யதீஸ்குமார்‌ 


ஆவணம்‌ 22, 2011 


98 


104 


10 


111 


114 


116 


118 


119 


120 


122 


123 


125 


126 


128 


129 


4... முத்தரையர்‌ செப்பேடு 130 


செ. இராசு 

48. சேவூர்‌ காளிக்‌ கோயில்‌ செப்பேடு 140 
சி. வீரராகவன்‌, மங்கையர்க்கரசி 

44. திருவரங்கம்‌ ஒதற்குவாசல்‌ சிற்பக்‌ கல்‌எவட்டூ 146 
கி. ஸ்ரீதரன்‌ 

45. ஆழ்வார்குறிச்சி நடுகற்‌ கல்வெட்டுகள்‌ 147 
பார்வதி 

46. காஞ்சிபுரம்‌ காமாட்சி அம்மன்‌ கோயில்‌ 148 
கல்தொட்டிக்‌ கல்வைட்டூ 
கி. ஸ்ரீதரன்‌ 

47. கலிங்கியம்‌ தேர்க்கசைக்‌ கல்வெட்டூ 149 
சூலூர்‌ தெய்‌. சேஷகீரி 

48. அறந்தாங்கி வட்டத்தில்‌ சில புதிய கல்வெட்டுகள்‌ 150 
௮. சந்திரபோஸ்‌. ௧௬. இராசேந்திரன்‌ 

49. திருத்தங்கூர்‌ கல்‌வட்டூ 152 


௮. சந்திரபோஸ்‌, ௧௫. இராசேந்திரன்‌ 


50. விரானூர்‌ நகரத்தார்களின்‌ பழனி மடத்துக்‌ கல்‌வவட்டு 154 
௧௬. இராசேந்திரன்‌ 
51. கதிர்காமம்‌ வேல்மேடை செப்புக்‌ கவசப்‌ பொறிப்பு 155 


சு. இராசகோபால்‌ 

52. குமாரகோவில்‌ புதிய கல்வெட்டுகள்‌ 156 
செந்தீ நடராசன்‌, சுந்தரம்‌, ராஜ்குமார்‌ 
௮.கா. பெருமாள்‌, செல்வதரன்‌ 


தொல்லியல்‌ 

58. வேனூர்‌ மாவட்டத்தில்‌ தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ 159 
கி. குமார்‌ 

54. பிள்ளையார்பட்டி அகழாய்வு 2011 164 
வீ. செல்வகுமார்‌ 

55. ஓமலூர்‌ வட்டாரத்‌ தொல்லியல்‌ கண்டுபிழப்புகள்‌ 167 
இரா. ரமேஷ்‌ 

6 


ஆவணம்‌ 22, 2011 


56. 


57. 


58. 


59. 


60. 


61. 


62. 


63. 


64. 


நன்னிலம்‌ வட்டாரத்‌ தொல்லியல்‌ 

இரா. சுரேஷ்‌ 

விழுப்புரம்‌ பகுதியில்‌ நில அளவுகோல்கள்‌ 
வீ. செல்வகுமார்‌ 


வைகை ஆற்றுப்‌ படுகை தொல்லியல்‌ 
பா. பாலமுருகன்‌ 


தருமபுரி மாவட்டத்தில்‌ பெருங்கற்கால ஓவியம்‌ 
த. பார்த்தீபன்‌ 

கோவை வட்டாரம்‌ பகுதிகளில்‌ 

தொல்லியல்‌ கண்ட௫பிழப்புகள்‌ 

டி.வி. கனகரத்தினம்‌ 

புதுக்கோட்டைப்‌ பகுதியில்‌ நுண்கற்காலப்‌ 
பண்யாட்ழடங்கள்‌ 

ஆ. ராஜா 

வில்னுனி ஆற்றுப்‌ பகுதியில்‌ 

புதிய தொல்லியல்‌ டங்கள்‌ 

த. தங்கதுரை 

சங்கரன்கோவில்‌ பகுதியில்‌ உரோமானிய 
நாணயம்‌ கண்டுபிடிப்பு 

சொ. சாந்தலிங்கம்‌ 

அறுவகை ஒலக்கணம்‌ கூறும்‌ அளவைக்‌ குறியீடுகள்‌ 
சு. சிவா 


அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌ 


65. 


66. 


67. 


Monolithic Temple: Origin and Evolution 
D. Dayalan 


திருவாவடுதுறை ஈசானமடங்கள்‌ - ஓர்‌ ஆய்வு 
௪. கிருஷ்ணமூர்த்தி 
செய்தித்‌ திரட்டு - புதிய கண்டுபிடிப்புகள்‌ 


கருத்துப்‌ பரிமாற்றம்‌ 


68. 


மல்லாயுரம்‌ கல்வெட்டின்‌ மீள்‌ வாசிப்பும்‌ - குறிப்பும்‌ 


நடன. காசிநாதன்‌ 


ஆவணம்‌ 22, 2011 


170 


174 


176 


180 


181 


185 


187 


159 


191 


198 


208 


216 


230 


69. The Ondaatje Letters - An Extraordinary 
Discovery in South Africa 
D. Herman Tieken 


70. பிரஞ்சு அந்தியவியல்‌ மற்றும்‌ வட்டெழுத்து 
ஆராய்ச்சிகளின்‌ தொடக்கம்‌ 
ஓர்சே. மா. கோபாலகிருஷ்ணன்‌ 

71. புதிய வெளியீடுகள்‌ 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழக 20ஆம்‌ ஆண்டுக்‌ 
கருத்தரங்கம்‌ - செயலர்‌ அறிக்கை 


கட்டுரையாளாகள்‌ முகவரி 


தணிக்கை அறிக்கை 


231 


234 


238 


244 


248 
254 


ஆவணம்‌ 22, 2011 


01. 


03. 


05. 


07. 


08. 


ABSTRACTS OF THE ARTICLES 


S. Rajavelu, Thanjavur 


M.Gandhi& R.Mani, Sluice inscription of Narasimha varman, 7" 
century . Fixing of Sluice by Puroyita Vetpai Somaciyar. 


K. Venkatesan, Sendattur Hero stone inscription, 832,Refers to the 
death of Paritandik kamanar of Ikal marai mangalam after rescuing 
the cattle in a battle at Sendattur during the reign of Mavali vana 
rayar. 


P.Bubalan, 892. Kampavarman Inscription from Padi Agraharam, Gift 
made for the maintenance of lake. 


K.Karuppaiah, Oil-press stone inscription at Kulavaypatti, 9” century. 
Oil press stone made by Panain Sendan. 


M.Gandhi & P. Venkatesan,Vilai Kannaradeva inscription, 963, 
Mentions the name of the village Milai in Valappandal nadu, a sub 
division of Paduvur kottam. 


T.Ramesh, Nedunkal inscription,998. Setting up of a sluice by Nedungal 
Kilan Ilavadi kunavan of Vadacheri. 

R.Ramesh & M.Prasanna, 926. Sluice inscription of Parantaka I, Refers 
to the construction of lake embankment at Tiruninravur by Nila 
nakkan, a Muvenda velar of Chola nadu who was in charge of 
Tondaimandalam. 

K. Kumar, Kannaradeva Inscription at Vallimalai, 10th Century. Mention 
the king’s officer Krishna Veliyar and his visit to Melpadi and 
Kanchipuram. 

D.Dayalan, Madurai - Tiruvanandapuram Area inscriptions, (1) 8-9" 
century. Donation made to the tank by Attani people. (2)1807. 
Mentions Santi kesavan. (3) 9” century. Single line — stating 
‘Srimathi.’ 

V.Vedachalam, J.R.Sivaramakrishnan & P.Kalaiselvan, 1074 century. 
Melakkadampur inscription, Donation of lamp to Tiruvilankoyil 
by Nakkan titanyati. 


ஆவணம்‌ 22, 2011 


11. 


13. 


15. 


16. 


17. 


10 


V.Selvakumar, M.Bhavani, A.Raja, K.Mathivanan, R.Anandakumar, Vidur, 
Enathi, Mangalam inscriptions, (1) 9-10” century. Donation for 
lamp and food offerings.(2) 18-19" century. Mentions the garden. 


K.Kumar, New inscriptions of Vellore region, (1) 10” century. Gift made 
to the temple of Pandya nallur. (2) 10-11” century. Gift made for 
maintaining the lamp in the temple. (3) 16-17" century. In praise of 
temple. (4) Construction of a marriage hall at Kudimallur. 


S.Raju & A.Palaniappan, 1017. Nattarrisvaran temple inscription 
Renovation of the temple and construction of a mandapa by 
Rajendra Singa kamindan. 


Rama. Ezilraman, Inscriptions of Aranganur, Aliyur and Kudappakkam, 
(1) 11* century. Donation of 90 sheep for perpetual lamp (2) 114 
century. Fragmentary inscriptions. Land donations.(3) 16” century. 
Donation of land. 


L.Thiyagarajan, Inscriptions of Tiruvalandurai, (1) 1185, Refers to the 
donation of land made towards prayachittam on seeing a snake 
enter the temple when Rajaraja devan Vanakovaraiyan a chieftain 
of the locality came for the Chitira festival to the temple (2) 1187. 
Gift of land to the temple. (3) Deposit of paddy for performing Puja 
to the temple goddess on the Sundays.(4) 14-15% century. Mention 
of tax free village Kasaran Pattu. (5) 14-15% century. Mention of a 
village Yogavanam Paluvur. (6) 16" century.Land donation for 
conducting repairs and Pujas in the temple of Uttamatolisvara 
mudaiyar by an officer Paccai and Tenkaraicimai nattar. (7) 1747. 
Gift of Mango and Tamarind tress to maintain the lamp in the 
temple. 


V.Muttukkumar, Jaina inscriptions of Mottamalai, (1)11-12% century. 
Refers to a name of Jaina centre Kunaviranayagap perumpalli.(2) 
12-13* century . Gift of tax free land to the Jaina palli. 


L.Thiyagarajan, Tiranipalayam inscriptions, (1) 122 8. Made some 
arrangements to the temple by the Padinen bhumi Chitrameli periya 
nattar, Kanmalar and Vannar.(2) 1231. Made arrangements to repay 
the loans by means of grains received in the current and previous 
year by Munrupati mudaligal (3) 1316. Refers to the gift of 500 kuli 


ஆவணம்‌ 22, 2011 


20. 


21. 


of land to the temple of Andiravedisvaramudaiya nayanar by 
three brothers. (4) 1308. Refers to the gift of 400 kuli tax free land 
to a brahmana by Eduttagai Alagiyar Nandi. (5) 1 7-19ம century. Gift 
of land by Sankarappa Reddiyar to the temple. (6) 11-12% century. 
Mention of Urrattur, Tirani villages. (7) 12-13” century. Mentions 
of village Anmaganarsur and the names of Ponnambala nimbi an 
Narasinga panman. (8) 1272 Refers to the gift of land at Parkariyan 
tank. (9) 1272. Refers to the gift of 300 kuli land for Pujas in the 
temple of Arasa puyantara Vinnagar.(10) 1301. Gift of 500 kuli land 
to the temple by Kuttan Vanarayan son of Pandiyarayar, a 
suruthiman of Tirani. 


T.Ramesh, Some new inscriptions from Tiruvamattur, (1) 11” century. 
Mentions Manikkavasagan garden. (2) 13® century. Construction 
of arthamandapam. (3) 1355. Construction of mandapa by Mapputi 
Sendamaraik kannan of Mamallapuram. 


K.Pannerselvam, Punjai inscription of Rajadhiraja II, 1177. Death of 
Siva Brahmins and Velaikkarar for the illegal claim of land by four 
Brahmins at Talaiccankadu. For the soul of the dead the 4 brahmins 
donated 1 veli of land for making of bronze images of deceased. 


G.Vijayavenugopal, Babu (a) Ramaswami & G.Ravindran, Punjai 
inscriptions, (1-16) 11” -16” century. These inscriptions refer to 
the gift of lands to the temple of Tirunanipalli udaiyar for day to 
day pujas and festivals. The Temple authorities (mulaparudaiyar) 
were figured in these transactions. 


N. Venkatesan, Kugaiyur inscription, 1183. Reconstruction of the old 
temple in to a stone temple by Kugudaiyan Ponparappinan alias 


Rajaraja Kovarayan. 


C. Viraragavan& Mangaiyarkarasi,.Some inscriptions from Villupuram 
region, (1) 12” century. Setting up of a sluice. (2) 940. Mentions 
Mukkatamban son of Nankutti.(3) Setting up of a sluice by 
Tiruvarangamudaiyan Viyangan.(4) Gift of land to Alagiya nayanar. 
(5) 987. Construction of a stone temple by Ampalavan Kandaratitan. 


A Perumal, Inscriptions from Viluppuram region, (1-8) 1 1%-12% century. 
Fragmentary. Mentions the political divisions and chitrameli 


11 


ஆவணம்‌ 22, 2011 


26. 


21. 


28. 


vinnagaram. (8) 134 century. Mentions Tailakulakalapuram.(10) 13* 
century. Mentions weavers of Tailakulakalapuram. 


P. Bubalan, Rock inscription at Arunkurukkai, 1193. Gift of land by 
Kiliyur Malaiyaman Periyan Atti to the temple of Tiruttanrisvara 
mudaiyar at Perumpunam. 


S.Rajavelu & Sulur. T. Sheshagiri, A few new inscriptions from Kongu 
region, (1) 13” century. Setting up of a sluice stones and donation 
of lands for the upkeep of tank. (2) 1890. Construction of a well, 
wall and a roof at Sivalapuri Amman temple by Muruganatha 
chettiyar. (3) Donation of door and a mandapa by Periyapalayam 
Nanchappa chetti. (4) Donation of 3 anganam land by Ainnurruvan 
Umaiyan chettiyar son of Arthanari chettiyar. 


S.Rajagopal, Inscriptions of Ko.Velankudi,(1) 13” century. Donation 
of a tank by Vakisap perumal.(2) 114 century. Gift of stone tub by 
Periyanan to the temple of Periya nayagi Amman.(3) 1917. Gift of 
stone bench and drinking water pond for the benefit of pilgrims by 
Attankudi Karuppan. 


A.Chandraboss & Karu. Rajendran, Inscriptions of Sivagangai District, 
(1) 134 century. Gift of land for maintaining the lamp in the 
temple.(2)13® century. Gift of lands and tanks by Malava 
chakravarti and the urar of Kallikkudi.(3) 13% century. Gift of 3 ma 
of tax free land for perpetual lamp. (4) 14% century. Donation of 
land to the temple of Tiruvelitank konda nayanar at Kallikkudi. (5- 
11) Fragmentary. Mentions the gift of lands and their boundaries, 


signatories etc. (12) 18" century. Refers to the Padikaval 
suvandiram. 


Karu.Rajendran,Pudukkottai District inscriptions,(1) 13” century, 
Distribution varam and mortgage of land to Suriyan Bhuman of 
Sundaracholapuram by the madapattiyam, temple accountant, 
shenbagapperumal and urar.(2)13% century. Right of Kaniyatchi to 
Peruvayil Nadalvan Ailayarayan, Maramudali and Kannayirar. (3) 
13” century. Sale of land.(4)13% century. Imposed fine to Rasinga 
devan, Tannan terran alagaiya devan, Kunriyur nadalvan. (4)1608. 
Donation of lands to temple women.(5) 15ம்‌ century. Donation of 


ஆவணம்‌ 22, . 2011 


29. 


30. 


31. 


32. 


33. 


35. 


36. 


37. 


38. 


39. 


ஆவணம்‌ 22, 2011 


door-jamb and steps to the temple.(6) gift of Oil-press stone by a 
lady Angan Nampan. 


M.Kayadri devi, Mirattu nilai inscription, 13" century. Received some 
300 kuligaip panam for the exemption of taxes nadarra mariyati, 
kariyavaratchi etc by the Urar of Milattu nilai at the request of 
Visaiyalaiya devar. 


V.P. Ethiskumar & A. Sankar, Paraippatti Siva temple inscriptions, 
(1)1340. Gift of tax free land to the temple at Virarajendra nallur.(2) 
13* century .Tax free gift. (3) Gift of land to the temples of Pillaiyar 
and Pidari at Manur alias Virarajendra chola nallur. (3) 13% century. 
Gift of tax free land for food offerings in the temple. 


M.Gandhi, P.Venkatesan, Mangalam inscription of Kampanan, 1368. 
Gift of tax free land. 


V.P.Ethiskumar, Kompai patti and Kovil patti inscriptions, 14" century. 
Gift of dry land to the temples of Nanadesi mangalam. 


Sulur T. Sheshagiri, Jambai swing chain (unjal) inscription, 14ம்‌ 
century. Donation of swing by Sokka kollan. 


A.K. Perumal, Vazikkalamuri, 1463. Refers to the mortgage of land by 
Kesavan Samban to Annamalai perumal Chetti of Adiyanur. 


J.R. Sivaramakrishnan, P.Kalaiselvan, & 5. Kannan, Madurantakanallur 
inscription, 1598. Creation of pettai village known as 
Krishnapupalan pettai at Devankudi and the exemption of taxes 
for the residents of the created village. 


VP. Ethiskumar & A. Sankar, Durampadi Siva temple inscription, 18%” 
century. Charity of Nanjarayar to Nanjunda lingan (temple). 
T.Sundaram, Kudimangalam inscription, Donation of land to Chatram 

belongs to Brahmins at Pulaiyapadi. 
K. Babu, Kunrappalaiyam Hero Stone inscription, 154 century. Mention 
Kannacayi velavan. 


T.T Tavacimuttu, Valli cave inscription at Tiruchchendur, 1656. Refers 
to the digging of a well , construction of a mandapa at Valli cave in 
the year 1656 by Muttaiyan. 

13 


40. 


41. 


42. 


43. 


45. 


47. 


48. 


49. 


K.Karuppaiah, Iluppur inscription, 16-17” century. Donation of a hero 
stone by Alagan Konattup paraiyan Adi, a urali of Kilaikkurichchi. 


V.P. Ethiskumar, Kottanur periyanacciyamman temple inscription, 1794. 
Construction of garbhagriha, ardhamandapa and mahamandapa 
in Periyanacchi amman temple by Pappanacchari. 


S.Raju, Muttaraiyar Copper Plate, 1674. Refers to the origin of 
muttaraiyar , their political region. Made arrangements to construct 
a math for the benefit of muttaraiyar at Palani. 


C.Viraragavan & Mangaiyarkarasi, Sevur Copper Plate inscription, 
1741. Records the geneology of Udaiyars of Mysore and made 
some arrangements to perform puja to certain Muttukkumara siddar 
by the 24 nattavar of kongu and 7 karai nattavar. 


K.Sridharan, Srirangam south entrance sculpture inscription, 17ம்‌ 
century. Bilingual inscription. Telugu and Tamil. Mentions a name 
Terku vasan Ranga sadagopaiyan. 


Parvathi, Alvarkurichchi Hero stone inscriptions, 19” century. Refers 
to the names of deceased. 


K.Sridharan, Kanchipuram Kamatchi Amman stone tub inscription, 
17-18% century. Mentions Senmaila sakayan of Onkodu. 


Sulur T. Seshagiri, Kalingayam car pinnacle inscription. 1833 . Donation 
of kalasam (pinnacle) to the car of the temple of Kariya kaliamman. 


A.Chandraboss & Karu. Rajendran, 4 few inscriptions from Arantanki 
region, (1) 184 century. Consecration of a tank by Palaivanam 
Vijaya Arunachala Vanankamudi Pandaram.(2) 174 century. Gift of 
land after deducting the taxes by Tondaimanar. (3) 144 century. 
Donation of land by Kamban mudaliman. 


A. Chandraboss, Karu. Rajendran, Thirutangur inscriptions, 10th 
Century. Mentions Padikaval Sudentiram 


Karu. Rajendran, Viralur nagarattar Palani Matt inscription, 1879. 
Renovation of matt at Palani. 


S.Rajagopal, Kadirkamam copper pedestal inscription, 1936. 
Consecration of copper pedestal namely velmedai. 


ஆவணம்‌ 22, 2011 


52. 


53. 


55. 


56. 


57. 


58. 


59. 


61. 


62. 


63. : 


Senthi Natarajan, Sundaram, Rajkumar, A.K. Perumal, Selvadaran, Kumara 
kovil inscriptions, Refers to the gift of lands. 


K.Kumar, Archaeological discoveries from Vellore Region, Reports 
the middle and upper Palaeolithic tools, Iron slags, crucibuls, raw 
material of semi precious stones from the village 
Arumpakkam.Reports the rock paintings of Iron Age at Erthangal. 


V. Selvakumar, Pillaiyarpatti Excavations, Reports the excavations 
during the year 2011. 


R.Ramesh, Archaeological discoveries of Omalur region, Reports the 
megalithic burial sites in the region. 


R.Suresh, Archaeology of Nannilam region, Reports of the discovery 
of megalithic and medieval sites of the region. 


V.Selvakumar, Measurement rods of Villupuram region, Refers to the 
various measurements rods found on the walls of temples in the 
region. 

P.Balamurugan, Archaeology of Vaigai basin, Records the recent 
discoveries of megalithic habitations and burial sites of Vaigai 
basin. 

T.Parthiban, Paintings of megalithic period in Dharmapuri region. 
Describes the new findings of white paintings on the rock surface 
of natural rock cavern in the region. 

T.V. Kanagarattinam, Archaeological discoveries in C oimbatore area. 
Describes the discovery of many hero stones and pre historic 


paintings of Coimbatore region. 
A.Raja, Microlithic sites of Pudukkottai region, Listing the microlithic 
sites in the region. 


T.Tangadurai, Recent Archaeological discoveries of Villunai river 
region, Reports on megalithic and Early historic new sites located 
in the river region of Pudukkottai area. 

S.Santhalingam, Roman coin at Sankaran kovil, Among the total 


number of 33 coins of Rajaraja, Sundarapandya , Konerirayan and 


15 


ஆவணம்‌ 22, 2011 


65. 


67. 


68. 


69. 


69. 


11. 


16 


a Silver coin of Roman king Augustus caesar discovered in a tiny 
village Perumal patti, the Silver Roman coin is quite interesting. 


S.Siva, Aruvagai ilakkanam kurum Alavaik kuriyidugal (measurement 
symbols asrevealed from a literature- Aruvagai ilakkanam) Records 
the literature Aruvagai ilakkanam written by Tandapani swamigal 
referring various symbols of liquid measurement in a poetic form. 


D.Dayalan, Monolithic temple : Origin and Evolution, This paper was 
delivered as a lecture under the auspices of Kovilur Andavar 
Endowment lectures instituted by Nachchiyappa Nana 
Desikasuvamigal. In this paper, the author makes an extensive 
survey on monolithic temples of India starting from 3" century 
B.C. 


S.Krishnamurthi, Isana Matts of Tiruvavaduturai, This article was 
delivered as endowment lecture under the auspices of T.N. 
Subramaniyam Endowment lectures (for the year 2010) instituted 
by Padmashri. Iravatham mahadevan. The author discussed the 
history of the Isana matts of Tamil nadu under the control of 
Tirnvavaduturai Adhinam. 


Miscellanary, Short notices of recent discoveries of archaeological sites, 
inscriptions, sculptures coins, etc. 


Natana.Kasinathan, Mallapuram inscription — revised reading and 
remarks.Death of Kandanutirai son of Eran grand son of karangu 
Marakkan a servant of Ponnakkanar in a battle with Samiyar. 


D. Herman Tiekan, The Ondaatje Letters, An Extraordinary Discovery 


in South Africa, Refers to the significance of letter correspendence 
of certain Nicolaas Ondaatje of Srilanka. 


Orse M. Gopala Krishnan, Begining of Research on Indology and 
Vatteluttu script, Records the contribution of Anquetil Deperron 
to Indology and Vatteluttu. 


Book Review: Books related to history and culture of Tamil nadu are 
reviewed. 


- ஆவணம்‌ 22, 2011 


1. முதலாம்‌ நரசிம்மவர்ம பல்லவனின்‌ 
தூம்புக்‌ கல்வெட்ரு 
ம. காந்தி, வேலூர்‌ 
ஆர்‌. மணி, வேலூர்‌ 
இடம்‌: வேலூர்‌ மாவட்டம்‌, அரக்கோணம்‌ வட்டம்‌, &ழ்‌ வீதி, ஏரியில்‌ 
உள்ள மதகுக்‌ கல்‌. 
காலம்‌ : கி.பி.7ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி:  தும்புசெய்தது 
1 ஸ்ரீ நரசிங்கசருமப்‌ 


2. புரோயித வேட்பைச்‌ சோமாசி- 
3. யார்‌ செயிவித்த தூம்பு ஸ்ரீ 





ஆவணம்‌ 22, 2011 


காலம்‌ : 


செய்தி: 


18 


ம.ஐ ஐஐ. 2. எ 


௨. செண்டத்தூர்‌ நரகல்‌ கல்வெட்ரு 
க. வெங்கடேசன்‌, சென்னை 


வேலூர்‌ மாவட்டம்‌, குடியாத்தம்‌ வட்டம்‌, செண்டத்‌ தூரில்‌ 
உள்ள இராஜகோயில்‌ கவுண்டரின்‌ தென்னந்தோப்பில்‌ உள்ள 
நடுகல்‌. முன்‌ பதிப்பு இதொ.க. ஆண்டறிக்கை 1921 எண்‌ 168. 

௪க ஆண்டு 832 - கி.பி. 910 

படுவூர்‌ கோட்டத்தில்‌ உள்ள அடையாறு நாட்டைச்‌ சார்ந்த ஸ்ரீ 
மாவலி வாணராயர்‌ ஆட்சியில்‌ செண்டத்தூரிலிருந்த 
எருமைகளை (எருமை மந்தை) கவர்ந்து செல்லும்போது 
மறைமங்கலத்தில்‌ வாழ்ந்த குதி பறிதண்டிக்‌ காமனார்‌ என்பவர்‌ 
எதிர்த்து நின்று தடுத்துப்‌ போரிட்டு இறந்தமை. நடுகல்லில்‌ வீரன்‌ 
உருவம்‌, வலது கையில்‌ குத்துவாள்‌, இடது கையில்‌ வில்‌, 
இடுப்பில்‌ குத்துவாளின்‌ உரை, தலைமுடி யைச்‌ சேர்த்து கட்டிய 
தலைப்பாகை, போரில்‌ எதிரிகளிடமிருந்து வந்து பாய்ந்த ஏழு 
அம்புகள்‌ உடலை துலைத்து இருக்கும்‌ நிலையில்‌ உள்ளது. 
இரண்டு கலங்கள்‌ கீழ்ப்பகுதியில்‌ உள்ளன. 

ஸ்வஸ்திஸ்ரீ சகர யாண்டு 

எண்ணூற்று முப்பதிரண்டா - 

வது படுவூர்‌ கோட்டத்து அடை - 

யாற்று நாட்டு ஸ்ரீ மாவலிவாணராயர்‌ 

ஆள இகல்‌ மறைமங்கலத்திரு - 

ந்து வாழும்‌ குதி பறிதண்டிக்‌ காமனார்‌ செ - 

ண்டத்தூர்‌ எருமைத்தொறு கொள்ள 
போகேன்‌ என்று தொறு மீட்டுப்‌ 


பட்டார்‌ 





ஆவணம்‌ 22, 2011 


8. பழுக்ரகாரம்‌ கம்பவர்மன்‌ கல்வெட்ரு 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


ப. பூபாலன்‌, இராணிப்பேட்டை 


திருவண்ணாமலை மாவட்டம்‌, செங்கம்‌ வட்டம்‌, 
படி அக்ரகாரம்‌, செய்யாற்று வடகரையில்‌ உள்ள குட்டகரை 
வேடியப்பன்‌ கோயிலில்‌ நடப்பட்ட பலகைக்‌ கல்‌. 

பல்லவர்‌, கம்பவர்மன்‌, யா: 23, கி.பி. 892. 

கல்வெட்டு இரு பக்கமும்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. ஏரி 
பராமரிப்புக்கு அளித்த கொடை பற்றியது. பழ ஏரி என்று 
இவ்வேரி குறிக்கப்பட்டுள்ளது. சில வரிகள்‌ தெளிவில்லாமல்‌ 
உள்ளன. 


மூன்‌ பககம்‌ 


மஜ தய ல 


ஸ்ரீ கோவிசைய கம்பவி- 
க்கிரம பருமற்கு யா- 

ண்டு இருவத்து மூ- 
ன்றாவது பல்குன்ற- 

க்‌ கோட்டத்துக்‌ கீழ்‌ வே [லூர்‌] 
னாட்டு அரையர்‌ மல்ல[ன]- 
ஈன ஏறகப்‌ பனைய[நி]- 

ப்பழ ஏரிக்கு [சேலா]ட்டின இ- 
[ட]த்து நெடுங்காலனா- 





யின கண்ட பெருமான்‌ 
ம கன்‌[னர] தேவன்‌ ஏரிக்கீழ்‌ 
.. செறுஇ... 


பின்‌ பக்கம்‌ 


13. 


14. 
15. 
16. 
27. 


ஆவணம்‌ 22, 2011 


த்தேரிக்‌ [கட்டி] னான்‌ றிரு- 
வடி என்றலை மேலி - 

ன இது கெடுத்தான்‌ 
ஏழாநரகத்துக்‌ கீழா 


நரகம்‌ படுவான்‌. 





4. குலவாய்ப்பட்ற செக்கு கல்வெட்று 
க. கருப்பையா, சென்னை 


இடம்‌: திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌, மணப்பாறை வட்டம்‌, 
குலவாய்ப்பட்டி ஊரின்‌ மேற்புறத்தில்‌ மல்லியகமலை என்னும்‌ 
குன்றின்‌ அடிவாரத்தையொட்டியுள்ள சமத்துவபுரம்‌ 
அடுத்துள்ள மொட்டப்‌ பாறை. 

காலம்‌:  கிபி.9ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி: பாறையில்‌ குடைந்து அமைக்கப்பட்ட செக்கின்‌ விளிம்பில்‌ 
கல்வெட்டுள்ளது. இதனைப்‌ பனையன்‌ சேந்தன்‌ செய்து 
கொடுத்துள்ளார்‌. 


1. ஸ்ரீ பனையஞ்‌ சேந்தன்‌ செய்வித்த செக்கு 





20 


ஆவணம்‌ 22, 2011 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


5. விளை கன்னரதேவன்‌ கல்வெட்டு 


ம. காந்தி, வேலூர்‌ 
ப. வெங்கடேசன்‌ காவேரிப்பாக்கம்‌ 


திருவண்ணாமலை மாவட்டம்‌, ஆரணி வட்டம்‌, விளை 
என்னும்‌ ஊரில்‌, ஏழூர்க்‌ காத்தாக்‌ கோயில்‌ அத்திட்டான 
வடபகுதி, முப்பட்டைக்‌ குமுதம்‌. 

கன்னரதேவன்‌, யா. 24, கி... 963 

ஏழு கன்னியர்‌ சிற்பங்கள்‌ உள்ள ஏமூர்க்‌ காத்தாக்‌ கோயிலில்‌ 
உள்ள இக்கல்வெட்டு சிதைந்துள்ளது. இன்றைய விளை 
கல்வெட்டில்‌ மிளை எனக்‌ குறிப்பிடப்பட்டு வாழப்பந்தல்‌ 
நாட்டில்‌ பல்குன்றக்கோட்டத்தில்‌ இருந்துள்ளது. ஏழு கன்னியர்‌ 
சிற்பங்கள்‌ கி.பி.10ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்ததாகலாம்‌. 
ஸ்வஸ்திஸ்ரீ கச்சியுந்‌ தஞ்சையுங்‌ கொண்ட 

ஸ்ரீகன்னரதேவர்க்கு யாண்டு இருப்பத்து நாலாவது 

பல்குன்றக்‌ கோட்டத்து வாழப்பந்தல்‌ நாட்டு 

மிளை .... 





21 


ஆவணம்‌ 22, 2011 


6. நெடுங்கல்‌ கல்வெட்ரு 

த. ரமேஷ்‌, முண்டியம்பாக்கம்‌ 

இடம்‌: காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, மதுராந்தகம்‌ வட்டம்‌, நெடுங்கல்‌ ஏரி 
மதகு அருகில்‌ நடப்பட்டுள்ள கல்‌. 

காலம்‌: சகரையாண்டு 9 20, கி.பி. 998 
செய்தி: வடசேரியைச்‌ சேர்ந்த நெடுங்கல்‌ கிழான்‌ இளவடி குணவன்‌ 
நினைவாக அவனது மகன்‌ குணவனட்டன்‌ தூம்பு அமைத்த 
செய்தி. கல்வெட்டில்‌ சகரையாண்டு 20ஆவது என்று 
சொல்லப்படுவது எழுத்தமைதியைக்‌ கொண்டு 920 என்று 
கருதலாம்‌. 
ஸ்வஸ்தி ஸ்ரீ 
சகரையாண்டு 
20ஆவது இவ்வூர்‌ 
வடசேரி நெடுங்கல்‌ 
கிழான்‌ இளவடி குணவ - 


ன்‌ பேரால்‌ இவள்‌ மகன்‌ 


மம்‌ 


குணவனட்டன்‌ இட்ட 


தூம்பு 


oN உள. ஐ இ. 





22 


ஆவணம்‌ 22, 2011 


7. முதலாம்‌ பராந்தகனின்‌ மதகு கல்வெட்டு 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


மஜ த ஐ ஓ - 


இரா. ரமேஷ்‌, 

மோ. பிரசன்னா, சென்னை 
திருவள்ளூர்‌ மாவட்டம்‌, வட்டம்‌, திருநின்றவூர்‌ மேற்கே உள்ள 
ஏரிக்கரை மதகுச்‌ சுவற்றின்‌ தென்பகுதியில்‌ பதிக்கப்பட்டுள்ள 
பலகைக்‌ கல்‌. 
முதலாம்‌ பராந்தக சோழன்‌ யா. 17 (கி.பி. 926) 
சோழ நாட்டைச்‌ சேர்ந்த மூவேந்த வேளார்‌ திருநின்றவூர்‌ 
ஏரிக்குக்‌ கரை அமைத்தமை. 
ஸ்வஸ்தி ஸ்ரீமதிரைகொண்ட கோபர - 
கேஸரிவர்மர்க்கு யாண்டு பத்தொன்‌ - 
பதாவது தொண்டை நாட்டுக்கு அதிகாரம்‌ பெற்று 
ப்‌ போந்த பரகேஸரி மூவேந்த வேளார்‌ 
க்காக நின்றவூர்‌ ஊராண்டு நற்சோநாட்டு 
ஆர்க்காட்டு கூற்றத்து கீழ்பிரம்பில்‌ 
சிற்றார்க்காடுடையான்‌ நீலநக்கன்‌ 
நின்றவூர்‌ பிரம்மதேயம்‌ ஸ்ரீவை - 
ய்குந்தத்தின்‌ தெற்கின்‌ சிறுதூம்‌ 
பில்‌ வடக்கும்‌ இந்நடுவுபட்ட 
ஏரிக்கரை [ய்லலகம்‌] இந்நீலந- 
க்கன்‌ அடுவிய தடுகரைய்‌ 





ஆவணம்‌ 22, 2011 


இடம்‌: 


8. வள்ளிமலை கன்னரதேவன்‌ கல்வெட்டு 


காலம்‌: 


செய்தி: 


24 


= 


௯% No ஐ ஐ 


ம 
© 


கி. குமார்‌, சென்னை 





வேலூர்‌ மாவட்டம்‌, காட்பாடி வட்டம்‌, வள்ளிமலையில்‌ உள்ள 
இடும்பன்‌ கோயில்‌ அருகில்‌ சாலையைச்‌ செப்பனிடத்‌ 
தோண்டிய போது கண்டெடுக்கப்பட்ட கஜலட்சுமி உருவம்‌ 
பொறித்த கற்பலகைக்‌ கல்வெட்டு. (தற்பொழுது இந்திய 
தொல்லியல்‌ துறை அலுவலர்‌ திருகே.ராஜேந்திரன்‌ அவர்களின்‌ 





பாதுகாப்பில்‌ உள்ளது). 

கி.பி. 10ஆம்‌ நூற்றாண்டு (இராட்டிரகூட மன்னன்‌ மூன்றாம்‌ 
கிருஷ்ணன்‌). 

மன்னரின்‌ அலுவலர்‌. கிருஷ்ணவெளியர்‌ திசை இடங்க 
கனதேவப்பய்யன்‌ என்பவர்‌ மறஹேந்திரபாடி ஊருக்குண்டான 
இறை அடைத்து ஜீவிதம்‌ பெற்றும்‌ காஞ்சிபுரத்தில நடந்த 
விகடசக்கரம்‌ என்ற நிகழ்ச்சியில்‌ தனது திறமையை (விகடப்‌ 
புலமையை) வெளிப்படுத்தியும்‌ மேல்பாடிக்குச்‌ சென்று 
ஸ்ரீகர்ணத்தின்‌ இலக்கம்‌ (கணக்குகள்‌) சோதித்தும்‌ ஜீவிதம்‌ 
பெற்றமையையும்‌ குறிப்பிடுகிறது. மேலும்‌ ஆனை மேல்‌ 
துஞ்சின சோழதேவர்‌ என்று சோழ இளவரசனாகிய 
இராஜாதித்யனை இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. கல்வெட்டு 
சிதைந்துள்ளதால்‌ இதன்‌ முழு விவரத்தை அறிய இயலவில்லை. 
ஸ்வஸ்திஸ்ரீ [அ]காலவர்ஷ தேவர்‌] 

ஸ்ரீ பிரித்வி வல்லப மஹாராஜாதிரா - 

ஐ பரமேஸ்வர பரமபட்டாரக ஸ - 

[ங்கு நல்‌]லாதன்‌ ஸ்ரீ கந்நரதேவர்‌ 

வெட்டிய ராஜாத்யக்‌ கிருஷ்னவெளி - 

யர்‌ திசைஇடங்க கனதேவப்ப - 

ய்யன்‌ மஹேந்திரபாடிக்கிறை- 

யடைத்துக்‌ கஞ்சியுள்‌ விகட 


- சக்கரமாடி ஜீவிதங்கொள்ள மேற்பாடி- 


க்கு வந்திருந்து ஸ்ரீகரணத்து இலக்‌ - 


ஆவணம்‌ 22, 2011 


11. கஞ்‌ சோதித்துச்‌ சீவிதந்தருமள- 
12. வு ஆனைமேல்‌[து]ஞ்சி[ன] சோழதேவர்ர்க்கு] 
13. நடக்கின்ற மாறாக என்று .. . 


14. ... தெழுகுலம்‌ . . . ஸம்‌ 
15. [த]ன்மம்‌ . . . 
16. ...கடவ... 


ஆவணம்‌ 22, 2011 


25 


9... மதுரை - திருவனந்தபுரம்‌ பகுதிகளில்‌ சில 


9:1 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


9:2 


கல்வெட்ருகள்‌ 
து. தயாளன்‌, அவுரங்காபாத்‌ 


மதுரை மாவட்டம்‌,மதுரை வடக்கு வட்டம்‌,குன்னத்தூர்‌ குகைத்‌ 
தளம்‌. 

வட்டெழுத்து கிபி. 8-9ஆம்‌ நூற்றாண்டு 

அத்தாணி மக்கள்‌ குறித்த செய்தி. 

ஸ்ரீகுன்றத்தூர்க்‌ குளக்கீழ்‌ 

அத்தாணி [மக்‌]கள்‌ 


குளகலம்‌ 


இடம்‌ : சிவகங்கை மாவட்டம்‌, திருப்பத்தூர்‌ வட்டம்‌, மகிபாலன்பட்டி 


காலம்‌: 


செய்தி: 


9:3 


இடம்‌: 


காலம்‌ : 


செய்தி: 


26 


டைள உ லு மு. 


குடைவரைச்‌ சுவர்‌ 

9ஆம்‌ நூற்றாண்டு 

1 வரியில்‌ ஸ்ரீ மதி என உள்ளது. 
1 ஸ்ரீ மதி, 


கேரள மாநிலம்‌, திருவனந்தபுரம்‌ மாவட்டம்‌, அயரூர்‌ பாரா 
(மதவூர்‌ பாரா) 


கொல்லம்‌ ஆண்டு 982 ஆவணி மாதம்‌ 30ஆம்‌ தேதி (1807). கலி 
எனக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 

சாந்தி கேசவன்‌ என்ற பெயர்‌ அறிவிக்கப்‌ பட்டுள்ளது. 

கலி 982 ஷ்‌ ஆவ- 

ணி மீ” 30 மடவூ- 

சாந்தி கேசவ- 

ன்‌ பெர்‌[ஸ்ரீ] கம்பாஸ- 

ள்க்கு தீப்பிச்‌- 

சூ 


ஆவணம்‌ 22, 2011 


இடம்‌: 


காலம்‌ : 


உவ ஐல ஐ ஐ 4 


10. 6மலக்கடம்பூர்‌ கல்வெட்டு 


வெ. வேதாச்சலம்‌, மதுரை 
ஜே.ஆர்‌. சிவராமகிருஷ்ணன்‌, 
ப. கலைச்செல்வன்‌, அண்ணாமலை நகர்‌ 
கடலூர்‌ மாவட்டம்‌, காட்டுமன்னார்கோயில்‌ வட்டம்‌, 
மேலக்கடம்பூர்‌ அமிர்தகடேஷ்வரர்‌ கோயிலின்‌ நந்தவனத்தைச்‌ 
சீரமைக்கும்‌ பொழுது கிடைத்த துண்டுக்‌ கல்வெட்டு 
கி.பி.10ஆம்‌ நூற்றாண்டு 
திருவிளங்கோயில்‌ மகாதேவர்க்கு திருவரனெரியை சார்ந்த நக்கன்‌ 
தீதன்யாதி என்பவர்‌ விளக்கு தானம்‌ கொடுத்தமை. 
ஸ்வஸ்திஸ்ரீ 
யாண்டு 
பதினைந்தாவது 
திருவிளங்கோ - 
யில்‌ மகாதேவர்க்குத்‌ திரு - 
வரநெறி நக்கன்‌ தி 
தன்‌ யாதி விளக்கினுக்கு 





ஆவணம்‌ 22, 2011 


1. வீரர்‌, ஏனாதிமங்கலம்‌ கல்‌வட்ருகள்‌ 


11:1 


காலம்‌: 


மல்ல 


ஸ்‌... ஷ்‌. 
எவ்‌... இதி 


11:2 


காலம்‌: 


செய்தி: 


28 


வீ. செல்வகுமார்‌, மா. பவானி, 
ஆ. ராஜா, கோ. மதிவாணன்‌, 
இரா. ஆனந்தகுமார்‌, தஞ்சாவூர்‌ 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌, திண்டிவனம்‌ வட்டம்‌, வீடூர்‌ சிவன்‌ 
கோயில்‌ இலிங்கத்தின்‌ கழே வைக்கப்பட்டுள்ள துண்டுக்‌ கல்‌. 
9-10அம்‌ நூற்றாண்டு 
வீடூர்‌ சிவன்‌ கோயிலுக்கு விளக்கெரிக்கவும்‌, திருவமிர் து 
படைக்கவும்‌ வழங்கப்பட்ட கொடையைக்‌ குறிக்கின்றது. 
. .. சாத்தி வீடூர்‌ [செ]தே 
- . த்து மதேவர்க்கு 
[நந்த] . . . விளக்கொன்றுக்கு 
. . டு தொண்ணூறு நி 

. பழவரிசியால்‌ திரு 

- பம்‌ இத்திருவமிர்‌ 

- த செருவு இலத்தை 

று பாயும்‌ நாராச 

. கி[ற்‌] செறுவு முக்கா 

. ரயும்‌ இவை சந்தி 

. ள்ள அளவு நிற்க ... 





மேற்படி மாவட்டம்‌, வட்டம்‌, ஏனாதிமங்கலத்தில்‌ 
பெண்ணையாற்றின்‌ தென்கரையில்‌ மண்டக்குளம்‌ பகுதியில்‌ 
உள்ள தனிக்கல்‌ 

18-19ஆம்‌ நூற்றாண்டு 


ஏனாதிமங்கலத்தில்‌ இருந்த தோப்பின்‌ சொந்தக்காரர்‌ மற்றும்‌ 
இத்தோப்பில்‌ மரம்‌ வெட்டுவது குறித்த தகவலைத்‌ தருகின்றது. 
கல்வெட்டின்‌ கீழ்ப்பகுதி தரையில்‌ புதைந்துள்ளது. 


ட்‌ ஸ்ரீன[ந்தன] ஸூ காற்த்‌[தி] 
2 


கை மாசம்‌ 5ம்‌ தேதி யே : 


ஆவணம்‌ 22, 2011 


. . னாதி மங்கலம்‌ அனு 


3 

4. மந ராயற்‌ விள 
5.  கத்தறம்‌ தோப்பு 
6 
7 
8 


.  யிதுலே மறம்‌ வெ 


. ட்டினவன்‌.... 





ஆவணம்‌ 22, 2011 


29 


12. வேலூர்‌ மாவட்டத்தில்‌ புதிய கல்‌9வடீருகள்‌ 


12:1 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


Nop 


12:2 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


வ மள 


30 


கி. குமார்‌, சென்னை 


வேலூர்‌ மாவட்டம்‌, வாலாஜாபேட்டை வட்டம்‌, 
பாண்டியநல்லூரில்‌ இடிந்த நிலையில்‌ உள்ள சிவன்‌ கோயில்‌. 
உடைந்த கற்பலகை. 
முதலாம்‌ இராஜராஜ சோழன்‌ (985-1014) 
முதலாம்‌ இராஜராஜ சோழனின்‌ ஆட்சியின்போது 
பாண்டியநல்லூரில்‌ உள்ள சிவன்‌ கோயிலுக்குக்‌ கொடை 
மற்றும்‌ ஊர்ச்சபை குறித்த செய்தி. 
. கொளக்‌ காந்தளூர்ச்சாலை கல .. . 
.  ழ்துர ஈழமண்டலமும்‌ . . . 
. . ராஜராஜகேஸரி பந்மர்க்‌[கு] . . . 
- ம்‌ இதந்மேலை நாயற்குண . . . 
. [வத்தொம்‌ ஸபையோம்‌ ஸ்ரீ .. . 
. . மை ஸந்திராதித்தவற்‌ ௨. . 
. இறக்கிநாந்‌ கெங்கை இடை .. . 
- மந்நுமொழிக்குப்‌ பத்தொல்‌ . . . 


வேலூர்‌ மாவட்டம்‌, அரக்கோணம்‌ வட்டம்‌, புதிய கேசவரத்தில்‌ 
இடிந்த நிலையில்‌ உள்ள சிவன்‌ கோயில்‌ மண்ட பக்‌ கிழக்குச்‌ சுவர்‌ 
துண்டுக்‌ கல்வெட்டு. 
கயி.10-11ஆம்‌ நூற்றாண்டு 
மஹாதேவர்‌ கோயிலில்‌ திருநுந்தாவிளக்கொன்‌ று எரிப்பதற்காக 
கொடை வழங்கிய செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. 

- மஹாதெவர்க்கு திருப்புறக்குடையில்‌ ஒருதி... 

. கறத்து நீர்வார்த்து திருநுந்தா விளக்கொன்று வைத்‌ . . . 

. க்கொறந்றும்‌ வைத்த பரிசாவது நாளொன்றுக்கு வை .. . 
. துக்கு 


ஆவணம்‌ 22, 2011 


12:3 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


ஐஐ ஐ ஐ. 


12:4 


காலம்‌: 


செய்தி: 


ஸ்‌ ஸ்‌ 
அட்ட 


ஆவணம்‌ 22, 2011 


உல ஐ 


மேற்படிக்‌ கோயில்‌ மண்டபத்தின்‌ கிழக்குச்‌ சுவர்‌ 
கி.பி.76-17ஆம்‌ நூற்றாண்டு 

இக்கோயிலின்‌ பெருமை பேசப்படுகிறது. 
யிதுவே த க்ஷண காளஹஸ்தி யிதுவே கா - 

சி யிதுவே கயை யிந்த மோக்க்ஷ நதியிலே 

ஸ்நாநம்‌ பண்ணி வடக்கில்‌ பஞ்சாஷர கிரி - 
மேலேயிருக்கிற கூடல்‌ சங்கமேஸ்வரனையு - 

ம்‌ மொஹம்நிங்கா திருக்கா பவனயும்‌ தரிசிக்க அ - 
ந்த அந்த வலங்‌[க]ருளினைய நல்லா . . . 


வேலூர்‌ மாவட்டம்‌, வாலாஜாபேட்டை வட்டம்‌, குடி மல்லூர்‌ 





பூமிஸ்வரர்‌ கோயிலில்‌ உள்ள கலியாண மண்ட பத்தின்‌ வடக்குச்‌ 
சுவர்‌ 

சூலை மாதம்‌ 1908 

வாலாஜா நகரத்தைச்‌ சேர்ந்த உத்தண்டி சுப்பராயருடைய மகன்‌ 
தியாகராய ஐயர்‌ அளித்த பண உதவியைக்‌ கொண்டு 
குடி மல்லூரைச்‌ சேர்ந்த சாம்பசிவ முதலியாரின்‌ மகன்‌ ரத்தின 
முதலியாரின்‌ மேற்பார்வையில்‌ அவருடைய உடலுழைப்பைக்‌ 
கொண்டு 1908ஆம்‌ ஆண்டில்‌ கலியாண மண்டபம்‌ கட்டியமை. 
இந்த கலியாண மண்ட - 

பம்‌ வாலாஜா நகரசார்பு உத்‌ - 

தண்டி சுப்பராயர்‌ குமாரர்‌ தி - 

யாகராய ஐயர்‌ திரவிய உத - 

வியைக்‌ கொண்டு குடிமல்லூர்‌ 

சாம்பசிவ மு[தலி]யார்‌ குமாரர்‌ 

ரத்திந மு[தலி]யார்‌ மேல்‌ பார்வை - 

யாலும்‌ சரீர உதவியாலும்‌ 

1908 சூலை மாஸத்திர்க்கு சரி - 

யான சீமுக [வருஷம்‌] ஆனி மீ மு - 

டிவு பெர்ரது சுபம்‌ 


31 


(5. நட்டாற்றிசுவரன்‌ கோயில்‌ கல்‌9வட்ரு 


காலம்‌: 


செய்தி: 


32 


ன ஐ ஐஐ ஐஐ 4 


க்‌ க்‌ ஸ்‌ ஒஸ்‌ 
உ. ந உ 3428 2 2 5 


செ. இராசு, ஈரோடு 
அ. பழனியப்பன்‌, ஜம்பை 


ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, காங்கயம்பாளையம்‌, 
நட்டாற்றீசுவரன்‌ கோயில்‌ 

முதலாம்‌ இராசேந்திரன்‌ யா.5. கிபி. 1017 

செம்மன்றக்‌ குறிச்சி செல்லகுல கொற்ற மூக்கன்‌ ஏகவீர மாராயன்‌ 
மகன்‌ பட்டில்‌ மன்றாடி மூக்கன்‌ சாத்தனான இராசேந்திர சிங்க 
காமிண்டன்‌ கோயிலைப்‌ புதுப்பித்து மண்டபம்‌ எடுத்தது. 
ஸ்வஸ்திஸ்ரீ 
கோப்பரகே - 

சரி பன்மரா - 

கிய ஸ்ரீஇரா - 

ஜேந்திர 6 - 

சாழ தேவர்‌ 

க்கு யாண்‌ - 

டு அஞ்சாவ - 

து பூன்றுறை 

[நாட்டு செம்‌] 

மன்றக்‌ குறிச்‌ - 

சிச்‌ செ]ல்ல - 

ன்‌ கொற்ற மூக்க - 
நான ஏகவீர ம - 
ஈராயன்‌ மகன்‌ ப - 
ட்டில்‌ மன்றாடி மூ - 
க்கன்‌ சாத்தன்‌ 

ஆன இராஜேந்திர சி - 
ங்க காமிண்டன்‌ 
மண்டபமும்‌ எடு 
ப்பிச்சான்‌ கோயி - 
லும்‌ புதுக்கு விச்சே - 
ன்‌ இத்தன்மம்‌ 





ஆவணம்‌ 22, 2011 


14:1 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


14:2 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


(4. அரங்கனூர்‌. ஆழியூர்‌, கூடப்பாக்கம்‌ 


கல்வெட்ருகள்‌ 


ராம. எழில்ராமன்‌, புதுச்சேரி 


புதுச்சேரி, அரங்கனூர்‌, ராமகிருஷ்ணன்‌ நாயுடு வீட்டு பின்புறம்‌ 
உள்ள தூண்‌ கல்வெட்டு 


கி.பி. 11ஆம்‌ நூற்றாண்டு 


விஷ்ணு கோயிலுக்கு நந்தா விளக்கெரிக்க சாவாமூவாப்‌ பேராடு 
இவ்வூர்‌ கிரமவித்தனிடம்‌ அளித்தமை. கல்வெட்டு சிதைந்‌ 


துள்ளது. 
ஸ்ரீவிஷ்ணு 
இ வெசம. . . 


இவ்வொ . . . 


[எ]ரிக்கவெ . . . 


முவாப்பே[ராடு] 
. க்கி 


சிக. . . 
வாப்பாடி . . . 
கிரமவி [த்தன்‌ ] 


ஐஐ ஐ 


க்கூர்‌ 
வூர்பா ... 

ணி 
நந்தாவி [எக்கு] . . . 
திதவல்‌ ... 
[நொண்ணாூ [று] 
க்கு முட்டா ... 
பா. 
க்க... 
ண இவ... 
வா... 


யாம... 


புதுச்சேரி, ஆழியூர்‌ - விஷ்ணு கோயில்‌ இடிபாடுகளில்‌ உள்ள 


துண்டுக்‌ கற்கள்‌ 


கி.பி.71ஆம்‌ நூற்றாண்டு 


இங்கு 40க்கும்‌ மேற்பட்ட துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌ உள்ளன. 
மெய்க்கீர்த்தி மற்றும்‌ நிலக்கொடை அளித்தமை. 


ஆவணம்‌ 22, 2011 


33 


14:3 


14:4 


14:5 


14:6 


14:7 


14:8 


14:9 


34 


ஈழமண்டலமு இரட்டபாடி ஏழரை இலக்கமுந்‌ தண்டால்‌ கொண்‌. . . 


செழியரைத்‌ தேசுகொள்‌ ஸ்ரீகோவிராஜகேஸரிபம்மரான ஸ்ரீராஜ. . . 


நாடுந்‌ துடர்வநவெலிப்‌ படர்வ . . . 
ரல்‌ வங்காள தெசமும்‌ தொடுகடற்‌ . . . 
யோம்‌ பணித்தார்‌ ஸ்ரீராஜகேசரி ௪. . . 


வேர்தரு தன்தொங்கல்‌ வெண்குடைநிழற்கி . . . 
ண்டமர்‌ களிற்றொடு மடிய திண்டிறல்‌ விரித்த விக்கியுட . . . 


ம்‌ பாற்கு 
ரசோழவிண்ணகர்ப்‌ பள்ளிகொண்‌ . . . 


கத்து ஸ்ரீகோவிந்தசேரி ஸபையெம்‌ இவ்வூர்‌ . . . 
குடுத்த நிலமாவது இவ்வூர்‌ யாண்‌ டு 23 ஆவது ௦... . 


ட க நாராயண வாக்காலுக்கு தெற்கு இரண்டாங்‌ கண்ணாற்‌ . . . 


சிலாலேகை செய்து குடுத்தொம்‌ செரி ஸபையெ . . . 


திரத்து ஸ்ரீராஜகேசரிச்சேரி கிராஞ்சி கம்‌ . . . 
க்கிரமிவித்த . . . ளிட்ட [அ] ஷ்டகத்தாற்கு விட்ட . . . 
க்கு கிழக்கு நாலாயிரவனுக்கு தெற்கு இ... 


ளரி உள்ளால்‌ பொதுநிலம்‌ களப்‌ . . . 


விள்ளி எழுத்து 


மின்நூறு கைச்செல்ல...கைக்கொண்டு இ: 
றுமாடு உள்ளிட்ட குடிமைகள்ளொன்று . . . 


யிந்த்ரபுர தேவஸபபு ஸோமங்க . . . 


ஆவணம்‌ 22, 2011 


14:10 


காலம்‌: 


செய்தி: 


ம்‌ 


உர. ஐ. ஐ. 


14:13 


வ்‌. 


௨௪ த 


14:14 


லத்துக்கு சதுர்வேதிமங்கல . . . 
ள்ளப்‌ பெறா ... 


ம்‌ திருவெ . . . ஈத்திய . . . 


ல்வதாக . . . பாக்குங்‌ .. . 


குளம்‌ வளையிலறத்த . . . 


புதுச்சேரி, கூடப்பாக்கம்‌ ஊர்‌ விளையாட்டுத்‌ திடலில்‌ உள்ள 
பலகைக்‌ (துண்டு) கல்‌ 
கி.பி.16ஆம்‌ நூற்றாண்டு 
விஜயநகர மன்னர்‌ அச்சுததேவராயரின்‌ 32வது ஆட்சியாண்டில்‌ 
நிலதானம்‌ அளித்தமை பற்றிக்‌ கூறுகிறது. 
. . . காலிங்கராயநிலி . . . 

று பேரும்‌ இட்டுக்‌ கு... 

. கையில்‌ முன்பு இதம்ம... 

ருந்த குடிக...ன்‌... 

- அறுதி ஆக இருந்து போ ... 

.யில்‌ இத்‌ தை மாதம்‌ முதல்‌ ... 


துந்‌ 8. உஸ்ரீமது 15. தொண்‌ 

முகி 9. மகாமண்‌ 16. டை மண்‌ 
வரு 10. டலெசுரர்‌ 17. டலம்‌ ஸ்ரீ 
ஷம்‌ 11. அச்சுத தெ 

வைக 12. வமகாரா 

ரசி மா 13. யக்கு புண்‌ 


தம்‌ 14. ணியமாக 


1. தருப்பாதி ... 6. மநத்தம்ம... 11. வண்ண - 16. வில்லியந - 


ஆவணம்‌ 22, 2011 


35 


14:15 


36 


தெ பொரு . . . 7. துக்கு... 
உள்ளவரை . . .8. ந... 
ர்‌ நயினாரெ. . .9. தெ... . 
. த மற்றவர்‌ . . . 10. . . . 
1.  மத்துமா 
2. ன்பட்டு 
3. நஞ்சை 
4. புஞ்சை 
5. நாற்கெல்‌ 
6. லையும்‌ 


ம்பி... 


12. த்தன்‌ பட்‌ - 

13. டு நாற்பாற்‌ - 

14. கெல்லையு 

15. நயினார்‌ 
திருக்கா 
[மி]யீசரமு 

9. டைய 

10. நயினா 

11. ர்தேவத 

12. ஈனம்‌ 


17. ல்லூர்‌ திருக்‌ - 
18. காமியீசுர - 

19. முடைய ந - 
20. யினார்‌ திருநா - 
24. [ம]த்துக்காணி 
22. வை கொன்ற 
23. பாவத்துக்கு 


ஆவணம்‌ 22, 2011 


15. திருவாலந்துறைக்‌ கல்9வட்ருகள்‌ 


இல. தியாகராஜன்‌, அரியலூர்‌ 


15:1 

இடம்‌: பெரம்பலூர்‌ மாவட்டம்‌, பெரம்பலூர்‌ வட்டம்‌, 
திருவாலந்துறை சோழீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை அர்த்தமண்டப 
வடக்கு - மேற்கு குமுதபீடம்‌ 

காலம்‌ : மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 7, கி.பி. 1185 


செய்தி:  கரிகாலக்கன்ன வளநாட்டு மேல்‌ கரைநாட்டுப்‌ பிரிவின்‌ &ழ்‌ 
இருந்த திருவாலந்துறை உடையநாயனார்‌ கோயிலில்‌ 
நடைபெற்ற சித்திரைத்‌ திருவிழாவின்போது இப்பகுதியை 
ஆட்சி செய்த இராஜராஜதேவன்‌ வாணகோவரையன்‌ என்பவர்‌ 
வந்து இறைவனை வழிபட்டார்‌. அப்போது இக்கோயில்‌ 
திருவோலக்க மண்டபத்தில்‌ வினோதேவாசிரியன்‌ திருஅறைக்‌ 
கூடத்து வாசல்‌ வழியாக ஒரு சர்ப்பம்‌ (பாம்பு) திருவோலக்க 
மண்டபத்தினுள்‌ வந்து புகுந்தது. அதற்காகச்‌ சிவ பிராயச்சித்தம்‌ 
செய்து நிலம்‌ கொடுத்தமை. 


1. ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலோத்துங்க சோழ 
தேவற்கு யாண்டு ஏழாவது மேஷ நாயற்று பூர்வ பக்ஷத்து பஞ்சமியும்‌ 
திங்‌[கள்‌] கிழமையும்‌ பெற்ற சோதி நாள்‌ வடகரை கரிகால கன்‌[ன] 
வளநாட்டு மேல்கரை நாட்டு உடையார்‌ திருஆலந்துறையுறை உடைய 
நாயனார்ச்‌ சித்திரைத்‌ திருநாள்‌ எழுந்தருளுகையில்‌ இரா[ஜ]ரா[ஜ] 
தேவன்‌ வாணவதவரையனேன்‌ கும்பிட்டு திருவோலக்க மண்றபத்தே 
வினோ 

2. தேவாசிரியன்‌ திருஅறைக்கூட வாசலாலே ஒரு சற்பம்‌ திருவோலக்க 
மண்டபத்தே புகுந்து இதுக்குப்‌ பட்டர்களை அழைத்து ப்ராயச்சித்தங்‌ 
கேட்க உடையாற்க்கு சில தேவதானமும்‌ மஹாயேசுரற்க்குச்‌ சில 
பூமிதானமும்‌ பண்ணவேணுமென்று விதிக்கையில்‌ உள்ளுர்ற்த்‌ 
தேவதான இறையிலியாகையாலே மேல்கரை நாட்டவரை அழைத்து 
உங்கள்‌ நாட்டு நாயனார்‌. திருஆலந்துறை உடையனாயனார்க்கு 
உங்களூர்கள்‌ 

3. கற்பூண்டி கிளிஞலூர்‌ மாம்பூண்டி தென்கரை மாம்பூண்டி விசலூர்‌ 
சிற்றூர்‌ . . . புன்செயிலும்‌ நன்செ குழி இருநூறும்‌ இறைஇயிலியாக 

4. குடுத்தோம்‌ இரா[ஜ]ரா[ஜ] தேவரான வாணகோவரையனேன்‌ 
இவ்வூர்‌ [தந்மத்துக்கு யாதாமொருவன்‌ அகிதம்‌ செய்தால்‌ என்‌] 


ஆவணம்‌ 22, 2011 37 


15:2 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி: 


oo ஐல. உ ஓ.ஐ. ஐ 


வஸ்‌ ஸ்‌ 
_ வ 


38 


குதிரைக்குப்‌ புல்லிடும்‌ வெட்டியானுக்குத்‌ தன்‌ பெண்டாட்டியைக்‌ 
குடுத்தவனாவான்‌ இது பன்மாஹேச்வர ரக்கைஷ. 


இவை வாணகோவரையன்‌ எழுத்து ஸ்வஸ்திஸ்ரீ. 


மேற்படி க்‌ கோயில்‌ கருவறைத்‌ தென்சுவர்‌ 

மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 9, கி.பி.1187 

மூன்றாம்‌ குலோத்துங்க, சோழரின்‌ ஒன்பதாவது ஆட்சி 
அண்டில்‌ இக்கோயிலுக்கு இறையிலியாக இராஜராஜ 
வாணகோவரையன்‌ என்ற சிற்றரசரால்‌ நிலம்‌ வழங்கப்பட்ட மை. 
வரிகளின்‌ பெயர்களாக பொன்வரி, காசாயம்‌, கார்த்திகைப்‌ 
பச்சை, மாதிருசாந்தி, ஊசிவாசி, நல்லெருது, நற்பசு ஆகியவை 
குறிப்பிடப்படுகின்றன. மன்னரின்‌ அணையை நிறைவேற்றிய 
அதிகாரிகளாக தாயிலும்‌ நல்லபெருமாள்‌, விழுப்பாதராயன்‌ 
ஆகியோர்‌ குறிப்பிடப்படுகின்றனர்‌. 

கல்வெட்டின்‌ முதல்‌ மூன்று வரிகள்‌ செதுக்கி அழிக்கப்‌ 
பட்டுள்ளதால்‌ மன்னரின்‌ பெயர்‌ தெரியவில்லை. இருப்பினும்‌ 
இக்கல்வெட்டில்‌ குறிப்பிடப்படும்‌ அதிகாரிகள்‌ இருவரும்‌ 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, இராஜராஜ வாணகோவரையன்‌ 
ஆகியோரின்‌ குகையூர்‌, ஆறகளூர்‌, உலகாநல்லூர்‌, தெடாவூர்‌, 
வீரகனூர்‌ அகிய ஊர்க்‌ கல்வெட்டுக்களில்‌ குறிப்பிடப்‌ 
பெறுவதால்‌ இக்கல்வெட்டு மூன்றாம்‌ குலோத்துங்க 
சோழருடையது எனவும்‌ இறையிலியாக நிலம்‌ வழங்கியவர்‌ 
இராஜராஜ வாணகோவரையன்‌ என்றும்‌ உறுதியாகக்‌ கூறலாம்‌. 
உ ஸ்வஸ்திஸ்ரீ . .. 

ல்பெரு... 

. . திருவாலந்துறை உடைய நாயநாற்க்கு . . . 

ந்தலும்‌ தேவதான இறைவினியோக விட்டு இந்த நி - 

லத்தால்‌ விளையும்‌ நன்செய்‌ நிலத்துக்கு பொன்வரி காசா - 

யம்‌ காத்திகைப்‌ பச்சை மாதிருசாந்தி ஊசிவாசி ந - 

ல்லெருது நற்பசு உள்ளிட்ட அனைத்தாயங்களு - 

ம்‌ ஆளமஞ்சி தேவையும்‌ ஒன்பதாவது முதல்‌ சந்தி - 
ராதித்தவரையும்‌ இறைஇலியாகச்‌ செல்வ - 

தாகவிட்டோம்‌ உடையார்‌ திருவாலந்துறை - 


உடைய நாயனார்‌ திருநாமத்துக்காணி இறை - 


ஆவணம்‌ 22, 2011 


12. 
13. 
14. 
15. 


15:3 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி : 


இலி உடன்‌ கூட்டி திருக்கற்றளியிலே எழுத்து  - 
வட்டிக்‌ கொள்வதே இவை தாயிலு நல்லபெரு - 
மாள்‌ எழுத்து உ இவை விருப்பாதராயன்‌ எழுத்து 
இது பன்மாஹேஸ்வர ரக்ஷை. 


மேற்படிக்‌ கோயில்‌ வளாகத்துள்‌ கிடக்கும்‌ கற்பலகை 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா..22, கி.பி.1200 


திருவாலந்துரைற்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ 
ஞாயிற்றுக்கிழமைதோறும்‌ பெரிய நாச்சியரை எழுந்தருளச்‌ 
செய்யும்‌ போது பூஜை வழிபாடுகளுக்காக இக்கோயில்‌ 
சிவப்பிராமணர்களிடம்‌ பன்னிரன்டு கலம்‌ ஒருபதக்கு நெல்‌ 
முதலீடாக வைக்கப்பட்டது. இந்நெல்லுக்கு வட்டியாக வந்த 
ஐந்து கலம்‌ ஏழு குறுணி நெல்லின்‌ மூலம்‌ பூஜைக்கான 
வெற்றிலைப்‌ பாக்கு மற்றும்‌ விளக்கு ஏற்றப்பட்டது. 


மூன்‌ பக்கம்‌ 


1 
2 
3 
4 
5. 
6 
Ti 
8 
9 


10. 


1. 


ஸ்வஸ்திஸ்ரீ குலோ - 
த்துங்க சோழ தேவர்‌ - 
க்கு யாண்டு 22-வது வ - 
டகரை கரிகாலகன்ன - 
வளநாட்டு வன்னாட்டு 
மேல்கரைநாட்டு உன - 
டயார்‌ திருவாலந்‌ - 
துறைப்‌ பெருமா - 

ள்‌ கோயில்‌ பெரியந - 
ஈச்சியார்‌ திருநாயற்றுக்‌ - 
[கிழமை எழுந்தருளுகைக்கு] 


பலகையின்‌ கன்னம்மாகுதி 


12. 
13. 
14. 
15. 


16 


ஆவணம்‌ 22, 2011 


வெற்றிலை எட்‌ - 

டும்‌ பிடி விளக்‌ - 

கு ஒன்றுக்கு ௭ - 

ண்ணையாழா - 

க்கும்‌ ஆக ஆ - 

39 


17. 
18. 
19. 


20. 


21. 


22. 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 


31. 
92. 


ண்டு ஒன்றுக்கு - 
ச்‌ செலுத்தும்‌ 
நெல்லு அய்‌ - 
ங்கலனே யெ - 
மு குறுணிக்கு - 
க்‌ கைக்‌ கொண்‌ - 
ட நெல்லுப்‌ ப - 
ன்னிருகலனே - 
ப்பதக்கு இன்‌ - 
னெல்லுப்‌ பன்‌ - 
னிருகல - 

நே பதக்குங்‌ - 
கைக்‌ கொண்‌ - 
டு முதல்‌ 
ஒன்றித்து 


பின்‌ பக்கம்‌ 


40 


33. 


34. 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 


41. 


42. 


43. 


44. 
45. 
46. 


ப்‌ பலிசையாலே 

இந்தத்‌ திருநாயற்றுக்‌ கி - 
ழமைப்படி பெரிய நா - 
ச்சியாரை எழுந்தருள - 
விப்போமாக இன்‌ - 
னெல்லுப்‌ பன்‌ - 
னிருகலனேப்‌ ப - 
தக்கும்‌ உபையமா - 

க உடையார்‌ திருவா - 
லந்துறை பெருமா - 

ள்‌ கோயில்‌ காணி 
உடைய சிவப்பிரா - 
மணர்‌ பாரதாயந்‌ பெ - 


ரியாந்‌ காமன்‌ உ[ள்‌]ளி[ட்‌]டா - 


ஆவணம்‌ 22, 2011 


47. 
48. 
49. 
50. 


51. 


52. 
53. 
54. 
55. 
56. 
57. 


ரம்‌ செல்வன்‌ அனப - 

£யன்‌ உ[ள்‌]ளி[ட்‌]டாரும்‌ அரிய - 
£ந்‌ சானறு போனான்‌ 
உ[ள்‌]ளி[ட்‌]டாரும்‌ மகாசிவன்‌ 
சங்க னீலன்‌ உ[ள்‌]ளி[ட்‌]டாரும்‌ - 
ஆழ்வான்‌ சான்று பே - 
ானானுளுட்டாரும்‌ 

சான்று போனான்‌ பெரு - 

மாள்‌ பிராமட குரவை - 
யாருசிச்சானி பக்க - 


ல்ச்‌ சீதனம்‌ பெற்‌ - 


கற்பலகையின்‌ கன்னப்பகுதி 


58. 
59. 
60. 


61. 


62. 
63. 
64. 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 


15:4 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


ர்‌. 


ஆவணம்‌ 22, 2011 


றுடைய த - 
ன சூசன்‌ உ - 
டையான்‌ 

ஆளுடை பி - 
ள்ளையும்‌ 

ஆக [இவ்வனைவர்‌] 
பக்கல்‌ 

உடையார்‌ பாரசிவ - 
ன்‌ தேவன்‌  - 
பரியநாதன்‌ : 
உள்ளுட்டாரும்‌ 
உள்ளுட்டாரும்‌ 


இவ்வனைவோம்‌. 


மேற்படி க்‌ கோயில்‌ அர்த்தமண்டபத்‌ தென்சுவர்‌ பீடம்‌ 
கி.பி.74-15ஆம்‌ நூற்றாண்டு 


காசரான்பட்டு என்ற கிராமம்‌ இக்கோயிலுக்கு பூறுவம்‌ முதல்‌ 
இறையிலியாகக்‌ கொடுக்கப்பட்டமை. 


காசாறன்‌ பட்டு பூரூவம்‌ இறையிலி ஸுபமஸ்து 


41 


15:5 
இடம்‌: 


காலம்‌: 


மஐ ஐ. ஐ ஐ ஓ. 


ஸ்‌... ஸ்‌... ஸ்‌... ஷ்‌ 
3.8 6. RES 


42 


அம்மன்‌ சன்னதி வடக்குச்‌ சுவர்‌ 
கி.பி.74-15 அம்‌ நூற்றாண்டு 
யோகவனம்‌ பழுவூர்‌ என்ற பெயர்‌ குறிக்கப்பட்டுள்ள து. 


யோகவநம்‌ பழுவூர்‌ 


திருவாலந்துறை திரு. எஸ்‌.நடராசன்‌ அவர்களின்‌ நிலத்தில்‌ உன்ள 
கற்பலகை 

வேங்கடப்ப நாயக்கர்‌, விய வருஷம்‌, 16ஆம்‌ நூற்றாண்டு 
வேங்கடப்ப நாயக்கரின்‌ பிரதிநிதியாக இப்பகுதியை நிருவகித்த 
பச்சை அதிகாரி என்பவரும்‌ தென்கரைச்‌ சீமை நாட்டார்களும்‌ 
சேர்ந்து திருவாலந்துறை உத்தமதோளீஸ்வரமுடைய 
தம்பிரானார்‌ கோயில்‌ திருப்பணிக்கும்‌ பூஜைக்கும்‌ நில தானம்‌ 
வழங்கியுள்ளமை. 

விய ணா மார்கழி மீ... 

பூச நாள்‌  . . றாம வேங்கடப்ப 

னாயக்கர்‌ அய்யனவர்கள்‌ காரிய - 

த்துக்கு கத்தறான பச்சை அதிகாரி - 

யும்‌ தென்கரைச்சீமை னாட்டாரும்‌ திரு - 

வாலந்துறை உத்தம தோளியீசுரமுடை - 

ய தம்பிரானார்க்கு திருப்பணி பூசைக்கு ௧ - 

ட்டளையிட்ட நிலம்‌ கண்‌ குடுத்த . . . 

நொறியார்‌ வயல்‌ வெளியும்‌ கன்னறொ - 

ய்யனார்‌ கேழ்வரகு கால்‌ வேலியும்‌ கண்‌ 

குடுத்தான்‌ மேடும்‌ அரசமர தோப்‌ - 

பும்‌ தரகர்‌இலுப்பையும்‌ வயல்வெளி 

ஆகத்‌ திருத்து காலுக்கும்‌ .'. .வர்‌ கட்டளை 

யிட்டது சந்திராயித்தவரையில்‌ நடத்தக்‌ கடவோம்‌ 

யிந்தப்‌ புண்ணியத்தை பரிபாலநம்‌ பண்‌ - 

ணிநபேர்கள்‌ மார்க்கண்டாயுசும்‌ 


அறுபத்து மூவர்‌ பெற்றபேறுகளும்‌ மூ - 


ஆவணம்‌ 22, 2011 


18. 
19. 
20. 


21. 


22. 


15:7 
இடம்‌ : 


காலம்‌: 


உஜஐ வ ஐய ஐ 0: 


த்தது 


மு இருவற்‌ ... 

கரையேறுவார்கள்‌ இந்தப்புண்ணிய - 
த்துக்கு அகுதம்‌ பண்ணினவர்கள்‌ 
கெங்கைக்‌ கரையிலே காறாம்‌ பசுவை 


கொண்ண பாவத்திலே போவார்கள்‌. 


திருவாலந்துறை கோயில்‌ குருக்கள்‌ மானிய நிலத்தில்‌ உள்ள 
கற்பலகை 

சக வருஷம்‌ : 1875, கலியுக வருஷம்‌ 4848, கி.பி. 1747 

குகையூர்‌ சமையைச்‌ சேர்ந்த திருவாலந்துறை உத்தம 
தோளீசுபரசாமிக்கு திருவிளக்குக்கு உபயமாக மாமரம்‌ 
புளியமரம்‌ வைத்தமை. 

உ சாலி வாகன சருபம்‌ 1875 

கலியுகம்‌ 4848 யிதுக்கு செல்லா நி - 

ன்ற பிலவ ஷ்‌ வையாசி மீ 21 உ விசாழ - 

க்‌ கிழமைக்‌ கூடின தினத்தில்‌ குகையூர்‌ 

சீமையில்‌ கூடிய திருவாலந்துறை உத்தம 

தோளீசுபர சாமிக்கு திருவிளக்கு உபயத்துக்கு 

பல உபயமாக சன்னதிக்கு மேல்‌ பாரிசத்தில்‌ ந - 

டு விச்சுடையார்‌ தோப்புக்கு மேல்புறம்‌ யிலு - 

ப்பை தோப்புபோடு விச்ச மரம்‌ 111 புளியமரம்‌ 

9 யிந்தபடி நடந்து வருகுற தற்ம்மத்தை ப - 

ரி பாலனம்‌ பண்ணினவர்கள்‌ மாற்க்கண்டாயுகம்‌ 

அறுபத்து மூவர்‌ பெத்தபேறு பெறுவாற்கள்‌ 

யிதுக்கு யாதாமொருவன்‌ விகர்தம்‌ பண்ணி - 

னவன்‌ கெங்கைக்‌ கரையிலே காறாம்‌ பசுவை 

கொண்ண தோஷத்திலும்‌ சீவனுள்ள கால - 

ம்‌ தீயவர்‌ நரகத்திலே போக கடவேனா - 

கவும்‌ உ பெரியம்மை லட்ஷி 


ப்பாள்‌ ௨. 


43 


ஆவணம்‌ 22, 2011 


16. மொட்டமலை சமணப்பள்ளி கல்வெட்டுகள்‌ 


16:1 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


16:2 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி: 





44 


அன அல ஐ ஐ. இ. ௮ 


வீ. முத்துக்குமார்‌, தஞ்சாவூர்‌ 


திருச்சி மாவட்டம்‌, மணப்பாறை வட்டம்‌, மருங்காபுரிக்கு 
வடமேற்கே 4 கி.மீ. தொலைவில்‌ மொட்ட மலையின்‌ 
மேற்பகுதியில்‌ அமைந்துள்ள சமணப்‌ பள்ளியின்‌ எதிரே உள்ள 
பாறை. 

கிபி.11-12ஆம்‌ நூற்றாண்டு. 

மொட்டை மலை குண வீரநாயகப்‌ பெரும்பள்ளிக்கு இறையிலி 
நிலம்‌ தானமாக வழங்கியமை. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ ... 

. . குண வீரநா - 

யக பெரும்பள்ளி ஆழ்வார்‌ - 

கு அச்சநாபோகதுகும்‌ 

இறையிலிப்‌ பள்ளிச்சந்ததுகு எ - 

ல்லை தெற்கு குடை மேற்கு ௧௬ 

மலை வடகு செக்குபாறை கிழக்‌ - 

கு கடவு வழிக்கு மேற்கு ஆயிசைந்த 

பெருநாற்கெல்லை நிலம்‌ . . . 


மேற்படி சமணப்பள்ளியின்‌ எதிரே உள்ள பாறை. 
கி.பி.12-13ஆம்‌ நூற்றாண்டு 

மொட்டை மலை மேல்‌ இருந்த குண வீரநாயகப்‌ 
பெரும்பள்ளிக்கு சோலைமலை பெருமாள்‌ என்பவர்‌ இறையிலி 


நிலம்‌ தானமாக வழங்கியமை. 


3 





ஆவணம்‌ 22, 2011 


1. ஸ்ரீ வீரபாண்டிய தேவற்கு 

2. ஸ்ரீ.ய வருடம்‌ வைகாசி மாதம்‌ 6 தேதி ஒல்லை - 
3. யூர்‌ கூற்றத்துச்‌ சுந்தரசோழ புரத்து 

4.  . . நலவையுடையான்‌ குப்பைந்‌ . . . 

5. நாயகப்‌ பெருமாள்‌ தாதர்‌ இறை ... 

6. . ஒழிகை பில்லோர்‌ குன்றில்‌ கு - 

7. ண வீரநாயகப்பெரும்பள்ளி ஆழ்வார்‌ 

8. பள்ளிச்சந்தம்‌ அம்மையார்‌ குளத்து . . . 

9. வயலில்‌ பாறைக்குத்‌ தெற்கில்‌ ஒன்மா செய்‌ த... 
10. ...கலை5 ... இன்னிலம்‌ 

11. ... முந்திரிகையும்‌ இக்கோ 

12. யில்‌ . . . நள்ல வேம்பநாயகரு பி 

13. ... உள்ளிட்டார்‌ பக்கல்‌ . . 

14. .. க எம்மிலிசைந்த விலை பொ 

15. ...க்குறக்கொண்டு பொருள்‌ ... 

16. . குவிதான பூமியாக இடுகையில்‌ . . . 

17. . ன்‌ நாயிநாற்கு பள்ளிச்சந்தமாக குடு . . . 
18. த்தேன்‌ சோலைமலை பெருமாளேன்‌ 

19. இப்படிக்கு சோலைமலை பெருமாள்‌ 

20. எழுத்து 





ஆவணம்‌ 22, 2011 ப்‌ 


17:1 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


— 


oN ஐ ஐ.ஐ 


ன ளி 
& 


46 


(7. திரணிபாளையம்‌ கல்வெட்டுகள்‌ 
இல. தியாகராஜன்‌, அரியலூர்‌ 


திருச்சி மாவட்டம்‌, இலால்குடி வட்டம்‌, திரணிபாளையம்‌ 
அமிர்தலிங்கேஸ்வரர்‌ கோயில்‌ அர்த்த மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 


மூன்றாம்‌ இராஜராஜன்‌, யா. 12, கி.பி.1228 


திரணி பிள்ளை சோழகோனார்‌ மற்றும்‌ மூன்று பாதி 
அரையர்கள்‌ இவ்வூர்‌ அந்தை வேதீஸ்வரமுடைய நாயனார்‌ 
கோயிலில்‌ (இன்றைய உடையார்‌ கோயில்‌) கூடினர்‌. 
இக்கூட்டத்தில்‌ 79 நாட்டுப்‌ பதினெண்‌ பூமி சித்திர மேழி பெரிய 
நாட்டார்களும்‌ கலந்து கொண்டனர்‌. இக்கோயிலுக்கு 
இவ்வூரில்‌ வாழ்ந்த கன்மாளர்‌, வண்ணார்‌ ஆகியோர்‌ முந்தைய 
ஆண்டுகளில்‌ செய்து வந்தது போலவே தற்போது செய்ய 
வேண்டிய கடமைகளை பற்றிக்‌ குறிப்பிட்டு வரையறுக்கின்றனர்‌. 
இந்த தீர்மானத்தில்‌ 79 நாட்டுப்‌ பதினெண்‌ பூமி சித்திரமேழி 
பெரிய நாட்டார்‌ சார்பாகப்‌ பெரிய நாட்டு வேளான்‌ என்பவர்‌ 
கையொப்பமிட்டுள்ளார்‌. இக்கல்வெட்டில்‌ சுருதிமான்கள்‌ என்ற 
பெயர்‌ வரவில்லையென்றாலும்‌ வேறு ஒரு கல்வெட்டில்‌ 
சுருதிமான்‌ இனத்தைச்‌ சேர்ந்த சோழகோனார்‌ 
குறிப்பிடப்படுகிறார்‌. அவர்‌ இக்கல்வெட்டிலும்‌ வருவதால்‌ 
சுருதிமான்களின்‌ பிரதிநிதியாக இவர்‌ இருந்துள்ளார்‌ என 
அறியலாம்‌. மூன்று பாதி அரையர்‌ என்ற தொடர்‌ இவ்வூரில்‌ 
மூன்றில்‌ பாதி பங்கு காணி உரிமை உடைய அரையர்‌ எனப்‌ 
பொருள்‌ கொள்ளலாம்‌. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ 

ஸ்ரீ இராசராச தேவற்க்கு யாண்டு 12-வது திரணியி - 
ல்‌ பிள்ளை சோழகோனாரும்‌ மூன்று பாதி யை - 
ரயகளும்‌ இருந்து உடையார்‌ அந்தை வேதீசுர - 
முடைய நாயனார்‌ கோயிலில்‌ மிதுந நாயற்று 

அபர பக்கத்து நவமியும்‌ இரேவதியும்‌ பெற்ற 

திங்கள்‌ கிழமை நாள்‌ நாங்கள்‌ கண்டு . . . க - 

ல்‌ வெட்டிக்‌ குடுத்த பரிசாவது இந்நாயனாற்க்‌ - 

கு முன்பிலாண்டுகள்‌ செய்த[படி] கண்‌ - 

மாளற்க்கு வண்ணார்‌ புடவை . . .க்‌ கட - 


ஆவணம்‌ 22, 2011 


ரர. 


12. 
13. 
14. 
15. 
16. 
17. 
18. 


உஐ ஐ ஐ ஐ ஐஐ 


கக்‌ வஸ்‌ வஸ்‌ வ்‌ 
௭௨ 245 


17. 


வர்களாகவும்‌ கண்மாளர்‌ வண்ணார்‌ கடை 
கூட்டக்‌ கடவதாக [யிலி] புகவும்‌ இப்படி செ - 
ய்யக்‌ கடவதாகச்‌ சொன்னோம்‌ மூன்று 

பாதி அரையகளும்‌ பிள்ளை சோழகோனா - 
ரும்‌ எழுபத்தொன்பது நாட்டுப்‌ பதிநெண்‌ 
பூமிச்‌ சித்திரமேழிப்‌ பிள்ளையாரும்‌ ப - 
ணியால்‌ பெரிய நாட்டு வேளாநெழு - 

த்து. 


மேற்படிக்‌ கோயில்‌ கருவறைத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 

மூன்றாம்‌ இராசராசன்‌, யா.15, கி.பி. 1237 

திரணியில்‌ வாழ்ந்த மூன்று பாதி முதவிகள்‌ ஒன்று சேர்ந்து 
இவ்வூரில்‌ முன்னர்‌ இவர்கள்‌ வாங்கிய தனிசுகள்‌ (கடன்கள்‌) 
மற்றும்‌ இவ்வாண்டுக்குப்‌ பின்‌ வாங்கும்‌ தனிசுகள்‌ ஆகியவற்றிற்கு 
நெல்‌, வரகு, சோளம்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு திரும்பி 
யடைப்பதாகவும்‌ காசு, பொன்‌ அகியவற்றை இரண்டு 
மடங்காகத்‌ தரவும்‌ முடிவு செய்துள்ளனர்‌. இதிலிருந்து 
மாறுபடுபவர்கள்‌ இனத்துரோகியாக கருதப்படுவர்‌ என்றும்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌. 

திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ 

இராசராச தேவற்கு யாண்டு 14 

வதின்‌ எதிராமாண்டு திரணி மூ - 

ன்றுபாதி முதலிகளோம்‌ எங்‌ - 

களில்‌ இசைந்த சமைய காரியமா - 

வது இதுக்கு முன்பு வாங்கின த - 

னிசுகளும்‌ இதுக்கு பின்பு வாங்குந்‌ 

தனிசுகளும்‌ நெல்‌ வரகு சோளம்‌ 

வர சுழற்றி கொள்ளக்‌ கடவுதாகவு - 


ம்‌ காசு பொன்‌ இரட்டி கொள்ள - 


க்கட 12. வதா - 
கவும்‌ 14. இதுக்கு 
பிழ - 16. ங்‌ 

கி- 18. னா 


47 


ஆவணம்‌ 22, 2011 


19. 
21. 
23. 
25. 
21. 
29. 
31 
33. 
17:3 
இடம்‌: 
காலம்‌: 
செய்தி: 
1 
2. 
3. 
4. 
5. 
6. 
Te 
8. 
9. 
10. 
ரர்‌. 
12. 
46 


௬- 20. ண்டாகில்‌ இனத்துரோகி ஆக கட - 
வோ - 22. மா- 


கவு - 24. ம்‌ 
இப்படி 26. இசை - 
ந்து 28. கல்வெ - 


ட்டினோம்‌ 30. மூன்று 
பாதி மு - 32. தலிக 


ளோம்‌. 


மேற்படிக்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌ 

மூன்றாம்‌ மாறவர்மன்‌ சுந்தர பாண்டியன்‌ யா.13, கி.பி.1.376 
திரணியில்‌ காணியுடைய சுருதிமான்களில்‌ ஒருவரிடம்‌ குதிரைச்‌ 
சேவர்களாகப்‌ பணியாற்றும்‌ சன்ன சோழங்க தேவர்‌, 
அவருடைய தம்பிகள்‌ தம்பிக்கு நல்லான்‌, ஈச்சுரமுடையான்‌ 
ஆகிய மூவரும்‌ சேர்ந்து இவர்கள்‌ பிறந்த ஊரான வட பாதியில்‌ 
இவர்களுக்கு இருந்த 500 குழி புஞ்சை நிலத்தை இவ்வூர்‌ 
அந்திரவேதீஸ்வரமுடைய நாயனார்‌ கோயிலுக்கு 
தேவதானமாகக்‌ கொடுத்துள்ளனர்‌. இந்நிலத்தின்‌ எல்லைகளில்‌ 
மமாம்பாடி என்ற ஊரும்‌ சோழங்க தேவர்‌ என்பவரின்‌ 
கொல்லையும்‌ குறிப்பிடப்படுகின்றன. கல்வெட்டு முற்றுப்‌ 
பெறவில்லை. 

கோமாறபன்மர்‌ திரிபுவன - 

ச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சுன்தர பா - 

ண்டிய தேவற்கு யாண்‌ - 

டு 13 து ஆனி மாதத்து நா - 

ள்‌ திரணியில்‌ காணி உ - 

டைய சுருதிமான்களில்‌ ௭ - 

ன்‌ பரி ஏறு சேவகர்‌ மக்களில்‌ 

சன்ன சோழங்க தேவரும்‌ இவன்‌ த - 

ம்பி தம்பிக்கு நல்லானும்‌ இவ[ன்‌] தம்பி 

இச்சுரமுடையானும்‌ இம்மூவோம்‌ 

நாங்க[ள்‌] பிறந்துடையோமான 


வடபாதியில்‌ புன்செய்‌ நிலத்து 


ஆவணம்‌ 22, 2011 


13. 


14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 


17:4 


காலம்‌: 


செய்தி: 


Nope 


க 
N= 5 


13. 


உடையார்‌ அந்திரவேதீசுரமுடை - 

யநாயநாற்கு தேவதானமாக குடு - 

த்த ௩௨500 இக்குழி அஞ்லூற்றுக்கும்‌ 

எல்லையாவது கீழ்பாற்கெல்லை மமாம்பாடி எல்லை 

க்கு மேற்கு வடபாற்கெல்லை உடையார்‌ சோழங்க தேவர்‌ 
கொல்லைக்கு தெற்கு 

தென்பாற்கெ - 


ன்‌ கெல்லைக்கு உட்பட்ட குழி 500 .. . 


மேற்படிக்‌ கோயில்‌ கருவறை மேற்குச்‌ சுவர்‌ 
முதலாம்‌ மாறவர்மன்‌ குலசேகர பாண்டியன்‌ யா.40 (1308) 
திரணியில்‌ காணியுடைய சுருதிமான்களில்‌ எடுத்தகை அழகியர்‌ 
நந்திபன்மர்‌ என்பவர்‌ தன்‌ சுற்றத்தார்‌ முன்பாக ஊற்றத்‌ தூரில்‌ 
காணியுடைய ஊர்‌ பிராமணன்‌ நாயன்‌ மலைப்‌ பெருமாளான 
உறை நாயக நம்பிக்கு பண்ணூரில்‌ தனக்கு காணியாக இருந்த 
புன்சை நிலம்‌ நானூறு குழியை இறையிலியாக நீர்‌ வார்த்துக்‌ 
கொடுத்துள்ளார்‌. மகன்கள்‌, மைத்துனர்கள்‌, மாமன்கள்‌ என ஒரு 
பெரிய உறவுக்‌ கூட்டத்தைக்‌ கொண்டிருந்த நந்திபன்மர்‌ 
இப்பகுதியில்‌ செல்வாக்குமிக்க குறுநிலத்‌ தலைவராக இருந்தவர்‌ 
எனத்‌ தெரிகிறது. 
கோமாறபந்மர்‌ திரிபுவனச்‌ சக்க - 
ர வத்திகள்‌ ஸ்ரீ குலசேகர தேவர்க்கு 
யாண்டு 40 வது தை மாதத்து நாள்‌ 
திரணியிற்‌ காணியுடைய சுருதிமான்க - 
ளில்‌ எடுத்தா னந்திபன்மரு மக்களில்‌ 
சொக்கனாரும்‌ தொழுதாரும்‌ சூரிய 
தேவரும்‌ என்‌ மாமன்‌ எருது சிங்கப்பே - 
ரையன்‌ . . . சாமகோனும்‌ என்‌ ம - 
ச்சுனன்‌ . . . பாண்டியராயரும்‌ தொ - 
ண்டைமானாரும்‌ குமர பாலரும்‌ வாண 
ராயரும்‌ என்மாமன்‌ நாயன்‌ கொல்லத்த - 
ரையரும்‌ இவர்கள்‌ முன்பாக நான்‌ குடுத்த 
ஊற்றத்தூற்‌ காணியுடைய ஊற்‌ பி - 

49 


ஆவணம்‌ 22, 2011 


ராமணரில்‌ நாயன்‌ மலைப்‌ பெருமாள - 


14. 
15. ஈன உறைநாயக நம்பிக்கு பண்ணூ 
16. ரி[ல்‌] என்‌ காணியான புன்செ நிலத்து ளத தா - 
17. ந இறையிலியாக னீர்‌ வாத்துக்‌ குடு - 
18. த்த குழி 400 இக்குழி நானூற்றுக்கும்‌ கு - 
19. னாயன்‌ எடுத்த கையழகியர்‌ நன்திபன்‌ - 
20. மனேன்‌. 
17:5 
இடம்‌: மேற்படிக்‌ கோயில்‌ கருவறை வடக்குச்‌ சுவர்‌ 
காலம்‌:  வியவருஷம்‌, 28. கி.பி.17-18ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி: சங்கரப்பய்ய ரெட்டியார்‌ என்பவர்‌ அந்திவேதியீசுரம்‌ 
உடையாருக்கு நூறுகுழி நஞ்சை நிலம்‌ தானமாகக்‌ கொடுத்தமை. 
1. விய வருஷம்‌ வைய்கா - 
2. சி மீ28 உ ஊற்ப்‌ பள்ள - 
3. த்திலே குழி 100 நஞ்சையும்‌ 
4. தீத்தா யிரட்டியார்‌ கொல்‌ - 
5. லைமுக 178[நெல்‌] விரைக்‌ கு - 
6. மி அந்திரவேதியீசுர மு - 
7. டையார்க்கு சங்கரப்பய - 
8. ரட்டியார்‌ புண்ணியமாக 
9.  சந்திராதித்தவரையும்‌ 
17:6 
இடம்‌: மேற்படிக்‌ கோயில்‌ கூரை மேல்‌ பாவப்பட்டுள்ள கல்‌ 
காலம்‌ : கி.பி.17-12 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி: ஊற்றத்தூர்‌, திரணி ஆகிய ஊர்கள்‌ மற்றும்‌ சுருதிமான்கள்‌ 
குறிப்பிடப்படுகின்றனர்‌. கல்வெட்டு உடைந்துள்ள து. 
1. ஊற்ற] - 2. த்தூர்‌ நா - 
3. [டுத்‌ திரணி 4. . . டைய சுருதி 
5. ... நீபோறந 6. . ... கைக்கு 
7 - - - மேற்படியூர்‌ 8. . . நீ பாதி உ 
50 


ஆவணம்‌ 22, 2011 


9. . டைய சுருதி 10. . . . மூவாயிர 
ரர்‌. . வந்‌ 12. . .. நாந 
13. . வூற்பெ 14. ..நேந்எ 
15. ன்‌ குடுத்‌ 16. . டாவது வட 
17: . தெருவுக்கு 18. -.. [மெற்கு இள 
19. . டாசானை 20. . . . பேரையந்‌ 
21. . தோட்டத்‌ 22. . .ற்க்கும்ம 
பின்‌ பக்கம்‌ 
23. ...மாட 24. . . . மனைக்‌ 
25. ... தர்க்கு வ 26. . .. மனை 
27. ...தாய 28. ...ற்மழ 
29. .... ண்டக 30. . . .க்தாசயய 
31. .... க்கு கொண்‌ 32. .. மனை பி 
33. ....ண்மபா 34. . ணிக்கு த 
35. . . . இப்படிக்கு 36. .. .வைதொ 
37. . . . டையாந்‌ 38. . .. னரயந்‌ எழு 
39. ..... த்து இவை 40. . . . ண்ணைவி 
41. . . . குமாமணி 42. . ... நாடாழ்வா 
43. . . . ந்‌ எழுத்து இவை காரீ 44. . . . நரசிங்க நா 
45. . . . டாழ்வாே 46. . . . எழுத்து. 
17:7 
இடம்‌: மேற்படி ஊர்‌ வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ வெளிமதிற்‌ சுவர்‌ 
அருகில்‌ உடைந்த கல்‌ தூண்‌ 
காலம்‌:  கி.பி.12-13ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி: ஆண்மகனரகுர்‌, பொன்னம்பலநம்பி, நரசிங்க பன்மன்‌ ஆகிய 
பெயர்கள்‌ குறிப்பிடப்படுகிறது.ஆண்‌ மகன்‌ அரசூர்‌ என்ற ஊர்ப்‌ 
பெயர்‌ இன்‌, று ஆமரசூர்‌ என்ற பெயரில்‌ தழரசூருக்கு அருகில்‌ 
உள்ளது. 
1 . நாசி 
2 . பன்‌ எழுத்து 
3. - ஆண்மகன 
4 . சூர்‌ பொன்னம்‌ 


ஆவணம்‌ 22, 2011 


51 


17:8 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


= 


snr 


17:9 


காலம்‌: 


செய்தி: 


உரு ஆ ஓ.ஐ. 


52 


. . . நம்பி எழுத்து. 


மேற்படிக்‌ கோயில்‌ அர்த்தமண்ட ப மேற்குச்‌ சுவர்‌ முப்பட்டைக்‌ 
குமுதம்‌ 

போசள மன்னர்‌ வீர இராமநாதன்‌ யா.18. கி.பி.1272 
இக்கோயிலின்‌ பெயர்‌ அசரபுயங்கரப்‌ பெருமாள்‌ எனக்‌ 
கல்வெட்டில்‌ குறிப்பிடப்படுகிறது. பூஜை வழிபாட்டுக்கு 
பாற்காரியான்‌ குளத்தின்‌ கீழிருந்த கழனியில்‌ நிலம்‌ திரணியில்‌ 
காணி உடைய . அரையர்களில்‌ செகப்பெருமாளான 
தலைமட்டான்‌ என்பவர்‌ கொடையாகக்‌ கொடுத்துள்ளார்‌. 
இக்கோயில்‌ கி.பி. 1272இல்‌ போசள மன்னர்‌ வீரராமநாதன்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ கட்டப்பட்டது எனக்‌ கருதலாம்‌. 

ஸ்ரீ போசெள வீர இராமனா[த] தேவற்கு யாண்டு 18-திரணி கா - 
ணி உடைய அரையர்களில்‌ பாச்சில்‌ செகப்பெருமாளான தலை - 
மட்டான்‌ பாற்காரியன்‌ குளத்தில்‌ கழன கல்லன்‌ செய - 


நப்‌ பெருமாள்‌ அரைச புயங்கரப்‌ பெருமாளுக்கு [கு]டுத்தேன்‌. 


மேற்படிக்‌ கோயில்‌ அர்த்தமண்டப நுழைவாயில்‌ வலப்பக்கச்‌ 
சுவர்‌ 


போசள மன்னர்‌ வீர இராமநாதன்‌ (1254-1279), யா...7, கி.பி.127:2 
கோயிலின்‌ பெயர்‌ அரசபுயந்தர விண்ணகர எம்பெருமான்‌ எனக்‌ 
குறிப்பிடப்படுகிறது. கோயிலுக்கு பூஜை வழிபாட்டுக்கென 300 
குழி நிலம்‌ திரணியில்‌ இருந்த சுருதிமான்‌ செங்குளவன்‌ 
மறவனான விசைய நாராயண தேவன்‌ என்பவர்‌ 
திருவிடையாட்டமாகக்‌ கொடுத்துள்ளார்‌.பெருங்கோல்‌ என்ற 
கோலால்‌ அளக்கப்பட்டு அந்நிலம்‌ அரசன்‌ பாழிச்‌ செய்‌ என்ற 
பெயரால்‌ அழைக்கப்பட டது. 

ஸ்வஸ்திஸ்ரீ ஸர்வ்வ பூம 

சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ போ - 

ஜள வீர இராமனாத 

தேவர்க்கு யாண்டு 21 

ஆவது அரசபுயந்தர வி - 

ண்ணகர்‌ எம்பெருமானு - 


ஆவணம்‌ 22, 2011 


10. 


1. 


12. 
13. 
14. 
15. 


17:10 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி: 


க்கு திரணியுடைய சுருதி 

மான்‌ செங்குளவன்‌ மறவன்‌ 
னான விசைய நாராயண தேவ - 
னேன்‌ இன்னாயனார்க்கு 
அரசன்‌ பாழிச்‌ செயில்‌ 
பெருங்கோலா|ல்‌] குழி 
முன்னூறு 300 கொ 

ண்டு திருவிடை ஆ 


ட்டமாக இட்டேன்‌ 


மேற்படிக்‌ கோயில்‌ நுழைவாயில்‌ இடப்பக்கச்‌ சுவர்‌ 
முதலாம்‌ மாறவர்மன்‌ குலசேகரப்‌ பாண்டியன்‌ யா.33 கி.பி.1307 


திரணியில்‌ உள்ள நாயனார்‌ அரசரபுந்தர விண்ணகர்‌ 
எம்பெருமான்‌ கோயிலுக்குத்‌ திருநாமத்துக்‌ காணியாக 500 குழி 
ஊராண்டி பாழிச்‌ செய்‌ என்ற நிலத்தைத்‌ திரணியில்‌ காணி 
உடையசுருதிமான்களில்‌ ஒருவரான பாண்டியராயர்‌ என்பவரின்‌ 
மகன்‌ கூத்தன்‌ வாணராயன்‌ என்பவர்‌ கொடையாக 
அளிக்கின்றார்‌. அந்நிலம்‌ பெருங்கோல்‌ என்ற பெயருடைய 
கோலால்‌ அளந்து கொடுக்கப்பட்டது. 


ஸ்வஸ்திஸ்ரீ கோமா - 2. றபன்மர்‌ திரிபுவ - 
னச்‌ சக்கரவத்திகள்‌ 4. ஸ்ரீ குலசேகர தேவ - 
ற்கு யாண்டு 33-வ - 6. து திரணி நாயினார்‌ 
அரசபுரந்தர விண்‌ - 8. ணகர்‌ எம்பெருமானு - 
க்கு இவ்வூரில்‌ காணி உடை - 10.ய சுருதிமான்களில்‌ 
பாண்டியராயர்‌ ம - 12. கன்‌ கூத்தன்‌ வாண - 
ராயனேன்‌ இன்னாய - 14. னாற்கு 

திருநாமத்துக்‌ காணி 16. இறையிலியாகக்‌ குடுத்‌ - 
த தென்பாதியில்‌ என்‌ 18. கைய்யில்‌ மூல சாத - 
னப்படி ஊராண்டி 20. பாழ்ச்‌ செய்யில்‌ பட்‌ 

ட விருத்திக்‌ குழி 200 நீக்கி- 22. ப்‌ பெருங்கோலாற்‌ 

குழி 500ம்‌ திருக்கை 24. மலரில்‌ உத்கம்‌ பண்‌ 
ணிக்‌ குடுத்தேன்‌ வா 26. ணராயனேன்‌ 


53 


ஆவணம்‌ 22, 2011 


18. திருவாமாத்தூரில்‌ சில புதிய கல்வெட்ருகள்‌ 


18:1 
இடம்‌: 


காலம்‌: 


18: 2 


காலம்‌: 


54 


த. ரமேஷ்‌, முண்டியம்பாக்கம்‌ 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌, திருவாமாத்தூர்‌, அபிராமேஸ்வரர்‌ 
கோயில்‌ இரண்டாம்‌ திருச்சுற்று மாளிகை தென்புறச்‌ சுவர்‌. 
அடைக்கப்பட்டுள்ள வாயிலின்‌ கீழ்புறம்‌. 

கி.பி.71ஆம்‌ நூற்றாண்டு 

மாணிக்கவாசகன்‌ பெயரில்‌ நந்தவனம்‌. 

ஸ்வஸ்திஸ்ரீ இத்‌ திருநந்தவ 


னம்‌ மாணிக்கவாசகன்‌ ௨ 





மேற்படி ஊர்‌ முத்தாம்பிகை அம்மன்‌ கோயில்‌ அர்த்த மண்டப 
வாயிலின்‌ வடபுறச்‌ சுவரில்‌ உள்ள கல்வெட்டு 

கிபி.13ஆம்‌ நூற்றாண்டு 

மண்டபம்‌ செய்தமை. 

ஸ்வஸ்திறீ இத்திருமண்‌ - 

டபம்‌ சொக்கச்சியன்‌ ௨ 


இது செய்வித்தார்‌ உ - 





18:3 


காலம்‌: 


செய்தி: 


ஸ்‌. 


உ 2 ல உ ஓ. 


கக்‌ ஸ்‌. வஸ்‌. ஸ்‌ 
ஒட 2 5 


மையாண்டாள்‌ மகன்‌ சே - 


னை நரசிங்கபன்மன்‌ ௨ 


மேற்படிக்‌ கோயில்‌ மகாமண்டப வாயில்‌ வடபுற நிலைக்கால்‌ 
இராச நாராயண சம்புவராயன்‌ யா. 13. கி.பி. 1355 
மாமல்லபுரத்தைச்‌ சேர்ந்த மாப்பூதி செந்தாமரைக்‌ கண்ணன்‌ 
ஆன இராசநாராயண வானாதராயன்‌ மண்டபத்தை 
அமைத்தமை. 

ஸ்வஸ்திஸரீ இ - 

ராச நாராயண - 

ன்‌ சம்புவராய - 

ற்கு யாண்டு 18 

இந்த மண்டப - 

ம்‌ செய்வித்தான்‌ 

மாமலபுரத்து 

மாப்பூதி செந்‌ - 

தாமரைக்‌ கண்‌ - 

ணன்‌ இராச ந - 

ராயண வா - 


ணாதராயன்‌ 


தன்மம்‌ உ 





55 


ஆவணம்‌ 22, 2011 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


56 


19. இரண்டாம்‌ இராசாதிராசனின்‌ 
புஞ்சைக்‌ கல்வெட்டு 
க. பன்னீர்செல்வம்‌, மைசூர்‌ 


தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, மாயவரம்‌ வட்டம்‌, புஞ்சை நல்துணை 
ஈஸ்வரர்‌ திருக்கோவில்‌ முகமண்டபத்தின்‌ வடக்குச்‌ சுவர்‌. 
இ.க.ஆ அ. 188/1925 

இரண்டாம்‌ இராசிராதிராசன்‌, யா. 14. கி.பி. 1177 


ஜயங்கொண்ட சோழ வளநாட்டிலுள்ள ஆக்கூர்‌ நாட்டில்‌ 
அமைந்திருந்த தலைச்சங்காட்டில்‌ வாழ்ந்து வந்த சாதகாணி 
ஆரிதன்‌ தேவன்‌, சாதகாணி துவேதி சாத்தன்‌ சேர்த்தன்‌, 
சாதகாணி துவேதி சுவரன்‌ காடன்‌, கெளசிகன்‌ குன்றன்‌ நீலன்‌ 
ஆகிய பிராமணர்‌, கோயில்‌ நிலத்தை ஆக்கிரமித்து துய்த்து 
வந்தனர்‌. இந்நிலம்‌ திருநன்னிபள்ளி உடையார்‌ கோவிலுக்கு 
சொந்தமான தேவதான நிலம்‌ என்பதனால்‌ அக்கோவில்‌ 
தானத்தார்களும்‌ ஸ்ரீமாகேசுவரர்களும்‌ சிவன்‌ தொண்டாற்றும்‌ 
நிருவாகிகளும்‌ திரிசூலம்‌ பொறித்த எல்லைக்‌ கல்லை 
(திரிசூலக்கல்‌) அகற்றியுள்ளனர்‌. இதனை அறிந்த மேற்குறித்த 
நால்வரும்‌ அந்நிலம்‌ தங்களுக்குச்‌ சொந்தமானது எனக்‌ கூறி 
நடப்பட்ட திரிசூலக்‌ கல்லை நட்டுள்ளனர்‌. இதனை அறிந்த 
திரிசூலம்‌ பொறித்த வேளைக்காரர்களும்‌ சிவனடியார்களும்‌ 
(ஆண்டார்கள்‌), ஊரின்‌ நடுவில்‌ திருக்கூட்‌ ட மாகக்‌ கூடி தீ மூட்டி 
அதில்‌ குதித்து உயிர்‌ நீத்துன்ளனர்‌. இதனை அறிந்த 
திருக்கோவில்‌ நிருவாகக்‌ குழுவினர்‌ அந்நால்வரையும்‌ அழைத்து, 
சிவனடியார்கள்‌ உயிர்‌ நீத்தக்‌ காரணத்தைக்‌ கூறி உயிர்‌ நீத்த 
சிவனடி யார்களுக்கு (உலோகத்தாலே) செம்பினால்‌ திருவுருவச்‌ 
சிலை செய்யவும்‌ அவற்றிற்கு பூசை செய்யவும்‌ 
நால்வரிடமிருந்தும்‌ 200 காசுகள்‌ பெறுகின்றனர்‌. அவர்கள்‌ 
அனுபவித்து வந்த ஒளிகுறைகொல்லை என்ற நிலத்தை 
கோவிலுக்கும்‌ கொடுத்து, அதற்கு ஈடாக (பரிவத்தனை) 
பனைவிளாகம்‌ என்ற பெயரில்‌ அழைக்கப்பட்டுள்ள இடத்தில்‌ 
76 வேலி நிலம்‌ பெறுகின்றனர்‌. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ கடல்‌ சூழ்ந்த பார்மாதரும்‌ கலைமாதரும்‌ அடல்‌ சூழ்ந்த 
போர்மாதரும்‌ அமர்ந்து வாழ நாற்கடல்‌ சூழ்‌ புவி ஏழும்‌ பாற்கடல்போல்‌ 
புகழ்பரப்ப ஆதியுகமாமென்ன சோதிமுடி முனைந்தருளி 
அறுசமையமும்‌ ஐம்பூதமும்‌ நெறியில்‌ நின்று பாரிப்ப தென்னவரும்‌ 


ஆவணம்‌ 22, 2011 


சேரலரும்‌ சிங்களரும்‌ முதலாய மன்னவர்‌ திறைசுமந்து வந்திண்டிச்‌ 
செவிப்ப வாழி ஊழி ஒரு செங்கோல்‌ ஏழுபாருமினிதளிப்ப சமையம்‌ 
பொற்கொட்டி மையப்பா[வை]யும்‌ சிவனும்போல்‌ செம்பொன்‌ வீர - 

2. ஸிங்ஹாஸனத்து உலகுடை முக்கோக்கிழானடிகளோடும்‌ 
வீற்றிருந்தருளிய கோராஜகேஸரி பந்மரரான திரிபு,வநசக்கரவத்திகள்‌ 
மதுரையும்‌ ஈழமும்‌ கொண்டருளின ஸ்ரீராஜாதிராஜதேவற்கு யாண்டு 
14 ஆவது த,னுநாயற்று பூர்வபக்ஷத்து சஷ்டியும்‌ சனிக்கிழமையும்‌ 
பெற்ற திருவாதிரை நாள்‌ ஐயங்கொண்ட சோழ வளநாட்டு ஆக்கூர்‌ 
நாட்டு தலைச்சங்காட்டுச்‌ சாதகாணி ஆரிதந்‌ தேவனும்‌ சாதகாணி 
துவேதி சாத்தத்‌ சேர்த்தனும்‌ சாதகாணி துவேதி சுவரன்‌ காடனும்‌ 
கெளசிகன்‌ குன்றினி நில - 

3. னும்‌ இன்னால்வோம்‌ உடையார்‌ திருநந்திபள்ளி உடையார்‌ கோயிலில்‌ 
ஸ்ரீ மாஹெஸ்வரக்கண்காணி செய்வாற்கும்‌ ஸ்ரீகாரியம்‌ செய்வாற்கும்‌ 
தேவர்கன்மி கோயிற்கணக்கற்கும்‌ நாங்கள்‌ இசைவு தீட்டுக்‌ குடுத்த 
பரிசாவது இவ்வூற்பிடாகை கிடாரங்கொண்ட சோழநல்லூரில்‌ 
பத்தாங்கண்டத்து நாங்கள்‌ அனுபவித்து வந்த ஒளிகுறை 
கொல்லையை உடையார்‌ திருநன்னிபள்ளி உடையார்‌ தேவதானம்‌ 
என்று இக்கோயிலித்தானத்தாரும்‌ ஸ்ரீமாஹேஸ்வாரும்‌ திருச்சூலக்கல்‌ 
நட்டு ... 

4. இத்திருச்சூலக்கல்லை நாங்கள்‌ பிழந்து நட்டோமென்று ஆண்டார்கள்‌ 
ஊரிலே எழுந்தருளித்‌ திருக்கூட்டமாக இருந்து இது சுட்டி ஆண்டார்‌ 
திருச்சூலவேளைக்காறர்‌ தீப்பாஞ்சு சிவலோக ப்ராப்தி 
பண்ணினமையில்‌ மூலபருஷையார்‌ கேட்டு இவ்வொளி 
குறைக்கொல்லை இன்னாயனாற்கே ஸ்வம்மாய்‌ மூலபருஷையார்‌ 
இறையிலியாக எழுதின நியோகப்படியே நாங்களும்‌ விட்டமையில்‌ 
இன்னிலம்‌ சுட்டி இத்தீயில்‌ எழுந்தருளின திருவேளைக்காறரைத்‌ 
திருவங்கம்‌ பெறுக்கி கொடுப்பதாகக்‌] 

5. குழியும்‌ தூர்த்து இக்கோயிலிலே உலோகத்தாலே எழுந்தருளிவிக்க 
நாங்கள்‌ இருநூறு காசு குடு[த்து] ...பாக எழுந்தருளிவிக்க திருச்சூல 
வேளைக்காறற்கு அர்ச்சனா போ.க, அமுதுபடிக்கு சந்திராதி,த்யவற்‌ 
செல்லக்கடவதாக நாங்கள்‌ விட்டுக்‌ குடுத்த [விர] . . . இவ்வூற்‌ 
பிடாகை ராஜேந்திர சோழவாய்க்‌ காலுக்கு வடக்கு 
மூன்றாங்கண்ணாற்று முதற்‌ சதிரத்து சாதகாணி ஆரிதன்‌ தேவன்‌ 
காணியான பனைவிளாகமென்று பேர்‌ கூவப்பட்ட நிலத்து சாதகாணி 
துவேதி 

6. சாத்தன்‌ சேர்த்தனும்‌ சாதகாணி துவேதி சுவரன்‌ காடனும்‌ கெளசிகன்‌ 
குன்றன்நீலனும்‌'ஒளிகுறை அனுபவித்து. . . தியால்‌ நாங்கள்‌ விடுகிற 
நிலம்‌ சேரவிட வேண்டுகையால்‌ இன்னிலமுடைய சாதகாணி ஆரிதன்‌ 


ஆவணம்‌ 22, 2011 7 


58 


தேவனுக்கு எங்கள்‌ காணியான நிலங்களிலே பரிவத்தனை பண்ணிக்‌ 
குடுத்து ஆக இன்னால்வோழுக்கும்‌ ஸ்வம்மாய்‌ நாங்கள்‌ விட்டுக்‌ 
குடுத்த விரிவு விளை நிலத்துக்கு எல்லை யாவது மேல்பாற்கெல்லை 
பனைவிளாகத்து மேற்கடைய சாதகாணி ஆரிதன்‌ தேவன்‌ 
விளைநிலம்‌ காலுக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை ஆதித்ததேவன்‌ 
வாய்க்காலுக்கு தெற்கும்‌ 

கீழ்பாற்கெல்லை சாதகாணி ஆரிதன்‌ தேவன்‌ காணியான 
விளைநிலத்துக்கு மேற்கும்‌ தென்பாற்‌ கெல்லை தோம... கலையன்‌ 
சேந்தன்‌ விளைநிலத்து குலைக்கும்‌ கொல்லைக்கும்‌ வடக்கு ஆந 
இவ்விசைந்த இன்னான்கெல்லையிலும்‌ உள்பட்ட விளைநிலம்‌ கால்‌ 
இன்னிலம்‌ விரிவில்‌. . . நிலம்‌ காலும்‌ இத்தடியில்‌ குளத்தில்‌ 
நிலவொபாதியும்‌ இத்திருச்சூலவேளைக்காறற்கு அர்ச்சநாபோ_க, 
அழமுதுபடிக்கு சந்திராதி,த்தவற்‌ செல்லக்‌ கடவுதாக குடுத்தோம்‌ 
இன்னிலத்துக்கு ஊர்ரொபாதியால்‌ வந்த அருபி சாதகாணி ஆரிதன்‌ 
தேவனேன்‌ கூட்டிதானே இறுக்கக்‌ கடவனாகவும்‌ இப்படிக்கு 
இன்னிலம்‌ காலும்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்வோம்‌ இப்படி 
அனுபவிக்க கடவாராகவும்‌ இப்படி . . . 


ஆவணம்‌ 22, 2011 


இடம்‌ : 


காலம்‌: 
செய்தி : 


20:1 
இடம்‌ :7. 
காலம்‌: 


ர்‌. 


20. புஞ்சைக்‌ கல்வெட்ருகள்‌ 


கோ. விசயவேணுகோபால்‌, 
பாபு [எ] இராமசாமி, கோ. இரவீந்திரன்‌ 
புதுச்சேரி. 


நாகப்பட்டினம்‌ மாவட்டம்‌, மயிலாடுதுறை வட்டம்‌, 
புஞ்சை நல்துணை ஈஸ்வரர்‌ ஆலயச்‌ சுவர்களில்‌ உள்ள 
இக்கல்வெட்டுகள்‌. 

அவ்வெவ்‌ கல்வெட்டுப்‌ பாடங்களின்மேல்‌ குறிக்கப்பட்டுள்ளன. 
இந்தியத்‌ தொல்லியல்‌ ஆய்வுத்‌ துறையினர்‌ 1925இல்‌ புஞ்சை 
நல்துணை ஈஸ்வரர்‌ கோயிலில்‌ மொத்தம்‌ 18 கல்வெட்டுகளைப்‌ 
படியெடுத்துள்ளனர்‌. எனினும்‌ இவை இன்னும்‌ வெளியிடப்பட 
வில்லை. இவற்றுள்‌ கல்வெட்டு ஆண்டறிக்கையில்‌ குறிப்பிடப்‌ 
பெறும்‌ இரண்டாம்‌ ஆதித்தினின்‌ 4ஆம்‌ ஆண்டுக்‌ (கி.பி. 260) 
கல்வெட்டு கோயிலில்‌ காணப்படவில்லை. இக்கோயிலில்‌ உள்ள 
கல்வெட்டுகள்‌ தலைச்சங்காட்டு மகாதேவர்‌ கோயிலுக்கு 
திருவிழாச்‌ செலவிற்கு நிலக்கொடை, மூலபருடையார்‌ கூடி 
நிலப்‌ பரிவர்த்தனை செய்தல்‌. திருநனிப்பள்ளி உடையார்‌ 
கோயிலுக்கு நிலக்கொடை ஆகியவற்றைக்‌ குறிக்கின்றன. 


கருவறை வடக்குச்‌ சுவர்‌. இ.௧ஆ.௮அ. எண்‌ 186/1925 
முதலாம்‌ இராசராசன்‌ யா. 22, இ.பி.1007 


. ட கை நாடும்‌ கங்கபாடியும்‌ னுளம்பாடியும்‌ தடியபடியும்‌ குடமலைனாடும்‌ 
கொல்லமும்‌ கலிங்கமும்‌ எண்டிசை புகழ்தர ஈழ மண்டலமும்‌ இரட்டபாடி 
எழரை இலக்கமும்‌ திண்டிறல்‌ வென்றித்‌ தண்டால்‌ 
்‌ ராஜகேஸரிபமரான ஸ்ரீராஜராஜத்தேவர்க்கு யாண்டு 
இருபத்திரண்டாவது த,நு னாயற்று பூர்வபக்ஷத்துப்‌ பஞ்சமியும்‌ 
வியாழக்கிழமையும்‌ பெற்ற அவிட்டத்தி னான்று உய்யக்கொண்டார்‌ 
வளனாட்டு தனியூர்‌ தலைச்ச - 
. ... பெருந்திருக்கோயிலுடையார்‌ கோயிலிலே ஸ்ரீ அருமொழிதேவன்‌ 
என்னும்‌ திருனாமத்தால்‌ உண்ண வைச்ச அகரத்துக்கும்‌ இக்கோயிலில்‌ 
ஆடவல்லார்க்கு அவிப லி ஆராத நை உட்பட வேண்‌ - 
. . . இறையில்‌ இன்னத்தில்‌ சொம்பாதி நிலத்தால்‌ வந்த வரி இத்தேவர்‌ 
இறுக்க நின்ற பாதியால்‌ வந்த இறையும்‌ மூலபரடையோமே 
சந்த_ராதி_த்தவத்‌ இறுப்பதாகவும்‌ இன்நிலம்‌ பதிற்றுவேலி - 

59 


ஆவணம்‌ 22, 2011 


29. 


60 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


20. 


21. 


_ ம்‌ மற்றும்‌ இச்சாலைக்குப்‌ பணிசெய்வார்க்கும்‌ உள்ப்பட நிசதங்‌ 
கல நெல்லாக்கி இப்பரிசு சந்தி,ராதி,த்தவத்‌ இக்கோயில்‌ 
ஸ்ரீகார்யஞ்செய்வாரே ஊட்டுவிக்கக்கடவதாகவும்‌ இந்னெல்லு போக்கி 
னீக்கினின்‌ - 

. ம்‌ இறைப்பாதி இறுத்து இப்பதிற்றுவேலி நிலமும்‌ ஆடவல்லாரேய்‌ 
அநுபவிக்ககடையாராகவும்‌ இப்பரிசு கல்லில்‌ வெட்டுவித்துக்‌ குடுத்தோம்‌ 
மூலபரடைஒம்‌ இப்பரிசு அன்றென்று தடுத்தார்‌ திரு - 
ஆணை மறுத்தார்‌ படு தண்டம்‌ படுவதா - 

க இப்பரிசு செய்து குடுத்தோம்‌ முலப - 

ரடைஒம்‌ இன்னும்‌ பெருந்திருக்கோயிலு - 

டைய மஹாதேவர்க்கு தலைச்சங்காட்டு மு - 

ளபரடையோம்‌ இதே வர்க்கு ஸம்வத்ஸரந்தோறு சந்த்‌ ராதி,த்தவத்‌ 
சித்திரைத்‌ திருஉத்ஸவத்துக்கு திருவிழா எழுந்தருள வேண்டுவதற்கு 
திருவிழாபுறமாக - 

க்‌ குடுக்கின்ற நிலம்‌ பெருந்திருக்கோயிலுடையார்‌ நெல்க்குப்பை நிலம்‌ 
ஐவேலியும்‌ திருனல்லூர்ச்சம்படிய்‌ உட்பட உள்ளிட்ட நிலம்‌ உள்ளது 
முற்றும்‌ இதனோடும்‌ அடைத்த மாகுடி நிலம்‌ அரைக்காலும்‌ உட்பட 
உள்ளது முற்றும்‌ யாண்டு இருபத்திரண்டாவது முதல்‌ மூலபரடையோ - 
மே இந்நிலத்தால்‌ வந்த இறை சந்தி,ராதி,த்தவல்‌ இறுப்பதாகவும்‌ 
இவ்வுடையார்‌ திருஉத்ஸவத்துக்கு இன்னிலத்தால்‌ வந்த போ,கங்‌ 
கொண்டு 

இக்கோயிலில்‌ ஸ்ரீகார்யஞ்செய்வாரே திருஉத்ஸவம்‌ செய்யக்கடவா - 
ராகவும்‌ இந்நிலம்‌ இறை இழிஞ்சமையில்‌ ஊர்நில முதல்‌ கொ - 
ள்ளும்போது இத்தேவர்‌ திருவிழாப்‌ புறமான நிலமளக்கவும்‌ 
இன்னிலத்தில்‌ குடியிருப்‌[ப்‌] போரை எப்பேற்பட்ட குடிமையும்‌ 
கொள்ளப்பெறாதோமாக இப்பரிசு சந்தி,ராதி,த்தவத்‌ இறையிலி செய்து 
குடுத்தோம்‌ முலபரடைஒம்‌ இப்பரிசு அன்றென்றார்‌ 

திருஆணை மறுத்தார்‌ படுதண்டம்‌ படுவதாக இப்பரிசு செய்து 
குடுத்தோம்‌ மூலபரடைஒம்‌ இன்னும்‌ ஸ்ரீ ராஜராஜதேவ - 

ர்க்கு யாண்டு பதிநேழாவதில்‌ இளங்கரிகாடு நிலமுள்ளது முற்றும்‌ 
அவிபலி அர்ச்சனைக்கு சந்தி ராதி_த்தவத்‌ இறையிலி 

செய்து குடுத்தோம்‌ முலபடைஒம்‌ இவைய்‌ பெருவண்ணக்கன்‌ 
தத்தனானையெழுத்து பரடைக்காவிதி மல்லன்‌ எழுநூற்றுவந்‌ ௭ - 
முத்து பரடைக்காவிதி முன்னூற்றுவன்‌ ஏறன்‌ எழுத்து இது பந்மாஹேச்‌, 
வர ரக்ஷை 


ஆவணம்‌ 22, 2011 


20:2 
இடம்‌: 


காலம்‌: 


கருவறைத்‌ தெற்குச்‌ சுவர்‌, இ.க.அ_அ. 187-1925 
முதலாம்‌ இராசேந்திரன்‌, யா.8, கி.பி.1020 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமந்னி வளர இருநிலமடந்தையும்‌ போர்ச்சயப்பாவையுஞ்‌ 
சீர்த்தநிற்‌ செல்வியும்‌ தந்‌ பெருந்தேவியராகி இந்புற நெடுதுயில்‌ 
ஊழியுள்ளிடைதுறை நாடுந்‌ துடர்வனவேலிப்‌ படர்‌ வனவாசியுங்‌ 
சுள்ளிச்சூழ்‌ மதிள்‌ கொள்ளிப்பாக்கையுந்‌ நண்ணற்கருமுரண்‌ 
மண்ணைக்‌ கடக்கமும்‌ பொருகடல்‌ ஈழத்தரைசர்‌ தமுடியும்‌ முந்நவந்‌ 
பக்கல்‌ தெந்நவந்‌ வைச்ச சுந்தரமுடியும்‌ இந்திர - 

னாரமும்‌ தெந்றிசை ஈழமண்டல முழுவதும்‌ எறிபடைக்‌ கேரளந்‌ 
முறைமையில்‌ சூடுங்‌ குலதனமாகிய பலர்புகழ்‌ முடியும்‌ 
செங்கதிர்மாலையுஞ்‌ சங்கதிர்வேலைத்‌ தொல்பெருங்காவல்‌ 
பல்பழந்தீவும்‌ செருவில்‌ சினவில்‌ இருபத்தொருகால்‌ அரைசு களைகட்ட 
பரைசுராமந்‌ மேவருங்‌ சாந்திமற்றீவரண்‌ கருதி இருத்திய 
சொம்பொற்றிருத்தகு முடியும்‌ மாப்பொருதண்டாற்கொண்ட 
கோப்பரகேஸரி பந்மராந ஸ்ரீ ராஜேந்த்ர - 

சோழதே வர்க்கு யாண்டு எட்டாவது ஆநித்திங்கள்‌ முந்நாள்‌ பக்கம்‌ எட்டு 
கிழமை நாயறு மகத்தி நாந்று உய்யக்கொண்டார்‌ வளநாட்டு ஆக்கூர்‌ 
நாட்டுத்‌ தலைச்சங்காட்டு மூலபரடையோம்‌ நம்முர்‌ ஸ்ரீ மும்முடிசோழந்‌ 
எந்று திரு நாமம்‌ உடைய பேரம்பலத்தே கூட்டக்‌ குறைவறக்‌ கூடி இருந்து 
வாயொத்துப்‌ பணித்த பரிசாவது நம்முர்த்‌ தெந்சேரி பெரியதளி 
மஹாதேவர்‌ காசட்டிக்கொண்ட நிலம்‌ விளை நாட்டுப்‌ பூதநூர்‌ 

நிலம்‌ ஒந்றேய்‌ முக்காலே இரண்டு மாவும்‌ இத்தேவர்க்கு வைகாசித்‌ 
திருவாதிரைத்‌ திருநாள்‌ திருவுத்ஸவத்துக்கு வேண்டும்‌ அழிவுக்கும்‌ 
அடியார்க்கு கொற்றுக்கும்‌ ப்‌. ராஹ்மண போ ஜநத்துக்குமாக இந்நிலத்து 
இறை இறையிலியாக இத்தேவர்‌ பக்கல்‌ ஐம்பது காசு கொண்டு 
இந்நிலத்தால்‌ வந்த குறுநிலம்‌ இறைஇலி செய்து குடுத்தோம்‌ 
முலபரடையோம்‌ இத்தேவர்க்கே நாங்கள்‌ கைய்யெழுத்தோ - 

லையால்‌ கடவ பொந்‌ நூற்றுக்‌ கழஞ்சுக்கும்‌ இப்பொந்நுக்குப்‌ 
பலிசைக்காக இத்தேவர்‌ நிலம்‌ கீழ்ப்புலத்தில்‌ நிலத்திலே இறைஇலியாக 
இழிச்சிக்‌ குடுத்த நிலம்‌ இருவேலியும்‌ இந்த முந்பில்‌ பிரமாணம்‌ 
சாவாவதாகவும்‌ இப்பரிசிநால்‌ இரண்டு கிடப்பால்‌ நிலமும்‌ 
இறைஇலியாகத்‌ திருநன்நிபள்ளி உடையார்‌ கோயிலிலே கல்வெட்டுவிச்சு 
இறைஇலி செய்து குடுத்தோம்‌ மூலபரடையோம்‌ இவை பணியால்‌ 
பரடைக்காவிதி ஏறன்‌ எழுநூற்றுவனெழுத்து இவை பெருவண்ணக்கந்‌ 
மாயாந்‌ வடுகநெழுத்து இவை பெருவண்ணக்கந்‌ பூதி மாயாந்‌ எழுத்து 
இவை எழுநூற்றுவந்‌ மோடந்‌ எழுத்து இது பந்மாஹேச்‌,வர ரக்ஷை 


61 


ஆவணம்‌ 22, 2011 


20: 
இடம்‌: 


காலம்‌: 


62 


3 


1: 


1. 


கருவறை மேற்குச்‌ சுவர்‌ இ.க.ஆ அ. 182-1925 
முதலாம்‌ இராசேந்திரன்‌, யா. 14, கி.பி.10.26 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமந்னி வளர இருநிலமடந்தையும்‌ போர்ச்சயப்பாவையுங்‌ 
சீர்த்திநிற்‌ செல்வியும்‌ தந்‌ பெருந்தேவியராகி இந்புற நெடுதுயில்‌ ஊழியுள்‌ 
ளிடைதுறை நாடுந்‌ துடர்வன வேலிப்‌ படர்‌ வனவாசியுங்‌ சுள்ளிச்சூழ்‌ 
மதிள்‌ கொள்ளிப்பாக்கையுந்‌ நண்ணற்கருமுரண்‌ மண்ணைக்‌ கடக்கமும்‌ 
பொருகடல்‌ ஈழத்தரைசர்‌ தமுடியும்‌ ஆங்கவர்‌ தேவியர்‌ ஒங்கெளில்‌ 
முடியு முந்நவந்‌ பக்கல்‌ தெந்நவந்‌ வைச்ச சுந்தரமுடியும்‌ இந்திரநாரமும்‌ 
தெற்றிசை ஈழமண்டல முழுவதும்‌ எறிபடைக்‌ கேரளந்‌ முறைமையில்‌ 
சூடுங்‌ குலதனமாகிய பலர்புகழ்‌ முடியும்‌ செங்கதிர்மாலையுஞ்‌ 
சங்கதிர்வேலைத்‌ தொல்பெருங்காவல்‌ பல்பழந்தீவும்‌ செருவில்‌ சினவில்‌ 
இருபத்தொருகாலரைசு களைகட்‌ பரசுராமந்‌ மேவருஞ்‌ சாந்திமற்றீவரண்‌ 
கருதி இ- 


(வரிகள்‌ 3 முதல்‌ 7 வரை சிதைந்துள்ளன) 


. கடு முரட்‌ கடாரமும்‌ மாப்பொரு தண்டாற்‌ [கொண்‌] கொண்ட 
கோப்பரகேஸரி பம்மரான ஸ்ரீ ராஜே,ந்தர சோழ தேவர்க்கு யாண்டுப்‌ 
பதிநாலாவது உய்யக்கொண்டார்‌ வளநாட்டு ஆக்கூர்‌ நாட்டு தலைச்ச[ங்‌] 
காட்டு மூலபரடையோ[ம்‌ நம்‌] பெருந்திரு [கோ] யிலுடையார்‌ 
திருமுற்றத்தே கூட்டக்‌ குறைவறக்‌ கூடியிருந்து நம்‌ உடையார்‌ ஸ்ரீ 
ராஜேந்த,ரசோழர்‌ ஸ்ரீ புஜ[ங்கள்‌ வததி.[த்‌] - 
தருள வேண்டும்மென்று பெருந்திருக்‌ கோயிலுடையார்‌ ஸ்ரீ கோயிலிலே 
திருநாவராதினை கொண்டருள [வும்‌] எழுந்தருளவித்த திருமேனி 
இஷபவாஹன தே,வநார்‌ முவோடையா [டி] அர்ச்சனைக்கு வேண்டும்‌ 
போ ,க[ஞ்‌]சேது குடுத்த பரிசாவது பெருந்திருக்கோயிலுடையார்‌ 
திருநாங்‌ [கூரி]ல்‌ யாண்டு 14ஆவது வா. . .தும்‌ ஒட்டன்‌ [கு] டி கடமைக்கு 
வேண்டும்‌ 
- - ராதத்துக்கு அட்டவேண்டும்‌ நெல்லுமே உடையார்‌ இறுக்கக்‌ கடவ 
காசு நிக்கி நின்ற சில்வரி புறவரி [எப்‌] பேர்பட்டதும்‌ முலபரடையோமே 
இறு [த்து] க்கு [டுக்கக்கடவோ] மாகவும்‌ புறவரி சில்வரி உடையார்‌ 
இறுக்கடவரவராக இவிலாபமும்‌ உடையார்‌ . , . லை முடுக்கில்‌ 
சிவபாதசேகர விளாகமும்‌ வடகரை ராஜே_ந்த்ரசோழவிளாகமும்‌ உள்ளது 
முற்றும்‌ இதன்‌ தெற்கில்‌ வெடுத்தபாதவிளாகம்‌ . . . ல்பலி [யர்‌ ஆக 
இக்கொ[ல்‌]லை முடுக்கு உடையார்‌ நிலம்‌ உள்ள - 

_ ம்‌ வெற்றாள்‌ குடிமை இந்நில உழுவார்‌ தவிர முலபரடையோமே 
சேவிக்க கடவோமா [நி] இ நிலம்‌ உழுவார்‌ வெற்றாள்‌ குடிமைக்கு அட்டு 


ஆவணம்‌ 22, 2011 


13. 


14. 


15. 


20:4 


இடம்‌: 


நெல்‌]லு . . . இப்பரிசு கொண்டு இ வி[ஷ]ப வாஹன தே_வர்க்கு 
திருவமிது நாலு ஸந்திக்குமாக அரிசி பதக்குமாக கறியமுதுக்கும்‌ 
நெய்‌[யமிது]க்கும்‌ தயிரமிதுக்கும்‌ அடைக்காய[மி]துக்கும்‌ 
திருமெப்பூச்சுக்கும்‌ திருபுகைக்கும்‌ திருவிளக்குக்கும்‌ திருவாராதினை 
செவார்க்கும்‌ திருப்பரிசாரம்‌ செவாற்க்கும்‌ திரு [மெய்‌] காப்பாற்க்கும்‌ 

. . . ச்சமறு கலநெல்லாக ஆட்டை வ[ண்‌] ணம்‌ முன்னூற்றுபதின்கல 
[நெ]ல்லும்‌ இதேவர்‌ திருவிழா எழுந்தரு[ஞூ]ம்‌ ஒருநாளை அழிவுக்கு 
வேண்டுவது இ தேவற்க்கு ஸ்ரீ காரியம்‌ செ... சந்த்‌, ராதி,த்தவல்‌ இப்பரிசு 
நிவந்தம்‌ செலுத்தக்‌ கடவராகவும்‌ கொல்லை உழுகுடிகளை 
யெப்பேற்பட்ட வெட்டி வேதனையும்‌ காட்டாதிதாகவும்‌ இப்பரிசு நிவந்தம்‌ 
செது போகம்‌ பண்ணி குடுத்தோம்‌ முலபரடையோம்‌ இப்பரிசன்றென்பார்‌ 
ஸ்ரீமு[க]ப்படி சோழன்‌ பேரம்பலத்துக்கு ஊருடை 
துர்க்‌ காபரமேச்‌ வரிக்கும்‌ முலபரடையோமுக்கும்‌ பிழைச்சாராகவும்‌ 
அவர்களை உடையார்‌ கந்மிகளை தேவர்கந்மி[க]ளும்‌ ஸ்ரீ 
மாஹேச்‌,வரருமே இரு [பத்த]ங்கழஞ்சு பொன்‌ மன்றப்பெறுவதாகவும்‌ 
இப்பரிசு நிமந்தஞ்‌ செலுத்தக்கடவோமா[க] போகம்‌ செது குடுத்தோம்‌ 
முலபரடை காவதி யேறன்‌ யெழுநூற்றுவன்னெழு[த்‌] இ நில[த்‌]துக்கு 
பெருங்காவூர்‌ கிழான்‌ அத்தன்‌ சோ - 

மன்‌ நிலத்துக்கும்‌ மேக்கும்‌ சாதகர்ணி குமாரன்‌ சதி நிலத்துக்கு 
கிழக்கும்‌ வட[வெ]ல்லை பாடில்‌ குமாரன்‌ கணன்‌ நிலத்துக்கு தெற்கும்‌ 
கீழ்பால்கெல்லை அகழன்வான்‌ செக்கும்‌ திருவாய்ப்பாடி தேவர்‌ 
நிலத்துக்கும்‌ பெருங்காவிதின்‌ கீழ்பா.... பாணி கோவிந்தன்‌ நிலத்துக்கும்‌ 
தசாதகர்ணி அங்குவிராணன்‌ நிலத்துக்கு மேற்கும்‌ தென்பால்கெல்லை 
பெருங்காளூர்‌ கிழான்‌ நில நிலத்துக்கும்‌ பெருங்கள கிழான்‌ [அ]ங்கி 
க்ருஷ்ணசோமாசியா நிலத்துக்கும்‌ இ சாதகர்ணி நீலகண்டன்‌ சாத்தன்‌ 
நிலத்துக்கு மூவாயிரவனு[க்‌]கு வடக்கு - 

ம்‌ இ நான்கெல்லை உள்ளிது முற்றும்‌ வெள்ளான்குடிமையும்‌ இ 
நிலத்திருப்பாரை எப்பேர்ப்பட்ட . . . கடவரா. . . கல்வெட்டுவிச்சு 
குடுத்தோம்‌ மூலபறடையோம்‌ இப்பரிசு சந்த,ராதி,த்தவல்‌ 
காட்டப்பெறாதிதாக கல்லிலு வெட்டினோம்‌ முலபறடையோம்‌ இப்பரிசு 
அன்றென்று புறவரி ௧ . . . யும்‌ காடுங்‌ காடு . . . வெற்றாள்‌ குடிமையும்‌ 
[கா]ட்டுவோமென்பார்‌ திருவாணை மறுத்தாராக கல்லில்‌ வெடட்‌]டிக்‌ 
குடுத்தோம்‌ மூலபரடையோம்‌ 


(மேற்கொண்டு கையெழுத்து இட்டவர்‌ பெயர்கள்‌ உள்ளன) 


கருவறைத்‌ தெற்குச்‌ சுவர்‌, இ.௧ஆ௮. 185-1925 


63 


ஆவணம்‌ 22, 2011 


காலம்‌: 


(கல்வெட்டில்‌ அரசன்‌ பெயர்‌, ஆட்சியாண்டு ஆகியன இல்லை. 
எனினும்‌ மெய்க்கீர்த்தியைக்‌ கொண்டு இதனை இராசாதிராசன்‌ 
கல்வெட்டாகக்‌ கருதலாம்‌. கல்வெட்டு வரிகள்‌ 1-8 வரையில்‌ சில 
பகுதிகள்‌ காணப்படவில்லை) 


1-3 ஸ்வஸ்திஸ்ரீ திங்களேர்‌ தரு தந்‌ என மெய்க்கீர்த்தி தொடங்கி 4வது 


64 


வரியில்‌ முடி கிறது. 

மநு நெறி நிந்று . . . கிழமையும்‌ பெற்ற பூசத்தினாந்று உய்யக்‌ 
கொண்டார்வளனாட்டாக்கூர்‌ நட்டுத்‌ தலைச்சங்காட்டு 
மூலபரடையோம்‌ நம்முர்‌ ஸ்ரீ மும்மடிசோழன்‌ பேரம்பலத்தே கூட்டக்‌ 
குறைவறக்‌ கூ - 

டியிருந்து நம்முர்த்‌ திருநன்நிபள்ளி உடைய மஹாதேவர்க்கு முந்பு 
இத்தேவர்‌ நிலத்தில்‌ அர்ச்சனைக்கு விட்ட ராஜேந்த்ர சோழநல்லூர்‌ ஸ்ரீ 
மதுராந்தகன்‌ வாய்க்காலுக்குக்‌ கிழக்கு விட்ட நிலத்‌ . . . க்கந்‌ சாத்தநும்‌ 
பெருங்காவூர்‌ கிழாந்‌ தத்தந்‌ காளியும்‌ கவிணியந்‌ னாராயணந்‌ தேவநும்‌ 
சாதகர்ணி தேவந்‌ 

தேவந்‌ பொந்னம்பலத்தாடியும்‌ சாதகர்ணி னாராயணந்‌ கண்ணநும்‌ 
வெள்ளாளந்‌ சடையந்‌ பி - 

ச்சநும்‌ உடைய நிலத்துக்கும்‌ பாத்திக்கும்‌ இன்மனைக்கும்‌ தெற்கும்‌ 
நடுவுபட்ட நிலத்தில்‌ குடிமக்கள்‌ நிலமும்‌ தாநப்பெருமக்கள்‌ நிலமும்‌ நீக்கி 
இத்தேவர்‌ அநுபவித்து வருகிற நீர்நிலமும்‌ பா. . . டிந்‌ எதிராமாண்டு 
முதல்‌ சிற்றிறைப்‌ பேரிறை ஊரிடு வரிப்பாடும்‌ வெள்ளாந்‌ வெட்டியும்‌ தவிர 
அநுபவித்து அருளப்பெறுவராகவும்‌ இப்பிரமாணத்துக்கு மேல்ப்பட்ட 
நிலம்‌ நீக்கி இத்தே - 

வர்‌ அநுபோகமாந நிலம்‌ உள்ளிது முழுவதும்‌ மூலபரடையோமே 
கைக்கொண்டு இப்பிரமாணத்திந்‌ மேல்ப்பட்ட நிலம்‌ உடையார்க்கு 
திருவாராதனைக்கு சந்த்ராதித்தவற்‌ இறையிலியே. . . எக்கடநாச்‌ 
சென்றுவருகிற நிவந்தம்‌ போக்கி இந்நிலங்கள்‌ திருத்தி எற அடுத்து 
முதலாக நெல்லெல்லாம்‌ பெரியவேளத்து பெண்டாட்டி சோமந்‌ 
சோழகுலசுந்தரி தந்‌ ஸ்வம்‌ இட்டு 

திருத்திநமையில்‌ ஏற்றமாந நெல்‌ இந்நிலம்‌ இத்தேவர்க்குக்‌ கொண்டு 
தாந்‌ வேண்டும்‌ நிவந்தம்‌ செய்துகொள்கவெந்று திருவாய்மொந்தருளித்‌ 
திருமுகம்‌ பிராஸதஞ்‌ செய்து மூலபரடை . . . ணக்கந்‌ தத்தந்‌ 
அடைக்கலத்திந்‌ எழுத்து இப்படி யறிவேந்‌ பரடைக்‌ காவிதி சடையந்‌ 
சாத்தந்‌ எழுத்து இப்படி யறிவேந்‌ பெருவண்ணக்கந்‌ ஆனை தத்தந்‌ 
எழுத்து இப்படி யறிவேந்‌ பரடை - 

க்‌ காவிதி முந்நூற்றுவந்‌ சிராமர்‌ எழுத்து இது பந்மாஹேச்‌,வர, ரக்ஷை 


ஆவணம்‌ 22, 2011 


20:5 
இடம்‌: 


காலம்‌: 


சண்டேஸ்வர்‌ கோயில்‌ கிழக்கு, வடக்குச்‌ சுவர்கள்‌, இ.௧ஆ௮. 
193/1925 


இரண்டாம்‌ இராசேந்திரன்‌, யா. 3, கி.பி.1055 


ஸ்வஸ்தி ஸ்ரீ இரட்டிடபாடி ஏழரை இலக்கமும்‌ கொண்டு கொல்லாபுரத்து 
ஜயஸ்தம்ப -நாட்டி பேராற்றங்கரைக்‌ கொப்பத்து ஆகவமல்லனைக்‌ கெட 
எறிந்தவந்‌ ஆனையுங்‌ குதிரையும்‌ பெண்டிர்‌ பண்டாரமும்‌ கைக்கொண்டு 
விஜயபிஷேகஞ்‌ செய்து வீரஸிம்ஹாஸநத்து வீற்றிருந்தருளிய 
கோப்பரகேஸரிபந்மராந உடையார்‌ ஸ்ரீ ராஜே,ந்த்‌,ர தே,வற்கு யாண்டு 
ஆநித்திங்கள்‌ பிந்நாள்ப்‌ பக்கம்‌ இரண்டு கிழமை வெள்ளி நாள்‌ 
திருவோணம்‌ இந்நாளது பருவமாக நண்பகல்‌ ஆவணத்துக்‌ கேட்ட 
பொருள்‌ ஜயங்கொண்ட சோழவளநாட்டு ஆக்கூர்‌ நாட்டு 
தலைச்சங்காட்டு முலபரடைப்‌ பெருமக்களோம்‌ நம்முர்‌ 
உடையார்‌ திருவலம்புரமுடையார்‌ கோயிலில்‌ அதிகாரிகள்‌ இருமடிசோழ 
மூவேந்தவேளார்‌ எழுந்தருளிவித்த திருவலம்புரநாயகர்‌[க்‌]கும்‌ 
பிராட்டியார்க்கும்‌ பிள்ளையார்க்கும்‌ திருவாபரணம்‌ செய்து சார்த்த இவர்‌ 
குடுத்த காசு எண்பது இக்காசு எண்பதிலும்‌ ஆநைமேல்‌ துஞ்சி அருளிந 
உடையார்‌ ஸ்ரீவிஜயராஜேந்த்‌_ர தே.வற்கு யாண்டு முப்பத்தாறாவது 
பெரும்பற்றப்புலியூர்‌ ஆநித்‌ திருநாள்‌ திருவெழிச்சிக்கு வேண்டுவந 
கொண்டு குறைவறுக்கக்‌ கொண்ட காசு முப்பதும்‌ உடையார்‌ ஸ்ரீ 
ராஜேந்த்ரதே,வற்கு யாண்டு மூந்றாவது ஆநித்‌ திருநாள்‌ 
திருவெழிச்சியில்‌ கொண்டலப்பண்ணையில்‌ திருமடைப்ப - 
ள்ளிக்குக்‌ குறைவறுக்கக்‌ கொண்ட காசு ஐம்பதும்‌ ஆகக்‌ காசு எண்பதும்‌ 
மூலபரடையோமே வாங்கிக்கொண்டு திருவெழிச்சிக்கு அழித்த [மை 
யில்‌ இக்காசு எண்பதுக்கும்‌ யாண்டு மூன்றாவது முதல்‌ பலிசை காசு 
ஒந்றுக்கு ஆட்டைவிட்டந்‌ காசு அரையாகப்‌ பொலிவதாகப்‌ பொலிந்த 
பலிசை ஏற்றிவந்த காசு நாற்பதுக்கும்‌ இறைகாவல்‌ செய்து குடுத்த 
நிலம்‌ இவ்வூர்ப்‌ பிடாகை ஜயங்கொண்ட சோழநல்லூர்‌ இத்தேவர்‌ 
அக்குணவந்‌ மசக்கலெந்று பேர்‌ கூவப்படும்‌ நிலத்துக்கு எல்லையாவது 
சாதகர்ணி சேந்தத்‌ தாயநும்‌ தம்பிமாரும்‌ உடை - 
..நிலத்திக்கு கிழக்கும்‌ திருக்கூடக்கோயில்‌ மஹாதேவர்‌ நிலத்துக்கு 
தெற] க்கும்‌ [ம்‌]ஏ[ர்‌]க்கும்‌ [தெக்கும்‌] உள்சிறுவாய்க்கால்லுக்கு மேக்கும்‌ 
[விங்சி [க்‌] கு வடக்கும்‌ ஆக இவ்விசைத்த இந்நான்‌ [கெல்‌] லையிலும்‌ 
நடுவுபட்டவிடத்து நீர்நிலமும்‌ பாத்தியும்‌ புந்செயும்‌ ஆக நிலம்‌ ஒன்றே 
இரண்டு மாவிநால்‌ பலதரத்தால்‌ மடக்கி நிலம்‌ அரைமாவரைக்காணி 
முந்திரிகைக்கீழ்‌ எழுமாவும்‌ இதுவும்‌ இதுவந்றியே இத்தேவக்கு 
65 


ஆவணம்‌ 22, 2011 


66 


சுத்தமலிநல்லூர்ச்‌ சக்கர நிலமெந்று பேர்‌ கூவப்படும்‌ நிலத்தில்‌ 
இறைகாவல்‌ செய்து குடுக்கிற நிலத்துக்கு மேல்‌[பா]ற்கெல்‌ - 

லை இத்தேவர்‌ புந்செ நிலத்துக்குக்‌ கிழக்கும்‌ கண்ணாற்றுக்கு தெற்கும்‌ 
சாதகர்ணி கண்ணந்‌ கண்ணந்‌ திருச்சிற்றம்பலமுடையரா ] நிலத்துக்கும்‌ 
பரடைக்காவிதி நிலத்துக்கு தெற்கும்‌ இத்தேவர்‌ நிலத்துக்கே மேற்கும்‌ 
வடக்கும்‌ ஆக இவ்விசைத்த இந்நாந்கெல்லைஇலும்‌ அகப்பட்டவிடத்து 
விளைநிலமும்‌ புந்செய்யுமுள்ப்பட நிலம்‌ ஒந்றே காணியிநால்‌ பலதரத்தால்‌ 
மடக்கி வந்ததில்‌ முக்காணிக்கீழ்‌ அரையே மூந்றுமாவும்‌ ஆக 
இவ்விரண்டு கிடப்பாலும்‌ வந்த விளைநிலங்களாலும்‌ [பா]த்தியாலும்‌ 
புந்செய்களாலும்‌ பலதரத்தாலு - 

ம்‌ வந்த நிலம்‌ ஒருமாவரைக்கும்‌ இவ்வாண்டுமுதல்‌ சந்த .ராதி,த்தவற்‌ 
எப்பேற்ப்பட்ட பேரிறைச்‌ சிற்றிறையும்‌ வெள்ளாந்‌ குடிமையும்‌ 
வெட்டிமுட்டையாளும்‌ வேலிக்‌ காசும்‌ உள்ளிட்டு எப்பேற்ப்பட்ட 
இறைகளும்‌ மூலபரடையோமே யிறுக்கக்‌ கடவோமாகவும்‌ இத்தேவரே 
இந்நிலங்களில்‌ இ போகம்‌ அநுபவிக்க உடையவராகவும்‌ இந்நிலங்கள்‌ 
ஊரிப்படி தரமழிந்து நிலமளந்து தரமிடிலும்‌ இந்த கு[றி]க்குட்பட்ட 
எல்லையிலகப்பட்ட நிலத்துக்கு இத்தரப்படியே யி[ப்‌]ப[டி]க்கே மடக்காக 
இறுக்கக்கட - 

வோமாகவும்‌ எப்பேற்பட்ட இறைகளும்‌ மூலபரடையோமே 
யிறுக்கக்கடவோமாகவும்‌ இந்நிலத்துக்கு இறை காட்டுவார்‌ 
திருவாணையெற்று கல்வெட்டிக்‌ குடுத்தோ மூலபரடைப்‌ பெருமக்களோம்‌ 
இந்நிலத்தில்‌ போகங்‌ கொண்டு படைமங்கலமுடையாந்‌ வெங்காட 
நீலகண்டநாந அதிகாரிகளிருமடிசோழ மூவேந்தவேளாரெழுந்‌ 
தருளிவித்த திருவலம்பு நாயகர்க்கும்‌ பிராட்டியார்க்கும்‌ உச்சியம்போதை 
ஸந்திக்கு திருவமுதரிசி அறுநாழிக்கு நெல்லுக்‌ குறுணி எழுநாழியும்‌ 
கறியமுதுக்கும்‌ நெய்யமுதுக்கும்‌ தயி - 

ரமுதுக்கும்‌ அடைக்காயமுதுக்கும்‌ நெல்லு ஐஞ்ஞாழியும்‌ உடையார்க்கு 
காவேரிநிந்றும்‌ நாள்‌ ஒன்றுக்குத்‌ திருமஞ்சணநிர்‌ நாற்காலஞ்சு 
மப்பாநுக்கு நெல்லுக்‌ குருணிருநாழியும்‌ இதேவர்‌ திருநந்தவநம்‌ 
ராஜாதிராஜநி[ல்‌] குடிகளுக்கு கோயில்‌ வெறுஞ்சோரு நீக்கி நித்த 
நெல்லுக்குறுணியிநாழியுமாக நாளொந்றுக்கு நெல்‌ ஐங்குறுணியாக 
நாள முந்நூற்றைம்பதிந்‌ கலமு நீக்கி நிந்ற நெல்லுக்கொண்டு 
திருவலம்புரநாயகரைத்‌ திருவாராதனை பண்ணுவாருக்கும்‌ வைகாசித்‌ 
திருவுத்ஸ - 

வமெழுந்தருளும்போதைக்குத்‌ திருப்பள்ளித்தாமத்துக்கு திருவிளக்‌ 
கொண்‌ ணைக்கும்‌ எறுபடியமுதுக்கும்‌ ஸ்ரீபாதந்தாங்குவாருக்கும்‌ 
வேண்டுமழிவு நீக்கி நிந்றதுகொண்டு திருவிழாச்‌ சேவிக்க வந்த 
அடியார்க்கு பரிசட்டமுங்‌ கொற்றுங்‌ குடு[க்க]க்‌ கடவிதாகவும்‌ இப்பரிசு 


ஆவணம்‌ 22, 2011 


11. 


12. 


20:6 
இடம்‌: 


காலம்‌: 


இந்நிலத்தில்‌ போகங்கொண்டு இவ்வழிவல்லது மற்று [அ]ழிக்கப்‌ 
பெறாததாகவும்‌ அழிப்பார்‌ திருவாணையெந்றும்‌ ஆக இப்பரிசு 
கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ உடையார்‌ திருவலம்‌[பு]ரமுடையார்க்குத்‌ 
தலைச்சங்காட்டு மூலபரடைப்பெரும[க்‌]க ளோம்‌ இதுவுமிதுவந்றியே 
திருவலம்புரமு - 

டையார்க்கு அற்ச்சநைக்கு விட்ட நிலம்‌ இவ்வூர்ப்‌ பிடாகை 
சுத்தமலிநல்லூர்‌ முந்பில்‌ விளாகமெந்று பேர்கூவப்படு நிலம்‌ 
பெருவழிக்குக்‌ கிழக்கும்‌ பெருவழிக்கே தெற்க்கும்‌ அழிவாக்கலுக்கு 
மேற்கும்‌ வஞ்சிவாய்க்கு வடக்கும்‌ நடுவுபட்ட நிலத்துக்‌ கண்ணாற்றுக்கு 
வடக்கும்‌ திருபுவநமாதேவி வதிக்குக்‌ கிழக்கும்‌ இந்நா - 
ந்கெல்லையிலு நடுவுபட்ட விளைநிலம்‌ இருவேலியில்‌ தெற்க்கடைய 
அற்சநைக்கு விட்ட நிலம்‌ வேலியும்‌ பூர்வதெசமும்‌ கங்கையும்‌ கடாரமுங்‌ 
கொண்ட கோப்பரகேஸரிபந்மராந உடையார்‌ ஸ்ரீ ராஜேந்த்‌,ர சோழ 
தேவர்க்கு யாண்டு [3]2 ஆவது ஆளப்பிறந்தார்‌ திருக்கல்யாணத்துக்கு 
கச்சோரம்‌ கொட்டக்‌ கொண்ட பொந்‌ முப்பதிந்‌ கழஞ்சு கொண்டு 
பலிசைக்கு இறைகாவல்‌ செய்து குடுத்த வடக்கடைய நிலம்‌ வேலியும்‌ 
ஆக முலைக்காடெறுள்ப்பட விளைநில மூவேலியும்‌ இதிலகப்படும்‌ 
மனையும்‌ ஞ்‌ 

செய்யும்‌ களத்‌ திடலும்‌ [கோயில்‌ . . . வருள்‌ த. . .டுங்‌ காடு[ம்‌] நாற்றுக்‌ 
கா[லும்‌ பா]த்தியும்‌ இந்நில[ங்கள்‌ முந்‌] . . . [றைகாவல்‌ செய்‌]து குடுத்த 
மையில்‌ இந்நிலங்கள்‌ இவ்வாண்டு முதல்‌ சந்த்ராதித்தவற்‌ வெள்ளாந்‌ 
குடிமையும்‌ வெட்டிமுட்டையாளும்‌ வேலிக்காசு முள்ளிட்ட . . . மறுப்பார்‌ 
திருவாணையெற்று கல்வெட்டிக்‌ குடுத்தோ மு[லபரடைப்பெ]ருமக்க - 
(தொடர்ந்து கையொப்பம்‌ இட்டவர்கள்‌ பெயர்கள்‌ உள்ளன.) 


சண்டேஸ்வரர்‌ கோயில்‌ வடக்குச்‌ சுவர்கள்‌, இ.க_அ_அ. 194-1925 
இரண்டாம்‌ இராசேந்திரன்‌, யா.7, கி.பி.1059 
ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமாதர்‌ புவியெந்நும்‌ எனும்‌ மெய்க்கீர்த்தி தொடக்கம்‌ - 
பிடித்து மாப்பெரும்‌ புகழ்‌ மிக வளர்த்த கோப்பரகேஸரி பந்மராந உடையார்‌ 
ஸ்ரீராஜே,ந்த்ர தேவர்க்கு யாண்டு 7ஆவது அபரபக்ஷத்து 
நாயற்றுகிழமையும்‌ நவமியும்‌ பெற்ற உத்திரட்டாதி நான்று 
ஜயங்கொண்டசோழவளநாடு ஆக்கூர்நட்டு தலைசங்காட்டு 
மூலபரடையோம்‌ நம்முர்‌ ஸ்ரீ மும்மடி சோழந்‌ பேரம்பலத்தே கூட்டக்‌ 
குறைவறக்‌ கூடி இருந்து நம்முர்‌ திருவாலங்குளமுடைய மஹாதேவர்க்கு 
முந்பு இறையிலியாக அவிபலி அர்ச்சநைக்கு விட்டு இத்தேவர்‌ 
அநுபவித்து வருகிற நிலம்‌ இவ்வூர்‌ 
67 


ஆவணம்‌ 22, 2011 


68 


10. 


1. 


பிடாகை சோழகேரள நல்லூர்‌ நிலங்கள்‌ மேடாய்‌ நீர்‌ பாயாதே ஒழிய 
குடிபற்றாமையிலும்‌ போக ஆநி வந்த இதே. வர்க்கு அவிபலி 
அற்சநைக்கு போதாதொழிய இந்நிலத்தால்‌ விரிவு உள்ள நிலம்‌ 1% 
ஒந்றே கால்‌ ஸபைப்பொதுவாக [வா]ங்கி இதுக்கு மறுதலை நிலமும்‌ 
ஒன்றேகாலும்‌ இந்நிலத்துக்கு மேல்‌ எற்‌[றமாக] குடுக்கிற நிலம்‌ 
ஒந்றேகாலும்‌ ஆக நி 2: இரண்டரையும்‌ [மா] வது இந்த இவ்வூர்‌ 
மேல்பிடாகை கிடாரங்கொண்ட சோழநல்லூராந ராஜாஜநல்லூர்‌ 
தெந்கரை முந்பு சங்கரபாடியாக கணவதி வெங்காடநுக்காய்‌ இவந்‌ இறை 
இறுக்கமாட்‌ . . . ஆது ஸபை . . . ல்லையாவது மேல்‌ பாற்கெல்லை 
சாதகர்ணி சோமந்‌ சுவர நிலத்துக்குக்‌ கிழக்கும்‌ வடபாற்க்கெல்லை 
கிடாரந்கொண்டாந்‌ கண்ணாற்றுக்கு தெர்கும்‌ கிழ்ப்பார்க்கெல்லை 
சாதகர்ணி பாணி நக்கந்‌ நிலத்துக்கு. மேற்கு தெந்பாற்கெல்லை 
சாதகர்ணி பாணி நக்க நிலத்துகும்‌ சாதக்கர்ணி கொற்றந்‌ வடுக 
நிலத்துக்கு வடக்கும்‌ ஆக இவ்வைசைத்த இந்‌[நான்‌] கெல்லையிலு 
நடுவுபட்ட நி 26 இரண்டரையும்‌ பொத்தகப்படி மிகுதிக்‌ குரைவுள்ளடந்க 
உள்‌[ள] நிலம்‌ ஒழிவிந்றி உள்ளது முற்றும்‌ இத்திருவாலங்குளமுடையாந்‌ 
மஹாதேவற்கு சந்த்ராதித்தவற்‌ நம்முர்‌ ஈந்த பெருவையும்‌ சில்வரியும்‌ 
மி...காசும்‌ வெள்ளாந்‌ வெட்டியு - 

ம்‌ பந்மை பண்டவெட்டிக்காசும்‌எப்போற்ப்பட்ட இறைகளும்‌ இந்‌ 
நிலத்துக்கு இத்‌ தேவரையும்‌ மித்‌_தே. வர்க்கு ஸ்ரீகாரியஞ்செய்‌ வாரையும்‌ 
இத்‌,தே.வர்க்கு இநிலமுழுவாரையும்‌ இத_தே,வர்‌ பலபணி நிமந்தக்‌ 
காறரையும்‌ இச்சுட்டப்பட்ட இறைகள்‌ காட்டுவோமாகில்‌ திருவாணையே 
எந்று இந்‌ நிலங்குடுத்து இந்‌ நிலத்துக்கு இறைகாவலாக 
இத்‌ ,தே_வர்பண்டாரத்து கொண்ட காசு 200 இக்‌ காசு இருநூறும்‌ 
கொண்டு சந்த ராதி,த்தவற்‌ இப்பரிசு அவ்வவாண்டுகள்‌ கிராமகாரியம்‌ 
செய்வோமே இப்பரிசு அநுபவியாமை - 

க்கு விடபநம்‌ பண்ணுவோம்‌ ஆகிலும்‌ இறைகொள்வோம்‌ ஆகிலும்‌ 
திறுவாணையே எந்று கல்‌ வெட்டிக்‌ குடுக்ககடவோம்‌ இப்பரிசு இப்பூமி 
சந்த்‌ ராதி,தவர்‌ . . . இறையிலியே அனுபவிப்பிக்க கடவோம்‌ ஆமிப்‌ பூமி 
குடுத்தோம்‌ உடையார்‌ திருவாலங்குளமுடைய மஹாதே,வற்கு 
தலைசங்காட்டு முலபரடையோம்‌ இந்நிலத்து புந்செய்‌ களத்திருடரு[ம்‌] 
இல்லிருள்க்கையும்‌ குளமும்‌ கிணரு[ம்‌] பல்லுருவில்‌ பயந்மரமும்‌ நீரும்‌ 
வழியும்‌ உளிட்டு கிழவநாண்டாந்‌ காணி உடைய பரிசே ஆளப்‌ 
பெறுவார்கள்‌ ஆக விற்று இறையிலி செய்‌ . . . யோம்‌ ஆங்குக்‌ கேட்ட 
ஊர்‌ 

கணக்கந்‌ காடந்‌ முக்கநு[ம்‌] ஆந்குள்ளிருந்து கேட்ட உள்ளாவணக்கள 
[ரி] தெந்தலை லக்ஷணத்தால்‌ வந்த ஆழ்ச்சிகும்‌ குத்துக்கால்‌ உள்ளது 
[கி]ரத்து ஆள்வித்து கடவோமாய்‌ ஆழ்ச்சிப்‌ புணைப்பட்டோம்‌ 


ஆவணம்‌ 22, 2011 


13. 
14. 


15. 


20:7 
இடம்‌: 


காலம்‌: 


20:8 
இடம்‌: 


காலம்‌: 


மூலபரடையோம்‌ மிவாவணவோலைத்‌ தலைப்பட்ட நி இரண்டரைக்கும்‌ 
விலையும்‌ இறைகாவெறுமாகக்‌ கொண்ட க[ஈ]சு 200 இருநூறும்‌ 
ஆவணகளத்‌[து] ஒரு கிழியாலே கொள்க] இதுவே இந்நிலத்துக்கு 
விலைபொருளும்‌ இறைகாவலும்‌ [எ]ப்பேற்ப்பட்டதுக்கும்‌ எண்ணிக்காட்டி 
ஒருகிழியாலே] வகைசெலக்‌ கொண்டு[பொ]றுள்‌ அற்றமையில்‌ இப்பரிசு 
. . . தோம்‌ திருவாலங்குளமுடை[ய] 

மஹாதேவற்கு தலைச்சங்காட்டு மூலபரடையோம்‌ மூலபரடை மாற்றம்‌ 
கவிசியந்‌ காடந்‌ தேவ - 

ந்‌ தேவடிப்பட்டநும்‌ தோமியந்‌ தத்தங்‌ சந்திரசேகர நும்‌ 
மாற்றப்படிபணியால்‌ இவ்வூர்‌ கரண - 

த்தாந்‌ கடவூருடையாநாந கண்ணந்‌ சேந்திரசேகரநேந்‌ இவை எந்‌ 
எழுத்து 

இப்படி அறிவேந்‌ கவிசியந்‌ சோமந்‌ சேந்தநேந்‌ இப்படி அறிவேந்‌ சுவரந்‌ 
தத்தந்‌ சோமநேந்‌, இப்ப 

டி அறிவேந்‌ கவிசிகந்‌ [சு]வர்‌... 


கோயில்‌ மண்டப வடக்குச்‌ சுவர்‌, இ.க.ஆ அ. 790/7925 
வீரராசேந்திரன்‌, யா. 3 கி.பி.1066 
ஸ்வஸ்தி ஸ்ரீ வீ[ர]ராஜேந்த்ரசோழவென்று யாண்டு மூன்றுவது 
கொண்ணதுரு - 
டையான்‌ திருவெங்காடுடையாள்‌ மரித்தமயில்‌ இவந்‌ பாவத்து 
இவநுக்கு தந்மம்‌ ஆக கு[று] கொண்டார்‌ அறுவரும்‌ இவர்கள்‌ இட்ட 
[உ]தீட்டுக்‌ காணாமயில்‌ திரு - 
க்‌ காவணக்கால்‌ கொள்ள தந்த காசு எண்பது 
இப்படிக்கிவை தலைச்சங்க - 


ஈட்டு [ஆச்ச] £ர்யன்‌ எழுத்து 


கோயில்‌ கருவறை, வடக்குச்‌ சுவர்‌ 

முதலாம்‌ குலோத்துங்கன்‌ யா.12, கி.பி.1082 
ஸ்வஸ்தி ஸ்ரீ த்ரிபுவனச்சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ கொலோத்துங்க சோழ 
தேவற்‌[கு] யாண்டு 1[2] ஆவது ஜயங்கொண்ட சோழவளநாட்டு 
ப்ரஹ்மதேசம்‌ திருநன்னி பள்ளி உடைய பிள்ளையார்‌ மாதாக்கள்‌ ஸ்ரீ தேசம்‌ 
உடைய பிள்ளையாரும்‌ திருவோதனம்‌ பண்ணியருளுத்தும்‌ 


திருநன்னிபள்ளிய - 
69 


ஆவணம்‌ 22, 2011 


70 


லே பிள்ளையார்‌ திருவோதாரம்‌ பண்ணியருளின பழ மாடத்திலே 
பிள்ளையார்‌ கோயில்‌ எடுத்து உடைய பிள்ளையாரைத்‌ திருப்பிருதிஷ்டை 
பண்ணுகன்று திருவாய்மொழிந்தருளி அற்சனாபோகமாக 
தலைச்சங்காட்டில்‌ விஷ்ணுக்களை மாறின நிலத்திலே பதிற்று வேலி 
நிலமிடத்‌ திருவாய்மொழிந்தருளி 

இதுக்கு நடுவில்‌ முற்றத்து விஷ்ணுவை மாறின இராஜராஜ விளாகம்‌ நி 
5 வேலி ஆய்ப்பாடி விஷ்ணுவை மாறின மகேந்திர விளாகம்‌ உள்ப்பட 3 
வேலி மேலை முற்றத்து விஷ்ணுவை மாறின நிலம்‌ 2 வேலி தரமிலி 
நிலம்‌ 1 வேலி ஆக 10 வேலியுந்‌ திருருநானசம்பந்தநல்லூர்‌ எந்று 
பிறித்துக்‌ குடுக்கவன்று பிரஸாதஞ்‌ செய்தருளின திருமுகப்‌ படிக்கும்‌ உ - 
ள்வரிப்படிக்கும்‌ பிரிந்த நிலம்‌ கங்கை கொண்ட சோழ நல்லூரில்‌ 
ஸரஸ்வதி வதிக்கு மேற்க்கு தில்லையாளி வாய்க்காலுக்குத்‌ தெற்க்கு 2 
கண்ணாற்று 3ஞ சதிரத்து நடுவில்‌ முற்றத்து விஷ்ணுவை மாறின விளை 
நிலம்‌ புஞ்செயுந்‌ குளமும்‌ நிலம்‌ 3 கண்ணாற்று 3 சதிரத்து விளை நிலம்‌ 
புன்செயும்‌ குளமும்‌...கிடந்த ம்‌ கொல்லை நிலம்‌ திருநலக்குடையான்‌ 
வாய்க்காலுக்கு . . .த்‌ . . . தெற்க்கு 1 கண்ணாற்று 3 சதிரத்து விளை 
நிலம்‌ கொல்லை நிலம்‌ பவித்திரமாணிக்கவதிக்கு மேற்க்கு தில்லையாளி 
வாய்க்காலுக்குத்‌ தெற்க்கு 2 கண்ணாற்று 1 சதிரத்து விளை நிலம்‌ 
திருநலக்குடையான்‌ வாய்க்காலு - 

க்குக்‌ தெற்க்கு 1 கண்ணாற்று 1 சதிரத்துமேலே முற்றத்தான்‌ நிலத்துக்கு 
மாற்றாக வி[ட்‌]ட விளைநி . . . புன்செய்யும்‌ குளமும்‌ நிலம்‌ தில்லையாளி 
வாய்க்காலுக்குத்‌ தெற்க்கு 1 கண்ணாற்று 3 சதிரத்து ஆய்ப்பாடி 
விஷ்ணுவின்‌ விளை நிலம்‌ புன்செய்யும்‌ குளமும்‌ நிலம்‌ கொல்லை நிலம்‌ 
இராஜேந்திரசோழ வாய்க்‌ - 

காலுக்குத்‌ தெற்கு 3 கண்ணாற்று 3 சதிரத்து மேலை முற்றத்தா 
நிலத்துக்கு மாற்றாக நெற்குப்பை விஷ்ணுவின்‌ விளை நிலம்‌ புன்செய்‌ 
நிலம்‌ முடிகொண்டசோழநல்லூரில்‌ [ரா]ஜசுந்தரவதிக்கு மேற்கு 
[ரா]ஜேந்திரசோழந்த [வாய்‌]காலுக்குத்‌ தெற்கு 1 கண்ணாற்று 3 சதிரத்து 
ஆய்ப்பாடி விஷ்ணுவின்‌ விளை நிலம்‌ 3 கண்ணாற்று 3 சதிரத்து விளை 
நிலம்‌ ஆக 

தரம்‌ பெற்ற நிலம்‌ தரமிலி நிலத்தில்‌ ஒபாதியும்‌ ஆக நிலம்‌ 10 வேலி 

யும்‌ இக்கிடபுக்களாற்‌ பிறிந்தமைக்கு இவை ஊர்க்‌ கணக்கு தலைச்‌ 
சங்காடுடையான்‌ திருவெங்காடுடையான்‌ திருச்சிற்றம்பலமுடையானான 
மூவாயிரவன்‌ எழுத்து i 


(தொடர்ந்து கையொப்பட்ட இட்டவர்‌ பெயர்கள்‌.) 


ஆவணம்‌ 22, 2011 


20:9 


இடம்‌: 


காலம்‌ : 


கோயில்‌ கருவறை, வடக்குச்‌ சுவர்‌ 
இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, யா. 4, கி.பி. 7137 

ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமேவி வளர என மெய்க்கீர்த்தி தொடக்கம்‌ 
தருளிய கோவிராஜகேச ரி பந்மராந த்ரிபுவநச்சக்ரவர்த்திகள்‌ ஸ்ரீ 
குலோத்துங்கசோழதேவர்க்கு யாண்டு நாலாவது ஜயங்கொண்ட 
சோழவளநாட்டு ஆக்கூர்‌ நாட்டு ப்ரஹ்மதேய்சம்‌ [தலைச்சங்‌] காட்டுத்‌ 
திருநன்னிபள்ளி உடைய மஹாதேவர்க்கு வேண்டும்‌ நிவந்தங்களுக்கு 
இறுப்பதாக இவ்வூரில்‌ இத்தேவர்‌ ஊர்க்கீழ்‌ இறையிலியாய்‌ வருகிற 
நிலத்துக்கு ஊற்க்கணக்குத்‌ தலைச்சங்காடுடையான்‌ எழுத்திட்ட 
கணக்குப்படி நிலமாய்‌ முன்னுடையாரும்‌ பழம்பெயரும்‌ ப்ரஹ்மதேயமாய்‌ 
வருகிறபடியும்‌ முன்‌ இறை - 
கட்டினபடியுந்‌ தவிர்ந்து யாண்டு நாலாவது முதல்‌ தேவதானம்‌ 
இறையிலியாய்‌ வேறு பிறிந்த திருநன்னிபள்ளி நீர்நிலம்‌ பதினொன்றே 
முக்காலே முன்று மா முக்காணி அரைக்காணிக்‌ கீழரையும்‌ கொல்லை 
நிலம்‌ நா[லரை]யே அரைமா அரைக்காணி முந்திரிகை கை நிலம்‌] 
பதினாறாவது திரு உலகளந்த கணக்குப்படி இத்தேவர்‌ திருநன்தவனமாய்‌ 
நீங்கலுக்குடலாக நீக்கின நிலத்துக்‌ கொல்லை நிலத்துக்குடலாக 
எழுதின நிலமாய்‌ பழம்படியே நீங்கலுக்குடலாக நீக்கின நிலம்‌ 
இரண்டேய்யொருமாவரைக்காணி நீக்கி கொல்லை நிலம்‌ இரண்டே 
ஒன்பது மாவரை முந்திரிகையும்‌ ஆக நிலம்‌ பதிநாலேய்யெ - 
ட்டு மாக்காணி அரைக்காணி முந்திரிகையும்‌ தரமிலி நிலத்தும்‌ உள்ள 
எக்க குறைந்த நிலத்தும்‌ ஒபாதி நிலம்‌ அரையேய்‌ நாலு மா 
முக்காணிக்கீழ்‌ ழிரண்டு மாவும்‌ ஆ[க நி]லம்‌ [பதி]ின்நை[ஞ்‌] செய்‌ முன்று 
மா அரைக்காணி முந்திரிகைக்கீழ்ழரையேய்‌ இரண்டு மாவும்‌ 
பதினாறாவது திருவுலகளந்த கணக்குப்படி இவ்வுர்‌ நீங்கலுக்கு உடலாக 
நீக்கின நிலத்து இத்தேவர்‌ ஸ்ரீ கோயிலும்‌ திருமுற்றமும்‌ திருமடை 
விளாகமும்‌ தீர்த்தக்குளமும்‌ திருநன்தவனமும்‌ நிலம்‌ மூன்றேய்‌ 
முக்காலேயொருமாவரைக்‌ காணியும்‌ 
ஆக நிலம்‌ பதிநெட்டேய்‌ முக்காலே நாலு மாக்காணி 
முந்திரிகைக்கிழ்ழரையே இரண்டு மா இதில்‌ ஸ்ரீ கோயிலுந்‌ திருமுற்றமும்‌ 
உள்ளிட்ட நீங்கல்‌ நிலமாய்‌ பழம்படியேய்‌ நீங்கலுக்குடலாக நீக்கின நிலம்‌ 
[மூ]ன்றேய்‌ முக்கலேயொருமாவரைக்காணி நீக்கி நிலம்‌ பதி[னை ]ஞ்செய்‌ 
மூன்று மாவரைக்காணி முந்திரிகைக்‌ கீழரையேயிரண்டு மாவிநால்‌ 
நிலவொபாதி பழவிறை நெல்லு எழுநூற்றிருபத்து ந[ாற்‌]கலநெய்‌ 
குறுணி அறுநாழி நிச்‌[செயித்த ஒபாதி நெல்லு ஐஞ்ஞூற்று ஐய்ம்பதின்‌ 
கல - 

71 


ஆவணம்‌ 22, 2011 


20: 


10 


இடம்‌: 


காலம்‌: 


72 


1-4 


நெல்‌ ஐங்குறுணி நாநாழிக்கு முப்பத்தைஞ்சாவது இறை கட்டின ஒபாதி 
நெல்லுஅறுநூற்றொருபத்து முக்கலநே ஐங்குறுணி எழு நாழி உரி இப்படி 
தவிர யாண்டு நாலாவது முதல்‌ வேலி ஒன்றுக்கு நெல்லு நூற்று கலமாக 
[இ]றை கட்டின நெல்லு ஆயிரத்து ஐஞ்ஞூற்று ஒருபத்தறு கலநே 
குறுணி நாநாழியிநால்‌ பத்தாறாக்கி நெல்‌ துளாயிரத்‌[து] ஒன்பதின்‌ 
கலநே இரு தூணி மூவுழக்கும்‌ யாண்டு நாலாவது முதல்‌ தேவதான 
இறையிலி இட்டமைக்கு தலைச்சங்காட்டு 

மூலபருஷையார்க்கு அபிஷேக தக்ஷணை இறையிலி இட்ட ஊர்களாய்‌ 
இவ்வூரோடு கூட்டி இறுக்கிற ஊர்கள்‌ கூட்டி தரமிட்டுத்‌ 
தலைச்சங்கட்டுக்குத்‌ தரம்‌ பிறித்துத்‌ தெரியாமையில்‌ தரம்‌ பிறித்துக்‌ 
கண்டாற்‌ தரவொபாதி நெல்லு ஊரில்‌ சுருக்குவது வேறு பிறிகிற 
நிலத்துக்கு தரவொபாதி நெல்லு வேலி ஒன்றுக்கு அறுபதின்‌ கலத்துக்கு 
மேல்‌ எறுமாகிலும்‌ அறுபதின்‌ கலமாக இறை கட்டின நெல்லுக்கே 
அந்தராயங்கொள்வது இவை. 

புரவு வரி ஸ்ரீகரணநாயகம்‌ பொன்னுழான்‌ எழுத்து இவை புரவு வரி 
ஸ்ரீகரணத்து முகவெட்டி தலைநாறுடையான்‌ எழுத்து இவை புரவு வரி 
ஸ்ரீகரண நாய[க]ம்‌ இளங்காரிருடையான்‌ எழுத்து இவை புரவு வரி 
ஸ்ரீகரணநாயகம்‌ பந்தநல்லூருடையான்‌ எழுத்து இவை புரவு வரி 
ஸ்ரீகரணத்து முகவெட்டி தஞ்சாவூர்‌ கிழவன்‌ எழுத்து இவை புரவு வரி 
ஸ்ரீகரணநாயகம்‌ வாணிகன்‌ எழுத்து இவை வயநாட்ட - 

ரையன்‌ எழுத்து இவை புரவு வரி ஸ்ரீகரணத்துமு[க]வெட்டி 
தெங்கங்குடையான்‌ எழுத்து இவை புரவு வரி ஸ்ரீகரணத்து முகவெட்டி 
வாட்கை உடையான்‌ எழுத்து இவை களப்பாளராயன்‌ எழுத்து இவை 
குருகுலராயன்‌ எழுத்து 


கோயில்‌ கருவறை, வடக்குச்‌ சுவர்‌, இ.௧ஆ௮. 181-1925 

விக்கிரம சோழன்‌, யா. 16, இ.பி. 1138 
புஸ்வஸ்தி ஸ்ரீ பூமாலை மிடைந்த என்ற மெய்க்கீர்த்தி தொடக்கம்‌ 
கோப்பரகேசரி பந்மரான த்ரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ விக்கிரம சோழ 
தேவற்க்கு யாண்டு 1[6] ஆவது பதினாறாவது மார்கழித்‌ திங்கள்‌ 
பின்னாட்‌ பக்கம்‌ ஆறு கிழமை திங்கள்நாள்‌ உத்திரம்‌ இந்நாளால்‌ 
ஜயங்கொண்டசோழவளநாட்டு ஆக்கூர்‌ நாட்டுத்‌ தலைச்சங்காட்டு 
முலபருஷையோம்‌ ஸ்ரீ மும்முடிசோழன்‌ பே[ர] - 
ம்பலத்திலே கூட்டங்‌ குறைவறக்‌ கூடியிருந்து ஸபா நடைசெலுத்தா 
நிற்க்க இராஜாதி[ரா]ஜவளநாட்டுத்‌ தநியூர்‌ பெரும்பற்றப்புலியூர்‌ 
வாச்சியன்‌ சங்கரன்‌ திருச்சிற்றம்பலமுடையானான தெ[ன்‌]னவன்‌ 
ப்ரஹ்மாராயரும்‌ உடையார்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ கந்மிகளும்‌ 


ஆவணம்‌ 22, 2011 


இக்கோயிலில்காலும்‌ பிடாருஞ்‌ செய்வார்களும்‌ கூடவந்து 
ஆளுடையார்க்கு இலை அமுது தோட்டம்‌ நிங்களே விட்டியொள்‌ இன்நம்‌ 
ஸ்ரீ வி[க்ர]ம சோழ தேவர்‌ திருமகளார்‌ ஆளுடைய நாச்சியார்க்கு இலை 
அமுது தோட்டமும்‌ இரண்டுபடியும்‌ இலை அமுது [இ]சக்குவார்க்கு 
ஜீவிதமும்‌ நிங்களே விடவேணுமென்று சொல்ல நாங்கள்‌ காசுகொள்ளா 
இறையிலி ஆக விடுகிற கொடித்‌ தோட்டமும்‌ விளை நில - 

7. மும்‌ ஆவது இவ்வூர்‌ பிடாகை இராஜராஜநல்லூரில்‌ நாகத்தமங்கலப்பால்‌ 
முன்பு விட்ட கொடி விளாக[த்து]க்கு சோரவிடுகிற நிலத்துக்கு எல்லை 
இச்சேரியில்‌ பதினஞ்சாங்‌ கண்டத்து இக்கொடித்‌ தோட்டத்துக்கும்‌ 
விளை நிலத்துக்கும்‌ எல்லையாவது பேல்பாற்கெல்லை கலையன்‌ 
வாநின்றும்‌ வடக்கு நோக்கி யந்தக்‌ குளம்‌ மேற்ப்பொன்குலைக்குக்‌ 
கிழக்கும்‌ வடபற்கெல்லை திருவெங்காடே யேறப்போற முடுக்கினுக்கு 
தெ[ற்கு]ம்‌ கிழ்பாற்கெல்லை திருநாங்கூ[ர்‌]ரெல்லைக்கு மேற்க்கு 
தென்பாற்கெல்லை கலையன்‌ வா[ய்‌]க்கும்‌ ஆத்ரய பாலை 
நாராயணனுக்கும்‌ வெள்ளாளன்‌ பாலை காடனும்மடைய விளை 
நிலத்துக்கும்‌ புன்செ[ய்‌]க்கும்‌ வடக்கும்‌ இவ்‌ - 

8.  விசைத்த தவ்‌-இன்னா[ன்‌] கெல்லையிலும்‌ நடுவுபட்ட விளை நிலம்‌ 
அரையேயிரண்டு மாவும்‌ விளை நிலம்‌ புன்செய்நிலம்‌ மாகாணியரைக்‌ 
காணியும்‌ கொல்லை நிலம்‌ அரையே முந்று மாவுமாக விளை நிலமும்‌ 
புன்செயுங்‌ கொல்லையும்‌ ஆக நிலம்‌ ஒந்றே ஆறுமாக்காணி 
அரைக்காணி இதில்‌ முந்பு ஆள்ளுடையார்‌ திருநாமத்தால்‌ 
காசுகொள்ளாவ்‌ இறையிலியாய்‌ நிங்கு நிலம்‌ [இர]ண்டு [மா]க்காணி 
நிக்கி நிலம்‌ ஒன்றே நாலுமாவரைக்காணி இந்னிலம்‌ ஒன்றே 
நாலுமாவரைக்காணியும்‌ இதிலுள்பட்ட மேநோக்கிந மரமும்‌ 
கிழ்னோக்கின கிணறும்‌ பல்லுருவிற்‌ பயன்மரங்களும்‌ நிரும்‌ வ - 

9. ழியும்‌ உள்ளிட்டுக்‌ கிழவன்‌ ஆண்டாநங்காள்வுடைய பரிசேய்யாளப்‌ 
பெறுவதாக ஆள்ளுடை நாச்சியார்க்கு இலை அமுதுக்கு 
காசுகொள்ளாவிற்‌[ஐ]இறையிலியாக விட்டோம்‌ மூலபருஷையோம்‌ 
இந்னிலம்‌ ஆளுடை நாச்சியார்க்கு இலை அமுதுக்கும்‌ இலை அமுது 
இசக்குவாற்க்கு ஜீவநத்து[க்‌]குக்‌ 
காசுகொள்ளாவி[றைறயிலியாகச்‌ சந்த்ராதித்தவற்‌ செல்வக்‌ கடவுதாக 
விட்டோம்‌ மூலபருஷையோம்‌ இப்பரிசு விட்டமைக்கு உடையார்‌ 
கோயிலிலும்‌ கல்லிலுஞ்‌ செபேட்டிலும்‌ எழுத்து வெட்டிக்‌ குடுத்தோம்‌ 
ஆளுடைய - 

10. நாசியாற்க்கு மூலபருஷையோம்‌ இவகள்‌ பணிக்க எழுதிநேன்‌ 
தலைச்சங்காடு உடையான்‌ கரணத்தான்‌ சிர்ரிளங்கோ மலைக்கிறிய 
நின்றாநேன்‌ இவை என்‌ 

(தொடர்ந்து அறுபதுக்கும்‌ மேற்பட்ட கையொப்பப்‌ பெயர்கள்‌ 

உள்ளன.) 


ஆவணம்‌ 22, 2011 ப 


20:11 
இடம்‌: கோயில்‌ மண்டபம்‌, வடக்கு, மேற்குச்‌ சுவர்கள்‌ 
காலம்‌: இரண்டாம்‌ இராசராசன்‌, யா.14, கி.பி.1150 


1. ஸ்வஸ்திஸ்ரீ பூமருவிய பொழிலேமும்‌ பொருப்பேழும்‌ புவன்‌ நித்திலத்தரம்‌ 
நெடுங்குடை பொழிந்து தவள வெண்ணிலாக்‌ குளிர்‌ பொதியச்‌ சுடற்‌ 
சக்கர வெற்பில்‌ தந்‌ - க 
(இரண்டாம்‌ வரி இருந்ததா என அறியக்கூடவில்லை) 


3. . . . . த செம்பொந்‌ வீரஸிம்ஹாஸனத்துப்‌ புவன்முழுதுடையாளோடும்‌ 
வீற்றிருந்தருளிய கோப்பரகேசரிபந்மரான திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 
ராஜராஜதேவற்கு யாண்டு 14ஆவது பங்குநித்‌ திங்கள்‌ பிந்னாள்‌ பக்கம்‌ 
13 கிழமை திங்கள்‌ நாள்‌ சதையம்‌ இந்நாளது பருவமாக 
நன்பகலாவணத்துக்கேட்டு [நி]கந்த பொருள்‌ இறையிலி ப்ரமாணம்‌ 
ஜெயங்கொண்டசோழவளநாட்டு ஆக்கூர்‌ நாட்டுத்‌ தலைச்சங்காட்டு 
மூலபருஷைக்குச்‌ சமைந்த அடைப்பு முதலிகளும்‌ கூட்டப்‌ பெருமக்களும்‌ 
வேலிநாயகஞ்‌ செல்வார்களும்‌ உள்ளிட்ட இவ்வனைவொம்‌ எங்களூர்‌ 
இவ்வாண்டு ஆவணி மாஸத்தும்‌ புரட்டாதி மாஸத்தும்‌ நீர்த்தட்டுப்பட்டு 
ஒருபூ நடப்பெறாமையாலும்‌ நட்டவையும்‌ பயிர்ப்பாழாய்‌ 
தட்டுப்பட்டமையில்‌ [இத்த]ட்டு- 

4. க்குடலாக நாங்கள்‌ இந்நாட்டு அம்பநாடு உள்பட மேலிய திருக்கடவூர்‌ 

உடையார்‌ ஸ்ரீ ஸ்ரீ ஆலகால தேவர்‌ கோயில்‌ மூலப்ர்த்யராந ஆதி 

சண்டேச்‌_வரதேவற்கு இலையமுது தோட்டமாக நாங்கள்‌ காசுகொள்ளா 
இறையிலியாக இறையிலி செய்து குடுத்த நிலமாவது எங்‌[க]ளூர்‌ 
பிடாகை ராஜராஜநல்லூரில்‌ பந்நிரண்டாங்‌ கண்டத்து இத்தேவர்‌ 
விலைகொண்டு இத்தேவர்‌ காணியான நிலத்துக்கு எல்லையாவது 
மேல்பாற்கெல்லை உள்ச்சிறுமுடுக்கினுக்கும்‌ சாதகர்ணி குமரந்‌ தந்தியந்‌ 
கொல்லைக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை சாதகர்ணி குமரந்‌ தந்தியந்‌ 
கொல்லைக்கும்‌ புந்செய்க்கும்‌ தெற்கும்‌ கீழ்பாற்கெல்லை உந்நதராமன்‌ 
வாய்க்காலுக்கும்‌ தோழியந்‌ சுவரந்‌ சுவரந்‌ கொல்லைக்கும்‌ தோமியந்‌ 
சேந்தன்‌ கலையந்‌ கொல்லைக்கு மேற்கும்‌ தெந்பாற்கெல்லை தோமியந்‌ 
சேந்தந்‌ கலையந்‌ கொல்லைக்கும்‌ திருவெங்காடேறப்போன 
பெருவழிக்கு வடக்கும்‌ ஆக இவ்விசைந்த இந்நா[ன்கெ]ல்‌ - 

லையிலும்‌ உள்பட்ட கொல்லைவிரவு நிலம்‌ இந்நிலம்‌ அரையே 
நாந்மாவரை அரைக்காணியு மிகுதிக்‌ குறைவு உள்ளடங்க இவ்வாண்டு 
முதல்‌ இத்தேவற்கு சந்திராதித்தவற்கு காசுகொள்ளா இறையிலியாக 
இறையிலிசெய்து குடுத்துக்‌ கொண்ட காசு 300 இக்காசு முந்னூறும்‌ 
கொண்டு இக்கொல்லை அரையே நாந்மாவரை அரைக்காணிக்கும்‌ வந்த 


ன்‌ ஆவணம்‌ 22, 2011 


சிற்றிறைப்‌ பேரிறை எப்பேர்ப்பட்டதும்‌ நாங்களே இறுத்து 
கோயில்வாசலல்‌ போந்த குடிமை எப்பேர்பட்டுதும்‌ நாங்களே 
செய்யக்கடவோமாகவும்‌ இக்கொல்லைக்கு முன்பு அருபியாக இட்ட 
விளைநிலமுள்ளுது நாங்களே ஊரிலே ஊரிலே மிஞ்ச 
இருக்கக்கடவோமாகவும்‌ இக்கொல்லை நோக்கி வந்த செந்னிர்‌ 
வெட்டிமுட்டையாள்‌ எச்சோறு கூற்றரிசி மற்றும்‌ எப்பேர்பட்டுதும்‌ 
உள்ளிட்ட ....களும்‌ நாங்களே செய்யக்கடவோமாகவும்‌ இப்படி சமதித்து 
இக்காசு [முன்‌]னூறும்கொண்டு சந்திராதித்தவற்‌ காசடங்க இறையிலி 
செய்து குடுத்தோம்‌ முலபரத்த்யரான ஆதிசண்டேஸ்வர தேவற்கு 
மூலபருஷைக்குச்‌ சமைந்த இவ்வனைவோம்‌ இக்கொல்லைக்கு மு - 
ந்பு காணியாளர்‌ அனுபவித்துவந்த அனுபோகப்படியே மிகிதிக்‌ குறைவு 
உள்ளடங்கவும்‌ புகவும்‌ போதவும்‌ உடைய உரிமைகளும்‌ நீரும்‌ வ[ழி]யும்‌ 
உள்ளிட்டு கிழவன்‌ ஆண்டானுக்காளவுடைய பரிசே ஆளப்பெறுவதாகச்‌ 
சந்திராதித்தவற்‌ காசுகொள்ளா இறையிலியாக இறையிலிசெய்து 
செம்பிலுங்‌ கல்லிலும்‌ வெட்டிக்கொள்ளக்கடவதாக இப்படி இறையிலி 
செய்து குடுத்தோம்‌ மூலப்ர்த்தயரான ஆதிதிஅண்டேவ[ர] தேவற்கு 
மூலபருஷைக்குச்‌ சமைந்த இவ்வனைவோம்‌ பணியால்‌ இவ்வூர்‌ 
மத்யஸ்தந்‌ இராவணாந்தகந்‌ ஆதிமூலனேந்‌ இவை எந்‌ எழுத்து 


(தொடர்ந்து கையொப்பம்‌ இட்டவர்‌ ஏறக்குறைய 50 பெயர்கள்‌ 


உள்ளன.) 


20:12 
இடம்‌: 


காலம்‌: 


மலையாமடந்தை அம்மன்‌ கோயில்‌, தெற்குச்‌ சுவர்‌, இ.க.ஆ.௮. 
795/1925 
இரண்டாம்‌ இராசாதிராசன்‌, யா. 2. இ.பி.1765 
..திரிபுவநச்சக்கரவற்த்திகள்‌ ஸ்ரீ ராஜாதிராஜ தேவற்கு யாண்டு 
இரண்டாவதுதுந்டசோழவளநாட்டு ஆக்கூர்‌ நாட்டு உடையார்‌ 
திருநங்குபள்ளி உடையார்‌ திருக்‌[கு] . . 
ருளுவித்த மூலபருஷை வனமகப்பிச்னலாத்கு நித்தத்‌ திருப்படி 
மாற்றுறுமுதுக்கும்‌ கோயிற்றமப்பேறாய்‌ வருகிற அங்காடிப்பாட்டமும்‌ 
திர்த்த அங்காடிப்‌ - 
ப்பலபணி நிமந்தக்காறர்‌ தங்கள்‌ நிமந்தத்தில்‌ அட்டுக்கா [க] 
ஒருபடியும்‌...படியும்‌ கழித்து திருப்படிமாற்றுக்கு இவர்கள்‌ குடுத்தபடியும்‌ 
கைக்கொ - 
..சி நாநாழியும்‌ கறியமுது முன்று[பா]கத்துப்‌ பந்நிருபலமும்‌ [எ]ட்டுத்‌ 
தி... சந்திராதித்தவற்‌ செல்லக்கடவதாக சம்மதித்து விட்டது இதுக்கு 


ந 


75 


ஆவணம்‌ 22, 2011 


20:13 
இடம்‌: 


காலம்‌: 


ர்‌. 


4௮. 


20:14 
இடம்‌: 


காலம்‌: 


76 


கோயில்‌ வெளியே பிராகாரக்‌ கிழக்குச்‌ சுவரில்‌ பதித்துள்ள உதிரிக்‌ 
கற்கள்‌. இ.௧ஆ௮. 196/1925 


இரண்டாம்‌ இராசாதிராசன்‌,யா. 2, கி.பி. 1165 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீ த்ரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ ராஜாதிராஜ தேவற்கு 
யாண்டு இரண்டாவது ஜயங்கொண்ட சோழவளநாட்டு ஆக்கூர்‌ நாட்டு 
உடை [ஐயார்திருநன்னி]ப[ள்ளி] உடையா[ர்‌] திருமடைவிளாகத்து 
தெற்கில்‌ [திரு] வீதியில்‌ கடம்புடையான்‌ குலையாத செ[ல்‌]வ னான 
ஆண்டார்‌ எடெதிரிட்டாருக்கு ஆண்டார்‌ முடமுடையார்‌ கு. . .துத்து 
அநுப[வித்‌]துவருகிற இயற்பகை [ஸ்ரீரவல்லவர்‌ பக்கலும்‌ 
எடுப்புவிலைகொண்டு ஸ்ரீபண்டாரத்திலே 

எழரைக்கும்‌ கோ[யி]ல்‌ இறையாய்வருகிற இந்நெல்லு இருகலநே 
இருதூணி அறுநாழி உ[ரி]க்கும்‌ பெரியதேவற்கு நாற்பத்தில்‌ 
இரு[பத்து]நாலினானா...யாய்‌ வருகிற உள்ள இந்நெல்லு இருநூறுக்கு 
பொலிசையால்‌ உள்ளுது இறைக்குடலாக கல்வெட்டித்திக்‌ கொள்ளக்‌ 
கடவதாக எழுத்திட்ட பிரமாணத்துக்கு கோயிற்கணக்கு திதி,ஆடு 
உடையான்‌ ...பொலிசையால்‌ உள்ளுது இறைக்குடலாலா 

[சில வரிகள்‌ சிதைந்துள்ளன] 


சுந்தரன்‌ எழுத்து ஸ்ரீகாரியம்‌ குமரக்கிழவன்‌ வில்ல[வன்‌] மூ[வேந்‌]த 
[வெ[ளா]ன்‌ எழுத்து திருமடைபள்‌ ...காணி[ய] 


கோயில்‌ மண்டபம்‌, வடக்குச்‌ சுவர்‌, இ.க.ஆ.௮. 189/1925 
இரண்டாம்‌ இராசாதிராசன்‌, யா. 3, கி.பி. 1166 
ஸ்வஸ்தி த்ரிபுவநச்சக்ரவத்திகள்‌ ஸ்ரீ ராஜாதிராஜ தேவர்க்கு யாண்டு 
முன்றாவது கற்கடக நாயற்று அப... 
ஆக்கூர்‌ நாட்டு உடையார்‌ திருநந்நிபள்ளி உடையார்‌ கோயிலில்‌ 
முலப்ர்த்தி ஆதித்தசண்டேடேவரரருளால்‌. இக்கோயிலில்‌ ஸ்ரீமாஹேச்‌, 
வரக்கங்காணி - செய்வார்களும்‌ ஸ்ரீகார்யஞ்செய்வாரும்‌ கோயில்‌ 
கணக்கரும்‌ இவ்வூர்‌ [அநுலோம]காரனாந கண்மாளரில்‌ திருச்சிற்றம்பல 
முடையந்‌ ஸ்வேதவநப்பெருமாளாந ராஜநாராய[ண ]ஆசார்யநுக்கும்‌ 
நாயகந்‌ திருநடம்புரிஞ்சாநாந மூலபருஷை ஆசார்யநுக்கும்‌ 
ராஜேந்த்ரசோழநல்லூரும்‌ திருநந்திபள்ளியும்‌ மரத்தச்சக்காணி 
ட்டந்‌ சிரா[ளா]மநாந திருநந்திபள்ளிப்பெருந்தச்சநுக்கு கணவதி 
சங்கரதேவநாந ராஜேந்த்ரசோழப்பெருங்கொல்லநும்‌ தட்டாரில்‌ கல்பகந்‌ 


ஆவணம்‌ 22. 2011 


20:15 
இடம்‌: 


காலம்‌: 


ஸம்‌ 


மஜ ஐஐ உ உ. 


கங்‌. ஸ்‌ ஷ்‌ 
N= 2 


13. 
14. 


18. 





தாழியாந அஞ்ஞூற்றுவப்பெருந்தட்டாநும்‌ கல்தச்சரில்‌ திருவகத்திபள்ளி 
அதியநாயகப்பெருந்தச்சநுக்கும்‌ அருமொழிதேவந்‌ உடையாநாந 
தழுவக்குழைஞ்சப்பெருந்தச்சநுக்கும்‌ இந்மையதெருவாந்‌ ஆண்டவன்‌ 
தே] சாந்திரச்‌ சிற்றம்பலப்‌ - பெருந்தச்சநுக்கும்‌ நம்பிகோழியாந 
திருமாளிகைப்பெருந்தச்நுக்கு[ம்‌] 

அம்பலக்கூத்தந்‌ பெரியானான நாலாயிரப்பெருந்தட்டாநுக்கும்‌... 


கோயில்‌ கருவறை, தெற்குச்‌ சுவர்‌, இ.க.ஆ ௮. 188/1925 
வீர கிருஷ்ணதேவமகாராயர்‌, சகம்‌ 1439, யா. கி.பி. 1517 

ஸுபமஸ்தி ஸ்ரீ கணாதிப தயே நமஹ நமஸ்துங்க [ஸி] 
ரச்‌,வாமிபித சந்திற சாமர [சாரவே] த்ரைலோக்யநகர[ர]ம்பமுல - 
ஸதம்பாய சம்புவே ஸுபமஸ்த ஸ்வஸ்தி ஸ்ரீ விஜயாத்‌ - 
புத சாலி[வாஹ]ந ச[க] வருஷம்‌ 143[9]ல்‌ மேலச்‌ செல்‌ - 
லாநி[ன்ற ஈ]ச்‌,வர ஸம்வ[த்ஸ]ரத்து புஷ்யஸ்பிய பெளர்ணமை ஸ்ரீம 
ந்‌ மஹாராஜாதிராஜபரமேமேவர ஹரியாய விபாடந்‌ பா- 
ஷைக்குத்‌ தப்புவராயரகண்‌ யவனராச[ஸ்த்‌] ஆபனாசாரிய ப்ரதா- 
பருத்தர கெஜபதி ஸப்தாங்கஹரண ஸ்ரீ விரக்ரிஷ்ணதேவராயம- 
ஹாராயர்‌ சோழமண்டலத்து விஷ்ணுஸ்தாநம்‌ சிவஸ்தாநம்‌ முதலான 
தேவஸ்தானங்களுக்கு சோடி அரசுபேறு சர்வம்‌[மா]ந்யமாக விட்ட தன்‌- 
மஸாதன இராசயஸம்‌ ஸ்ரீமும்‌ விஜயன்‌ நகர பட்டணத்தில்‌ இருந்து பூறுவ 
திக்குவிசை[ய]யாத்ரெ ஆக புறப்பட்டு உதைய கிறித்துற்கமும்‌ ஸாதிச்சு 
திருமலை 
இராகுத்தமராயனையும்‌ பிடித்துகொண்டு வினிக்கொண்டை னாகார்‌- 
ற்சினகொண்டை வெல்லமுகொண்ட கொண்டவீடு கொண்‌்[ட]ப்பள்ளி 
இராசமவேந்திறாபுரம்‌ முதலாகிய து[ர்க]ங்களுங்‌ கட்டிக்கொண்டு 
பர்தாபருத்தி[ர] கெசபதி 
குமாரன்‌ விரபத்ரசென்ன அகெசபதி ப்ரதா[ன] பூபதி பர்கலாதன்‌ 
சிரச்சந்திரன்‌ மல்லு[க்‌]கானன்‌ 
உத்தண்டகானன்‌ முதலான பாதிறசாமந்தர்‌[க]ளையும்‌ சிவிக்கிறமமாகப்‌ 
பிடித்துக்கொண்ட- 
[ரு] ப்ரதாபருத்திர [கெ]சபதியையும்‌ முறியக்குத்தி சிங்காத்திரிக்கு 
எழுந்தருளி பொட்டனூரி[ல்‌] 

77 


ஆவணம்‌ 22, 2011 


78 


19. 


20. 


21. 


22. 


23. 


24. 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


ஜயஸ்தம்பமும்‌ நிறுத்தி சோழமண்டலம்‌ தேவஸ்தாநம்‌ திருச்சிராப்பள்ளி 
சந்தலிகை திருக்கா- 

ட்டுப்பள்ளி திருந[கரி] திருநாங்கூர்‌ திருவெழுந்தூர்‌ தேவூர்‌ 
திருவெண்ணகர்‌ அகளங்கன்‌ 

திருவந்திபுரம்‌ திருமாணிக்குழி திருப்பத்தூர்‌ வைகல்‌ திருமுட்டம்‌ 
திருப்பாதிரிபுலி- 

யூர்‌ திருத்திணைநகர்‌ இறைவாநாசூர்‌  சேந்தவன்மங்கலம்‌ 
திருநாவல்லூர்‌ திட்டிகுடி திருநா- 

ரையூர்‌ காணாட்டம்புள்ளூர்‌ தியாகவல்லி சிராமவிண்ணகர்‌ 
திருவெள்ளியகுடி பந்‌- 

தணநல்லூர்‌ தலைச்சாடு குறுச்சி திருப்புங்கூர்‌ கொறுக்கை 
தளைநாயறு 

திருமங்கலக்குடி திருவிசலூர்‌ திருதேவன்குடி சூர்யதேவனாயனார்‌ 
கோயில்‌ தி- 

ருக்கோடிகா குற்றாலம்‌ சிறுகுடி திருக்குறையலூர்‌ விற்குடி ஆச்சாபுரம்‌ 
திருவான்புத்‌- 

தூர்‌ நல்லூர்‌ ஆண்டார்கோயில்‌ கெங்கைகொண்டம்‌ திருமெச்சூர்‌ 
திருநன்பள்ளி 

முதலாகிய சோளமண்டலத்து யிரண்டாற்றுபற்று புவநேகவிரன்பட்டணம்‌ 
சிர்மை 

தஞ்சாவூர்‌ பட்டணச்சீமை திருச்சிராப்பள்ளிச்சீன்மையுள்ளிட்ட 
சிவஸ்தானம்‌ விஷ்‌- 

ட்டின தானம்‌ முதலாகிய தேவத்தானம்களில்‌ பூறுவ முதலாகிய 
அரைமனைய்‌ க்கு யிறுத்‌- 

துவருகிற சோடி அரசுபேறு பதினாயிரமும்‌ அந்‌- 

தந்த தேவதானம்‌[க]ஞுக்கும்‌ மகரசங்கிராந்தி புண்ணியகாலத்திலே 
கிஷ்ட்டிணவேணி- 

தீரத்திலே உண்டவில்லி அனந்த சன்னதியும்‌ கெசவாடை அல்லுகாச்சின 
தேவர்‌ சன்‌- 

னதியிலும்‌ ஆகத்‌ [தா]ராபூறுவமாகச்‌ சறுவமானியம்மாக விட்டு தன்ம 
யிராயதமும்‌ 

பாலித்தோம்‌ யெந்த யிராயித பிரமாணத்திலே எல்லாத்‌ 
தேவத்தானங்களிலும்‌ 

சிலாசாதனமும்பண்ணி எல்லாத்‌ தேவத்தானங்களுக்கும்‌ பூசை 
புனற்காரம்‌ அங்கரங்க- 


ஆவணம்‌ 22. 2011 


37. 


38. 


39. 


40. 


41. 
20:16 


இடம்‌: 


காலம்‌: 


யம்‌ 


உஐ வ தய ஐ. 


கம்‌ கல்‌ எஸ்‌. எஸ்‌... எஸ்‌. ஸ்‌. ஸ்‌. ஷ்‌. 
362௭௨ இ 2 5 


வய்போகம்‌ திருப்பணிகளும்‌ ஆசந்திராத்தியதாயுவாக சாந்தங்‌[க]மாக 
நடத்திக்கொண்டு சு- 

கத்திலேயிருக்கவும்‌ யந்த தந்மத்துக்கு யியாதொருத்தர்‌ அயிதம்‌ 
பண்ணினவர்கள்‌ தங்கள்‌ 

தங்கள்‌ மாதாபிதாவையும்‌ கோப்பராமணரையும்‌ வாருணாசியிலே 
கொன்றபாவத்திலே போ- 

கக்கடவர்களாகவும்‌ உ ஸ்வ[த]த்தாத்‌ புண்யம்‌ பரதத்தாநுபாலநம்‌ பர- 


டத்தாபஹாரணம்‌ ஸ்வதத்த [நி]ஷ்பலம்‌ பவேத்‌ 


கோயில்‌ சிவன்‌ கோயில்‌ குளத்து மூலையில்‌ உள்ள கல்‌ 
இ.க.ஆ.௮. 197-1925 
76ஆம்‌ நூற்றாண்டு 
துற்முகி வருடம்‌ 
வய்யாசி மாத 
23 தி முதல்‌ திருந- 
யனபள்ளியில்‌ நற்‌- 
றுணைநாதசுவாமி- 
யுடைய பொற்பிற- 
வாலி திர்த்தத்தில்‌ 
ணந்தவனவனம்‌ நீங்கல்‌- 
ஆக யாதொருத்தரா- 
கிலும்‌ யிறைத்தபேர்‌- 
கள்‌ கெங்கைக்கரை 
யிலே காராம்பசுவை- 
யும்‌ மாதாபிதாவையு- 
ம்‌ குருக்களையும்‌ கழு- 
த்தறுத்த தோழ்சத்தி- 
ளே போகக்கட[0]வரா- 


கவும்‌ உ 


79 


ஆவணம்‌ 22, 2011 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


80 


21. கூகையூர்‌ கல்‌வெட்ரு 


ந. வெங்கடேசன்‌, வில்லியனூர்‌ 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌, கள்ளக்குறிச்சி வட்டம்‌, கூகையூர்‌ 
சுவர்ணபுரீசுவரர்‌ கோயில்‌ மண்டபத்‌ தெற்குச்‌ சுவர்‌ 


குலோத்துங்க சோழன்‌, யா.6, கி.பி.1183 


கூகுடையான்‌ பொன்பரப்பினான்‌ எனப்பட்ட இராசராச 
கோவலராயன்‌ கைலாசமுடைய பொன்பரப்பின கோயிலைக்‌ 
கற்றளி ஆக மாற்றியமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ புயல்‌ வாய்த்து வளம்பெருகப்‌ பொய்யாத நான்மறையின்‌ 
செயல்‌ வாய்ப்பத்‌ திருமகளும்‌ ஜயமகளுஞ்‌ சிறந்‌ - 

து வாழ வெண்மதி போல்‌ குடை விளங்க வேல்‌ வேந்தர்‌ அடி வணங்க 
மண்‌ மடந்தை மனங்களிப்ப மனு நீதி தழைத்தோங்கச்‌ சக்‌ - 
கரமுஞ்‌ செங்கோலுந்‌ திக்கனைத்துங்காவல்‌ பூணக்‌ கற்ப காலம்‌ புவி 
காப்பப்‌ பொறிபமைந்த முடி புனைந்து செம்பொன்‌ வீரஸி - 
ங்ஹாஸனத்து புவனிமுழுதுடையாளோடும்‌ வீற்றிருந்தருள்ளிய 
கோப்பரகேசரி பற்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ மதுரையு - 

ம்‌ பாண்டியன்‌ முடித்‌ தலையுங்‌ கொண்டருளிய குலோத்துங்க சோழ 
தேவக்கு யாண்டு ஆறாவது மகர நாயற்று பூர்வ பக்ஷத்து தஸமி - 
யும்‌ பெற்ற அத்தத்து நாள்‌ மலாடான ஜநனாத வளநாட்டு நறையூர்‌ 
கூற்றத்து குகையூர்‌ காணி உடைய கூகுடையான்‌ இரணந்‌ 
பொந்பரப்பிநானாந 

இராசராச கோவலராயன்நேன்‌ இயிவூற்க்கு ஸ்ரீ கைலாஸமாந 
உடையார்‌ பொன்பரபின ஈஸ்வரமுடைய நாயநாரை எழுந்தருளிவித்து 
திருக்கற்றளியு - 

ஞ்‌ சாத்தித்‌ திருஅத்த மண்டபமும்‌ ஸநபன மண்டபமும்‌ நிர்த்த 
மண்டபமும்‌ முதற்‌ ப்ராகாரமும்‌ திருக்கோபுரமும்‌ இரண்டாம்‌ 
ப்ராகாரமும்‌ திருக்கோபுரமும்‌ 

செய்வித்து இந்நாயநாற்குத்‌ திருமடைப்பள்ளிப்புறமாக விட்ட 
நிலமாவது இவ்வூற்‌ குளத்துக்‌ கீழ்‌ கழநி நன்பார்‌ நீர்நிலம்‌ 
விட்டதற்குக்‌ கீழ்பாற்‌ கெல்லை ௧ - 

ணபதி மேட்டுக்கு மேற்க்கும்‌ தென்பாற்‌ கெல்லை நாவற்‌ 
கண்ணாற்றுக்கு வடக்கும்‌ மேல்பால்க்‌ கெல்லை அரளுக்கு கிழக்கும்‌ 
வடபாற்க்கெல்லை பெரி - 


ஆவணம்‌ 22. 2011 


12. 


13. 


17. 


18. 


ய தூம்பில்‌ வாய்க்காலுக்கு தெற்கும்‌ ஆக இவ்விசைத்த 
நான்கெல்லை உள்ளகப்‌ பட்ட உண்ணிலம்‌ இரண்டரை வேலியும்‌ இதந்‌ 
கிழக்கு வீர 

பயங்கரந்‌ என்ற ஏரியும்‌ வெட்டி இதன்‌ கீழ்‌ நத்தமும்‌ திருத்திவிட்ட 
நிலத்துக்கு கீழ்பாற்கெல்லை மாமாந்தூர்‌ எல்லைக்கு மேற்கும்‌ 
தென்பா - 

ற்கெல்லை தறிச்செய்‌ வாக்கால்லுக்கு வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை 
கணபதி மேட்டுக்கு கிழக்கும்‌ வடபாற்கெல்லை கொடியப்பாடி 
எல்லைக்கு தெற்‌ - 

கும்‌ ஆக இசைந்த நான்ங்கெல்லை உள்ளகப்பட்ட நிலம்‌ நன்செய்‌ 
புன்செய்‌ நிலம்‌ ஐம்பதிற்று வேலியும்‌ இவ்வூர்‌ நத்தத்து திருநன்தவனம்‌ 
தா 

ன்றிப்‌ பள்ளத்துக்கு மேற்கு அலரிநிறை உட்பட நிலம்‌ இரண்டரை 
வேலியும்‌ விட்டு இந்நாயநார்‌ கோயிலில்‌ சிவபிராமணக்‌ காணி தேனூர்‌ 
வஸந்‌ ஆதி 

நாயகந்‌ நாயகநான பரமேஸ்வர பட்டற்கும்‌ திருமாந்துறை காசியபந்‌ 
ஆடவல்லாந்‌ பெரிய நம்பி பட்டர்க்கும்‌ பெருங்கறை தாமகாயந்‌ 
தேவனுக்கும்‌ நரையூர்‌ ௧ - 

ாஸியபந்‌ பட்டந்‌ சோமந்‌ பொற்கோயில்‌ நம்பிக்கும்‌ ஆக 
இந்நால்வற்க்கும்‌ தன்மதாநமாக நீர்வாத்து குடுத்து இந்னாயநார்‌ 
கோயில்‌ கணக்கக்‌ காணி 

இறையாநரையூருடையான்‌ மலைகினிய நின்றான்‌ மலைகினிய 
நின்றானுக்கு தந்மதானமாக நீர்வாத்து குடுத்தேன்‌ கூகுடையாந்‌ 
இரணந்‌ பொந்பரபி - 

னாநாந இராசராச கோவலராய னேந்‌ இத்தந்மம்‌ சந்திராதித்தவற்‌ 
பந்மாஹேச்வர ரக்ஷை. 


81 


ஆவணம்‌ 22, 2011 


22:2 
இடம்‌: 


காலம்‌ : 


செய்தி: 


= 


10. 


11. 


82 


ம Non 


22. விழுப்புரம்‌ பகுதிக்‌ கல்வெட்டுகள்‌ 


சி. வீரராகவன்‌ - மங்கையர்கரசி 
விழுப்புரம்‌ 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌, விழுப்புரம்‌ வட்டம்‌, தென்பேர்‌ 
புதுப்பாளையம்‌ ஏரியின்‌ மதகு அருகில்‌ உள்ள குத்துக்கல்‌ 
கி.பி.12ஆம்‌ நூற்றாண்டு 

சோளி நாயகர்‌ இட்ட தூம்பு பற்றிய செய்தி. 

யாண்டு ப - 

தின்நேழாவது 

சோளிநாயகர்‌ இ - 

ட்ட தூம்பு 


மேற்படி மாவட்டம்‌, வட்டம்‌, அத்திப்பாக்கம்‌, அத்தியம்மன்‌ 
கோயில்‌ முன்‌ நடப்பட்டுள்ள பலகை கல்‌ 


முதலாம்‌ பராந்தகன்‌, யா. 33, கி.பி. 940 

கல்வெட்டு சிதைந்துள்ளது. நென்மேலி ஊரைச்‌ சார்ந்த 
நன்குட்டி மகன்‌ முக்கடம்பன்‌ பெயர்‌. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ மதிரை கொண்‌ - 

ண்ட கோப்பரகேசரிப்‌ 

பந்மற்கு யாண்டு மு - 

ப்‌ பத்து மூன்றாவது 

ஒய்மானாட்டு 


. .. புதுக்கு 
- . . நென்மேலி 
நன்குட்டி மகன்‌ 


முக்கடம்ப[ன்‌] 


ஆவணம்‌ 22, 2011 


22:3 


காலம்‌: 


செய்தி: 


_ 


22:4 


காலம்‌: 


செய்தி: 


மஐ 2 ய உல 0 


க்‌ ஸ்‌. ஸ்‌. ஸ்‌. 
N= 5 


14. 


ஆவணம்‌ 22, 2011 


ஐஐ ஐ. 


மேற்படி மாவட்டம்‌,வானூர்‌ வட்‌ டம்‌, கண்ணியம்‌ வாய்க்காலின்‌ 
கழ்க்கரையில்‌ நடப்பட்டுள்ள பலகைக்‌ கல்‌. 

கிபி. 15ஆம்‌ நூற்றாண்டு 

திருவரங்கமுடையான்‌ வியங்கன்‌ என்பான்‌ இட்ட தூம்பு பற்றிய 
செய்தி. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ 

திருவரங்கமு - 

டையாந்‌ வி - 

யங்கன்‌ இட்‌ - 


ட தூம்பு 


மேற்படி மாவட்டம்‌, திருக்கோவிலூர்‌ வட்டம்‌, 
பெரியமாம்பட்டு. நாராயண உடையார்‌ வீட்டு முன்‌ உள்ள 





பாறை 
கி.பி.16-17ஆம்‌ நூற்றாண்டு 

இவ்வூர்‌ அழகிய நாயனார்‌, பெருமானுக்கும்‌ திருநாமத்துக்‌ 
காணியாக நிலம்‌ அளித்தமை. 

விஜய வ - 

ருஷம்‌ மாம்‌ 

பட்டு உடைய அழகியனாய - 

னார்க்கும்‌ பெரு - 

மானுக்கு சந்தி - 

ராதித்தவரை யு - 

ம்‌. . . த்‌ திருநாமத்துக்காணி - 

[யாக]... 


ஆனந்த தாண்‌ - 

டவத்‌ தொண்‌ - 

டைமான்‌ 

83 


22:5 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


84 


உட னு ம ஸு 


மேற்படி மாவட்டம்‌, திண்டிவனம்‌ வட்டம்‌, பெருமுக்கல்‌ 
ஆஞ்சநேயர்‌ கோயிலின்‌ முன்‌ உள்ள தனி பலகைக்‌ கல்‌. 


உத்தமசோழன்‌ யா. 10, கி.பி 987 

கற்றளிக்‌ கோயில்‌ ஒன்றினை அம்பலவன்‌ கண்டராதித்தன்‌ 
என்பவன்‌ எடுத்தமை. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ உத்தம சோழற்கு யாண்‌ 

டு பதினாறாவது இத்திருக்க 

ற்றளி எடுப்பித்தான்‌ அம்பல 


வன்‌ கண்டராதித்தன்‌ 


ஆவணம்‌ 22, 2011 


28. விழுப்புரம்‌ பகுதியில்‌ சில புதிய கல்வெட்டுகள்‌ 


23:1 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


உ.த லற ப 


ஆவணம்‌ 22, 2011 


ஆ. பெருமாள்‌, புதுச்சேரி 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌, செஞ்சி வட்டம்‌, பெரமண்டுூர்‌, 
புவனேசுவரர்‌ கோயில்‌ சுற்றுப்‌ பகுதிகளில்‌ உள்ள துண்டுக்கற்கள்‌. 
கி.பி. 11-12ஆம்‌ நூற்றாண்டு 
துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌, சோழர்‌ கால எழுத்தமைதி. நாட்டுப்‌ 
பிரிவுகள்‌, சித்திரமேழி விண்ணகரம்‌ ஆகியவை குறிக்கப்‌ 
பட்டுள்ளன. புழற்கோட்டம்‌ ஆகுடிநாடு (இன்றைய ஆவடி) 
குறிக்கப்பட்டுள்ளது. 

. ண்ட சோழ மண்டலத்து புலியூர்க்கோட்டத்து பேறூர்‌ நாட்டு 
நெற்குன்ற . . . 

. காநாடும்‌ ராஜே,ந்திரசிங்க வளாட்டுத்‌ திருக்கழுமலநாட்டு 
வீரசோழநல்லூ . . . 
- . . வில்லூருடையா... மக்களும்‌ ஜஐயங்கொண்ட சோழமண்டலத்து . . 


- . . சோழமண்டலத்து பாண்டிகுலாசனி வளநாட்டு புறக்கிளியூர்‌ 
நாட்டுத்‌ திரும .. . . மங்க . . . 

- - . மும்முடிச்சோழநல்லூர்‌ 

. . . நாட்டு வல்லப்பாக்கத்து குளப்பாக்கிழான்‌ நக்கன்‌ வீமனும்‌ . . . 





. ஈப்பரகேசரி பன்மராத உடையார்‌ ஸ்ரீராஜேந்த்‌,ரசோ. . . 

. யாண்டு இ[ரு]பத்தெட்டாவது முதல்‌ நம்மோலை ப . . . 

. ஊர்களில்‌ உத்தமசோழ வள நாட்டுசிங்கபுர நாட்‌ . . . 

. ஊர்கல்‌ யான்டு முப்பதாவது முதல்‌ இன்‌ நாடுகளில்‌ 

. ட்டுக்‌ குடுக்கவென்று திருவா . . . மொழிந்தருளிநார்ரெந்று . . . 


85 


23:3 








1. ழி தே.வர்‌ காஞ்சிபுரத்துக்‌ கோயிலிந்‌ உ . . . 
2. படி அனுபவித்து வருகின்ற உத்தமசோழவ . . . 
3. . ...ட்டு திருவேண்பேட்டு வழி அசூர்‌ அரிந .. . 
4. முதலும்‌ வெள்ளான்‌ வகையில்‌ முதலு. . . 
5. திருமந்திர ஓலை சங்கரனை மும்முடி சோழன்னா . . . 
23:4 
1. ..டால்‌ சித்திர மண்டபத்து 
25 . ட்டுச்‌ சிங்கபுர நாட்டுத்‌ திரு . . . 
3. _ல்லூருடையான்‌ நீலன்‌ . . . 
4. . ௨ம்‌ பியரும்‌ தவிர்ந்து ஓ ... 
5. . தி நாளும்‌ திருமந்தி . . . 
23:5 
1. ....தர சோழ ப்‌ ரஹ்மகரஜர்‌ இவர்‌ ஏவினபடியே உடன்கூட்டத்து 
அதிகாரிகள்‌ க்ஷத்தரசிகாமணி வளநாட்டு மருகல்நாட்டு . . . 
2.  ... ருடையார்‌ மாதேவன்‌ சாத்தநாரும்‌ உய்யக்கொண்டான்‌ வளநாட்டு 
திருவழுந்தூர்‌ நாட்டு கோட்டுருடையார்‌ ஊரார்‌ டிவரா ... 
3 : . . மண்டலத்துப்‌ புழற்‌ கோட்டத்து ஆகுடி நாட்டு 
அமண்டம்பாக்கிழான்‌ அடிகள்‌ பொற்காளியும்‌ சோழமண்டலத்து 
உய்யக்கெ . . . 
4. டாளிக்களம்‌ தேவடிகளும்‌ புழற்கோட்டத்து ஆகுடி நாட்டு 
அமண்டம்பாக்கத்து சேமங்கலங்கிழான்‌ சத்தி கூத்தாடியும்‌ பு . . . 
5.  - . . ௫டையான்கூத்தன்‌ சூற்றியும்‌ முகவெட்டி சோழமண்டலத்து 
அருமொழிதேவ வளநாட்டு நென்மலி நாட்டு . . . 
86 


ஆவணம்‌ 22, 2011 


23:6 


23:7 


23:8 


23:9 
இடம்‌: 


காலம்‌: 


்‌ 
ர ரர 


கஸ்‌. ஸ்‌ ஸ்‌ 
= 2 


. .. சோழ பளுக்கா நாட்டு வயலைக்கர்வூர்க்‌ கண்ணந்‌ கைக்கவிதி 
சம்ப ...ராணசேகரனும்‌ வரிப்பொத்த . . . 


வேளாரும்‌ சயங்கொ ... 2. ஈங்குடையார்‌ நா... . 
றப்புறங்க[ர]ம்பை நாட . . . 4. ஊரனும்‌ வரிப்பொத்தக . . . 


னும்‌ ஊற்றுக்கட்டுக்‌ கோட்‌ . . . 


பெருமண்டைமாதேவர்க்கு சிற்றன்‌ பூத்தளிஉடையானிப்‌ பரிசு காட்ட 


த வைத்த நெல்‌ முந்நூற்றுக்‌ காடி . . . 
நதின்‌ காடி வி... நிசதி அறுநாழி நெற்றண்‌ . . . 


ஸ்வஸ்தி ஸ்ரீ இ 2. க்‌ கோயில்‌ 
சித்திரமேழி 4. விண்ணகர்‌ 


மேற்படி மாவட்டம்‌, வானூர்‌ வட்டம்‌, தைலாபுரம்‌ தெருவில்‌ 


உள்ள பலகைக்‌ கற்கள்‌. 
வீரபாண்டியன்‌, கி.பி.13ஆம்‌ ஆண்டு 


தைலகுலகாலபுரம்‌ எனப்படும்‌ வாநரவீர நல்லூர்‌ குறித்த செய்தி. 


'கோமாறபன்மர்‌ - 


திரிபுவனச்சக்கரவ - 

த்திகள்‌ ஸ்ரீ வீரபாண்‌ 

டிய தேவற்கு யாண்டு 

. . . தயிலகுலகாலப[புர] - 
மான வாநரவீரநல்லூர்‌ 

மனை கு உவ ஒரு மா அழி... 
. .. சியாயஞ்‌ செய்த[ா] 
ருண்டாகில்‌ . . . 
கியுமாக . . . அ... செய்து 
.கடவோம்‌ பதின்‌... 


பூ...பன்‌...ா... 


ஆவணம்‌ 22, 2011 87 


88 


மஜ த. ஐ. 2 


ஸ்‌. 
© 


1 


மேற்படி ஊரில்‌ கைக்கோளர்‌ தெருவில்‌ உள்ள பிறிதொரு கல்‌ 
விக்கிரமபாண்டி யன்‌, கி.பி.13ஆம்‌ நூற்றாண்டு 
தயிலகுல காலபுரக்‌ கைக்கோளர்‌ பற்றிய செய்தி. 
ஸ்வஸ்தி 

மெற்கீ - 

த்தி முன்னா - 

கக்‌ கோம - 

£றபன்ம - 

ர்திரிபுவந - 

ச்‌ சக்கரவ 

த்திகள்‌ 

ஸ்ரீ விக்கிர[ம] 

பாண்டிய 

தேவற்க்கு 

ண்டு... 


- திகா 
னாட.... 
சையராசே - 
ந்திர வளநா - 
ட்டு தயிலகு - 
லகாலபுரம்‌ 


கைக்கோள ... 


ஆவணம்‌ 22, 2011 


24. இறுங்குறுக்கை பாறைக்‌ கல்வெட்டு 


காலம்‌: 


செய்தி: 


ன ட ன்‌ க இ முன்‌ 


ப. பூபாலன்‌, இராணிப்பேட்டை 
விழுப்புரம்‌ மாவட்டம்‌, திருக்கோயிலூர்‌ வட்டம்‌, 
அறுங்குறுக்கை என்ற ஊரின்‌ வட புறமுள்ள ஏரிக்கரைப்‌ பாறை 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ யா. 15 கி.பி. 1193 
மலாடான ஜனநாத வளநாட்டு குறுக்கைக்‌ கூற்றத்து 
பெரும்புனத்தில்‌ அமைந்த திருத்தான்தோன்றீஸ்வரமுடைய 
மகாதேவர்‌ கோயில்‌ வழிபாட்டுச்‌ செலவுகளுக்காக கிளியூர்‌ 
மலையமான்‌ பெரியான்‌ அத்திமல்லன்‌ என்ற குலோத்துங்க 
சோழ சேதிராயன்‌, திருவாய்க்‌ குலக்கோன்‌ ஏந்தல்‌ என்ற ஏரிப்‌ 
பாசனத்தில்‌ உள்ள நிலங்களை “பலவாயுத வல்லவன்‌ நல்லூர்‌” 
என்ற பெயரில்‌ கொடுத்தமை. 
ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ 
குலோத்துங்க சோழ தேவர்க்கு யாண்டு 
15 ஆவது மலாடான ஜனநாத வளநாட்டுக்‌ குறு - 
க்கைக்‌ கூற்றத்துப்‌ பெரும்புனத்துத்‌ திருத்தாந்தோ - 
ன்றீச்வரமுடைய மஹாதேவர்க்கு வேண்டும்‌ நிமந்த - 
களுக்கு இறுப்பதாகக்‌ கிளியூர்‌ மலையமான்‌ பெ 


ரியுடையாநத்திமல்லநான குலோத்து - 
ங்க சோழ சேதியராயனேன்‌ இவ்வூரெல்லையில்‌ திருவாய்க்குல 
க்கோனேந்தலை இத்தேவர்க்குப்‌ பலவாயுத வல்லவ நல்லூரென்‌ - 





89 


ஆவணம்‌ 22, 2011 


90 


10. 


12. 
13. 


14. 


னும்‌ பெயரால்‌ வரியிலிவிடுத்துக்‌ குடுத்த நிலத்துக்குக்‌ கீழ்பாற்‌ கெ - 
ல்லை செம்பட்டவனேந்தலுக்கு மேற்குந்‌ தென்பாற்‌ கெல்லை செ - 
ங்குளத்தான்‌ கழனிக்கு வடக்கும்‌ மேல்பாற்‌ கெல்லை மலையன்‌ பா - 
றைக்குக்‌ கிழக்கும்‌ வடபாற்‌ கெல்லை கோட்டைக்‌ கரைக்குத்‌ தெற்கும்‌ 
இன்‌ - 

னாற்‌ பாற்‌ எல்லைக்குந்‌ நடுவுபட்ட ஏரியுங்‌ கழனியுங்‌ காடுங்களரும்‌ 
இத்‌ தேவ - 

ர்க்கு இறையிலி மா மஞ்சாடி பாடி காவலகப்பட வரியிலிடுவித்து 
சந்திராதி - 

த்தவற்‌ செல்வதாக விட்டேன்‌ கிளியூர்‌ மலையமான்‌ பெரியுடையாநத்‌ - 
திமல்லநான குலோத்துங்க சோழச்சேதியராயநேன்‌ இத்தன்மமழி 
ப்பான்‌ திருவானை திருவிரையாக்கலி வல்ல வரையன்‌ சத்‌ - 


தியம்‌ இது சந்த்ராதித்தவற்‌ பந்மாஹேச்வர ரக்ஷை 


ஆவணம்‌ 22, 2011 


25. கொங்குப்‌ பகுதியில்‌ சில புதிய கல்வெட்ருகள்‌ 


சு. இராசவேலு, தஞ்சாவூர்‌ 
சூலூர்‌ தெய்‌ சேஷகிரி, சென்னை 


25:1 
இடம்‌: கோவை மாவட்டம்‌, சூலூர்‌ வட்டம்‌, கோவை அவிநாசி 
சாலையில்‌ அமைந்துள்ள ஊத்தூப்‌ பாளையம்‌ குளத்தின்‌ மதகுக்‌ 
கல்‌ இரண்டிலும்‌. 
காலம்‌ : போசள அரசன்‌ வீரவல்லாளன்‌.13அம்‌ நூற்றாண்டு 
செய்தி: சோழ மண்டலத்திலுள்ள சுத்தவல்லி வளநாட்டி லிருந்து (ஊர்‌ 
பெயர்‌ சிதைந்துள்ளது) வந்தவர்‌ சொம்மை நல்லூர்‌ (சோமூர்‌) 
குளத்தில்‌ தூம்புக்‌ கால்‌ அமைத்துக்‌ குளத்துச்‌ சீரமைப்பிற்கு 
நிலக்கொடை அளித்தமை. கல்வெட்டு சிதைந்துள்ளது. 
முதல்‌ தூண்‌ 
1. ஸ்வஸ்தி ஸ்ரீ 2. வீர வல்லாள தெவ - 
3. ற்‌ ப்ரித்‌ வி ரா - 4. ச்சியம்‌ பண்ணிய 
5. ருளா நின்ற தா 6. து வருஷத்து 
7. ஆவணி மீ27 8. தேதி சொம்‌ - 
9. மை நல்லூற்‌ 10. கால்பாடு சொ 
11. மைய நல்லூ - 12. ற்‌ கீழை வாசலி 
13. ற்கற் காலி 14. ரண்டும்‌ 
இரண்டாவது தூண்‌ 
15. ...த்துங்‌ 16. சோழ மண்ட - 
17. லத்து சுத்‌ - 18. த வல்லி வ 
19. எநாட்டுமு 20. டிச்‌ சோனா 
21. ட்டு ஸ்ரீ [இ]ரை.பிர 22. ஹ்ம தேயம்‌ 
23. 24. மானசத்து 
25. ப்ரஹ்ம கிழங்க 2.  ...துக்குதூண்தூ 
27. ம்புகனை மடை 28. . த்து 
29. ..றை...க்க 30. காணி நிலம்‌ 
31. திருத்து... 32. ளை. . .க்‌ கஞ்ச - 


ஆவணம்‌ 22, 2011 


91 


33. 
35. 


25:2 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


= 


Ro Wb 


25:3 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி : 


92 


ரன்‌ கோனாடு 34. தெவர்‌ யிது 


திருப்பூர்‌ மாவட்டம்‌ அவிநாசி வட்டம்‌, நடுவச்சேரி, 
சிவளாபுரியம்மன்‌ கோயில்‌ சுற்றுச்‌ சுவரில்‌ பதிப்பிக்கப்பட்ட கல்‌. 
கலியுகம்‌ 4992, கி.பி. 1890. 

சிவளாபுரி அம்மனுக்குத்‌ தீர்த்தக்‌ கிணறு மதிள்சுவர்‌ மேற்கூறை 
ஆகியவற்றை முருகநாத செட்டியார்‌ திருப்பணி செய்தமை. 
கலியுக சகாப்த்தம்‌ 4992 மே - 

ல்‌ செல்லா நின்ற விகிரதி வருஷம்‌ பங்கினி மீ£ 4 

கோட்டு வெளியிலே மதிலிருக்கும்‌ நல்ல சிவ வீர செட்டி மகன்‌ 
முருகநாத செட்டி நடுவச்சேரி சிவழாபுரி அம்மனு - 

க்கு தீர்த்தக்‌ கிணறும்‌ மதிலில்‌ மேல்படி மதிலில்‌ தார்சு வீடு வ - 


கைகள்‌ திருப்பணி வேலை செவலாபுரியம்மன்‌ சிவமயம்‌ சுபமஸ்து 


மேற்படிக்‌ கோயிலில்‌ கதவில்‌ பதிக்கப்பட்டுள்ள பித்தளைத்‌ 
தகடு 


கலியுகம்‌ 4993, கி.பி. 1891 
செவளாபுரி அம்மன்‌ கோயிலின்‌ நடை மண்டபம்‌, கதவு 


ஆகியவற்றைப்‌ பெரியாயிபாளையம்‌ நஞ்சப்ப செட்டியார்‌ 
அமைத்தமை. 


செவளாபுரி அம்மன்‌ துணை 
கலியுக சகாற்த்தம்‌ வருஷம்‌ 4993 செல்லா நின்ற கர வருஷம்‌ சித்தி- 


ரை மாசம்‌ 2 தேதி சோமவாரமும்‌ மிருகசிருஷ நட்சேத்திரமும்‌ கூடிய 
சுபதி - 


னத்தில்‌ நடுவச்சேரி செவளாபுரி அம்மனுக்கு முன்‌ கோட்டு வாசல்‌ 
நடை த 


மண்டபமும்‌ யிந்தக்‌ கதவும்‌ கருக்கம்பாளையத்தில்‌ யிருக்கும்‌ 
பெரியாயி 


பாளையம்‌ சாமி செட்டியாற்‌ குமாரந்‌ நஞ்சப்ப செட்டியாற்‌ செய்து வை 
யத்த உபையோகம்‌ உ 


1891 வருஷம்‌ யேப்பிரல்‌ மீ”13 


ஆவணம்‌ 22, 2011 


கருக்கம்பானையம்‌ வப.சா. நஞ்சப்ப செட்டியார்‌ 


25:4 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


ஆவணம்‌ 22, 2011 


மேற்படி மாவட்டம்‌, வட்டம்‌, அவினாசி, அவினாசி - சேலம்‌ 
சாலையில்‌ உமையஞ்‌ செட்டியார்‌ தண்ணீர்‌ பந்தல்‌ சுவரில்‌ 
பதிக்கப்பட்ட கல்‌ 

கலியுகம்‌ 4984 - தி.பி. 1883 


கருக்கம்பாளையம்‌ அய்நூற்றுவர்‌ வம்சத்தின்‌ அர்த்தநாரி 
செட்டியார்‌ மகன்‌ உமையஞ் செட்டி 3 அங்கனம்‌ தண்ணீர்‌ பந்தல்‌ 
அமைக்க உபையமாகக்‌ கொடுத்தது. 


சுபமஸ்து உ. க 2. ருணை அம்மன்‌ துணை 
சிவமயம்‌ 4. கலியுக சாகார்த்‌ 

தம்‌ 4984 6. மெல்‌ செல்லா 

நின்ற பார்திப 8. வருஷம்‌ சித்திரை மீ” 
கருக்கம்‌ பாளை - 10. யம்‌ ஐயினூற்‌ - 

றுவர்‌ வம்ஸத்த 12. றாகிய அர்த்த நா - 

ரி செட்டியார்‌ 14. மகன்‌ உமையஞ்‌ செ 

ட்டி 3 அங்கன 16. வில்‌ உபயம்‌ 


93 


26:2 
இடம்‌: 


காலம்‌: 


94 


௨6. கோ... வேலங்குழ கல்வெட்ருகள்‌ 


. இராசகோபால்‌, சென்னை 


சிவகங்கை மாவட்டம்‌, காரைக்குடி வட்டம்‌, கோட்டையூர்‌ 
அடுத்துள்ள கோ. வேலங்குடி சரைப்பாறள்‌ உள்ள சிறு 
குளக்கரையில்‌ கிடைக்கும்‌ கல்‌. 


கி.பி.13ஆம்‌ நூற்றாண்டு 


கல்வெட்டின்‌ மேல்பகுதி உடைந்துள்ளது. வா£ீசப்‌ பெருமாள்‌ 
இக்குளத்தை உண்டாக்கியமை. 


2. ந 
பேர்‌ இக்கு . . . 4. வாகீசப்‌ பெருமா 
ள்‌ தந்மம்‌ நன்றா 6. க 





மேற்படி ஊர்‌ பெரியநாயகி அம்மன்‌ என்ற வாயல்நாச்சி அம்மன்‌ 
கோயில்‌ கருவறையிலிருந்து வெளியில்‌ எடுத்து 
வைக்கப்பட்டிருக்கும்‌ கல்‌ தொட்டி. 

கி.பி19அம்‌ நூற்றாண்டு 


ஆவணம்‌ 22, 2011 


செய்தி: 


26: 3 
இடம்‌: 


காலம்‌ : 


செய்தி: 


உவ ளு. ஐ 


சின்னத்தம்பி அம்பலக்காரர்‌ மகன்‌ பெரியணன்‌ என்பவர்‌ ஊரார்‌ 
தர்மமாக வேலங்குடி, பெரியநாயகி அம்மனுக்கு கல்தொட்டி 
செய்து கொடுத்தமை. 
விசுவாவசு ஷ்‌ 
வேலங்குடி பெரி 


சித்திரை மீ17 ௨ 
ய நாயகியம்மனு 


க்கு ஊரார்‌ உப யம்‌ தொட்டி 


உத 


சின்னதம்பி அம்புலகாரன்‌ மகன்‌ பெரியணந் 


செய்வித்தது 


மேற்படி ஊர்‌ குடியிருப்பின்‌ மேற்புரமுள்ள ஊரணிக்கரை 
ஆலமரத்தடியில்‌ உள்ள தழைதாங்கிக்‌ கல்‌. 


67.1917, பிங்கள வருடம்‌ ஆனி மாதம்‌ 23 


இவ்வூரணிக்கரையில்‌ உள்ள கல்வெட்டு குறிப்பிடும்‌ பெ. 
கருப்பன்‌ செட்டி சுப்பிரமணியன்‌ என்பவர்‌ இங்கு குறிக்கப்படும்‌ 
பெ.க.சு. ஆவார்‌. முன்பு அறந்தாங்கியிலிருந்து குன்றக்குடி 
வழியாகப்‌ பழனி செல்லும்‌ நடைபயணப்‌ பாதையில்‌ இந்த 
ஆலமரம்‌ இருந்ததால்‌ இங்கு பிள்ளையார்‌ கோயில்‌ கட்டி, குளம்‌ 
எடுத்து, இந்த சுமைதாங்கிக்‌ கல்லைப்‌ பயணிகள்‌ இளைப்பாறும்‌ 
வசதிக்காக ஏற்படுத்தியுள்ளார்‌. 





ஆவணம்‌ 22, 2011 


95 


உ 
சிவமயம்‌ 
பெரியநாயகி அம்மண்‌ துணை 


கேரளசிங்க வளநாடாகிய பிரம்பூர்‌ 


1 
2 
3 
4 
5. நாட்டில்‌ மாத்தூர்‌ வீரபாண்டியபுரத்தில்‌ 
6 அரும்பாக்கூருடையான்‌ ஆத்தங்குடி 
7. பெ. கருப்பன்‌ செட்டி சுப்பிரமணியன்‌ 
8. ஊரணி தருமம்‌ 

9. வேலங்குடி 


10. பிங்கள ணா ஆனி மீ23 ௨ 
11. 6.7.1917 





26: 4 


இடம்‌: மேற்படி ஊர்‌ பெரியநாயகி அம்மன்‌ கோயில்‌ அடுத்துள்ள 
கருப்பர்‌ மேடை அருகில்‌ நடப்பட்டுள்ள விளக்குத்தூண்‌ 
காலம்‌ : கி.பி.19ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி: பழனியப்ப செட்டியார்‌ மனைவி இவ்விளக்குத்தூண்‌ 
அளித்தமை. 
1. உ 2. ஆத்தங்‌ 
96 


ஆவணம்‌ 22, 2011 


. செட்டி 
1. சமுசா 
13. ருப்பா 
15. ச்ச 
17. ம்‌ 





ஆவணம்‌ 22, 2011 


97 


27. சிவகங்கை மாவட்டக்‌ கல்வெட்ருகள்‌ 


27:1 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி : 


27:2 
இடம்‌: 
காலம்‌: 


98 


அ. சந்திரபோஸ்‌, புதுக்கோட்டை, 
௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌. 


சிவகங்கை மாவட்டம்‌, காரைக்குடி வட்டம்‌ (முன்னாள்‌ 
தேவகோட்டை வட்டம்‌), கள்ளிக்குடி சிவன்‌ கோயிலில்‌ 
கருவறையின்‌ தென்‌ சுவர்‌. 

13ஆம்‌ நூற்றாண்டு 

கானப்பேரை ஆட்சி செய்த மாளவச்‌ சக்கரவத்திகள்‌ என்ற 
தலைவன்‌ கள்ளிக்குடி. திருவேலிடங்கொண்ட ருளிய நாயனார்‌ 
கோயிலில்‌ நொந்தா விளக்கு எரிக்க அழிவஞ்சாத நல்லூரில்‌ வரி 
விலக்கு அளித்து வழங்கப்பட்ட நிலம்‌ அளித்தமை. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ கோனேரி மேல்‌ 
[கொண்டான்‌] முத்தூற்றுக்‌ கூற்ற[த்து] . . .கொ. . .[திருவேலி]டங்‌ 
கொண்டருளிய நாயனா[ர்‌] கோயி[ல்‌] தானத்தார்‌ . . . க நாயனாற்கு 
வைகாசி மாசத்து கார்த்திகை நாளுக்கு 
திருக்காணப்பேருடையாரான மாளவ சக்க[ரவத்திகள்‌] . . . 
தங்களுக்கும்‌ திருந்தாவிளக்கு இரண்டு . . . ளும்‌ உடலாக 
இந்நாயினாருக்கு இவ்வூர்‌ அகவயலில்‌ இந்நா 

யினா[ர்‌] தேவதானம்‌ திருநாமத்துக்காணியா . . . [கடமை பொன்வரி 
விணியோகம்‌ காரியவாட்சி வெட்டிப்‌ பாட்டம்‌ பஞ்சுப்பீலி 
சந்திவிக்கிரபேறு தறியிறை ௭... . 

க்கரை தட்டொலி தட்டார்‌ பாட்டம்‌ [இடையர்‌] . . . மெ. . . 27 ஆவது 
மாசி மாதம்‌ முதல்‌ தவிந்து இந்நாயினாற்கு இந்‌ நாட்டில்‌ தேவதானம்‌ 
அழிவஞ்சாத நல்லூரில்‌ பச்சை வின - 

யோக மாகக்‌ கொண்டு பொது அச்சு மூன்றும்‌ இந்நாள்‌ முதல்‌ . . 
இவ்வூர்‌ புரவிலும்‌ வரியிலும்‌ கழித்துக்‌ கொள்ளச்‌ சொன்னோம்‌ . . 
இப்படிக்கு இவ்வோலை பிடிபாடாகக்‌ கொண்டு சஙரத்து . . . 
வசக்கல்‌ ஆளில்‌ 4 க்கு ௧ ...ளழு இவ்‌ வட்டி கொண்டு நந்நாளும்‌ 
திருவிளக்கு ... பாமல்‌ செய்து போக 


மேற்படி அர்த்தமண்டபம்‌ முப்பட்டை குமுதம்‌. 
இராசராசன்‌ சுந்தர பாண்டிய தேவற்கு யா.12,73ஆம்‌ நூற்றாண்‌ டு. 


ஆவணம்‌ 22, 2011 


செய்தி: 


27:3 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி: 


2. 


முத்தூற்றுக்‌ கூற்றத்தில்‌ உள்ள கள்ளிக்குடி, ஊராரும்‌, மாளவச்‌ 
சக்கரவத்தியும்‌ இணைந்து, கள்ளிக்குடி, ஊரில்‌ உள்ளடங்கி 
யுள்ள நிலங்களும்‌, நீர்நிலைகளும்‌, மரங்களும்‌ உட்பட 
நிலபுலன்கள்‌ அளித்தமை. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ மாளவச்சக்கரவத்தி ஒலை . . . கள்ளிக்குடி ஊரவர்‌ 
முத்தூற்றுக்‌ [கூற்றத்துக்‌ கள்ளிக்‌] குடி ஸ்ரீ 

[ரா]ராசன்‌ சுந்தரபாண்டிய தேவற்கு 12 ஆவது தை முதல்‌ நாம்‌ தங்கள்‌ 
. . டய நிலங்களும்‌ நத்தமும்‌ நீர்நிலை . . . 

பலபேரால்‌ கூறப்பட்ட மரங்களும்‌ மற்றும்‌ எப்பேற்பட்ட சமுத்த 
பிராத்திகளும்‌ இவ்வூரில்‌ தங்கள்‌ பற்றான நிலத்துக்கு 

தம்‌ நீர்‌ நிலைகளுக்கும்‌ பல பேரால்‌ கூறப்பட்ட மரங்களுக்கும்‌ மற்றும்‌ 
எற்பேற்பட்ட சமுத்தபிராத்திகளுக்கும்‌ இந்நாட்டி - 

ல்‌ முத்தூற்றுக்‌ கூற்றத்து . . . டெ...தசமை இ...தர 
ம[ண்‌]றத்திக்குச்ச்‌ சொன்நோம்‌ இப்படிக்கு இவ்வோலை பிடிபாடாகக்‌ 
கொண்டு 

இவ்வூர்‌ புரவுக்கு . . . ல படி இன்னாடு இறுக்கும்‌ பணமும்‌ இறுத்து 
நாளன்‌ வதியம்‌ . . . £ பெத்த ந௭ 

...திதலெனுக்கம... பொவறு. . . ரக்‌ கொண்டு சந்திராதித்த 
வரை அனுபோகித்து பொதவும்‌ பாற்றபது இப்ப[டிக்கு கல்‌]லிலும்‌ 
செம்பி - 

லும்‌ வெட்டிக்‌ கொள்ளவாராகவும்‌ பா. . . இப்படிக்கு ஷில்‌ நகினா 
பூபாலராயன்‌ எழுத்து 


மேற்படி மகாமண்டபத்தின்‌ தென்‌ சுவர்‌. 
13ஆம்‌ நூற்றாண்டு, குலசேகரதேவர்‌ யாண்டு 27 (கி.பி.1237-1266) 


கள்ளிக்குடி திருவேலிடங்கொண்டருளிய நாயனார்‌ கோயிலுக்கு 
திருநொந்தாவிளக்கு எரிக்க அழிவஞ்சாத நல்லூரில்‌ வரிகள்‌ 
நீக்கப்பட்ட மூன்று மா நிலம்‌ தானமாக வழங்கப்பட்டமை. 
ஸ்வஸ்தி ஸ்ரீ மாளுவச்‌ சக்கரவத்தி[கள்‌] ஒலை முத்தூற்றுக்‌ கூற்றத்து 
கள்ளிக்குடி உடையார்திருவேலிடங்‌ கொண்டருளிய நாயனார்‌ 
கோயிற்‌ தானத்தாற்கு இந்நாயனாற்கு நாம்‌ வைத்த 
திருநந்தாவிளக்‌[கு....எழு]ந்‌ தருளுகிற வைகாசித்‌ திருநாளுக்கு 
வேண்டும்‌ நித்த நிம[ந்தங்களுக்கு]. . .திருப்படி ஊரு இட்டருள 
வேண்டும்‌ நித்த நிமந்தங்களுக்கும்‌ 
நாம்‌ குடுத்த நிலமும்‌ அச்சுமாவது இந்‌ நாயனார்‌ திருநாமத்துக்‌ 
99 


ஆவணம்‌ 22, 2011 


27:4 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


100 


காணியாய்‌ முத்தூற்று நாட்டு விழுக்காட்டில்‌ படி இறுப்புக்கு அளவின்‌ 
படி கள்ளிக்குடி அகவயலில்‌ இறுத்துப்போ. . . க்‌ காணி கிழரையும்‌ 
அழிவஞ்சாத நல்லூரில்‌ இறுத்துப்‌ பொகு . . . [ந]ந்தா விளக்கு 
இரண்டுக்கும்‌ திருநாளழிவுக்கும்‌ தந்தோம்‌ இந்‌ நிலமு - 

மூன்று மாவரை காணியாலூள்ள கடமை யந்தராயம்‌ க[ற்‌]பூரவிலை 
பொன்வரி வினியோக காரியவாராட்சி வெட்டிப்‌ பாட்டம்‌ பஞ்சுப்பீலி 
சந்துவிக்கிரம பெறு மற்று மெப்பேற்பட்ட இறைகளுங்‌ . . . அச்சு 
மூன்றுந்‌ தவிந்து ந்‌ நிலங்களாலுள்ள மேனோக்கிய [மரங்களும்‌ 
கீனோக்கிய] கிணறுகளு மற்று மெப்பேற்பட்ட சம்சூத்திரபிராத்திகளு 
மிறையிலி 

காராண்மை [யாகத்‌] தந்ததோ மிப்படிக்கு வோலை பிடிபாடாக கைக்‌ 
கொண்டு ஸ்ரீ குலசேகரதேவற்கு யாண்டு 27 ஆவது மாசி மாதம்‌ 
முதல்‌ கைக்கொண்டு ஸந்திராதித்தவரைச்‌ செல்வதாகக்‌ கல்லிலும்‌ 
[செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்க யிடிப்படிக்கு விலகக்கிலி யிப்படிக்கு 
வக்கிரம பாண்டிய பிரமாதராயன்‌ எழுத்து இப்படிக்கிவை . . . எவ 
கண்ட மூவேந்த வேளாண்‌ இப்படிக்கிவை 

குருகுலத்த[ரையன்‌] எழுத்து யிப்படிக்கிவை யாதவராயன்‌ எழுத்து 
இப்படிக்கிவை அதிகைமான்‌ எழுத்து 


மேற்படி இடது 8ழ்புரம்‌ நந்தி மண்டபத்திற்கு எதிர்‌ சுவர்‌. 
14ஆம்‌ நூற்றாண்டு 

வட குறிச்சிக்குளத்து ஆழ மடையால்‌ நீர்‌ பாய்ந்து விளையும்‌ 
வடகுறிச்சி வயலில்‌ 7 மா நிலம்‌ கள்ளிக்குடி திருவேலிடங்‌ 


கொண்டருளிய நாயனார்‌ கோயிலுக்கு இறையிலி நீக்கி 
பிரமாணம்‌ பன்னிக்‌ கொடுத்தமை. 


சம்ஸ்வ ஸ்ரீ கோச்சடைபன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 
பராக்கிரம 

பாண்டிய தேவற்கு யாண்டு 2 ஆ[விதுக்கு எதிர்‌ 24 வது விரோதி 
வரு - 


ஷம்‌ ஆடி மாதம்‌ 24 ம்‌ . உ தியதி தாழையூர்‌ நாட்டுக்‌ கள்ளிக்குடியில்‌ 
திருவேலி[டங்‌] கொண்‌ - 


டருளிய நாயினார்‌ திருக்கோயிலில்‌ தானத்தாரோம்‌ கள்ளிக்கடிப்‌ 
புறஞ்சேரியிலிருக்கும்‌ ஊற்பறை - 


[ய]ற்குமி ன்னாயிநார்‌ தேவதாநமான வட குறிச்சிக்குளத்து 
ஆழமடையால்‌ நீர்‌ பாய்ந்து விளையு - 


ஆவணம்‌ 22, 2011 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


27:5 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


1 

2 
8: 
4 


ம்‌ பூமியாவது யின்னாயிநார்‌ யிற்றை நாளிவர்களுக்கு வடக்‌ குறிச்சி 
வயலில்‌ இறையிலியா - 

க விட்டுக்‌ கல்லுவெட்டிக்குடுத்த நிலம்‌ 7 மா யின்னிலம்‌ 7 மாவும்‌ 
தங்கள்‌ ஆள்‌ . விழுக்கா - 

ட்டிலே பகுந்து கொண்டு சந்திராதித்த பகல்‌ செல்ல ஆளக்‌ 
கடவர்களாகவும்‌ இவர்கள்‌ [இ]ன்னி - 

லம்‌ யிவர்கள்‌ ஆளுமிடத்து யிவர்கள்‌ யிந்தக்‌ கோயிலுக்கு உண்டான 
ஊழியமுண்ட ...ன்னவ - 

யித்தனையும்‌ செய்து நிறைவேற்றிப்‌ போதக்‌ கடவோமாகவும்‌ யிதுவும்‌ 
ஆடிக்‌ காத்திகைக்கு மிந்தத்தா [னத்த] - 

£ர்‌ வாசலிலும்‌ சென்று வந்து யிருக்கக்‌ கடவோமாகவும்‌ யிந்த ஊழியம்‌ 
செய்ய மாட்டோமென்று இவன்‌ 

யிறையிலி பண்‌....பண்டாரத்திலே தாந கடன்‌ கொள்ளக்‌ 
கடவோமாகவும்‌ யிப்படி சம்மதித்து மிறை - 

யிலி பிரமாணம்‌ பண்ணிக்கொடுத்தோம்‌ ஆண்டாரான பிரமாதாராயந்‌ 
உள்ளிட்டாரோம மாபட்டன்‌ . . . 

. ரான்‌ உள்ளிட்டார்‌ அம்பாற்க்கு நல்லரான விநாயகப்‌ பட்டரும்‌ 
யிப்பேரனைவருமோம்‌ ஊர்‌ பயிற்குயிப்ப 

டிக்கு பிரமாதர[ா]யருள்ளிட்டாருக்கு சமைந்து பிரமாதராயர்‌ எழுத்து 
இப்படிக்கு பெருமா. . . ராண்ட எழுத்து தொண்டைம ண்டலத்து 
முதலிருக்கும்திருப்பாச்சூரிலிருக்கும்‌ மழவராய ஆசாரிய்‌ எழுத்து. 
[திருத்‌]தங்கூராண்டார்‌ உள்ளிட்டார்‌ எழுத்து 


மேற்படி மாவட்டம்‌, மேற்படி வட்டம்‌ அண்டக்குடி 
நல்லாண்டம்மன்‌ கோயில்‌ மகாமண்டபத்தில்‌ மேற்குச்‌ சுவர்‌. 
கி.பி.13ஆம்‌ நூற்றாண்டு 
கல்வெட்டில்‌ வரி நீக்கி நிலக்‌ கொடை வழங்கப்பட்ட தாகவும்‌, 
நிலங்களுக்கு எல்லை காட்டப்பட்டுள்ளதோடு சாட்சிக்‌ 
கையொப்பமிட்டவர்கள்‌ பெயர்களும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
இக்கல்வெட்டு ஏழு துண்டுக்‌ கற்களில்‌ உள்ளது. 
. வற்கு . . . துபங்கமைமாக . . . 

. .. நகவரை ஆவுடையானுக்கும்‌ . . . 
. . . மேநோக்கிய மரமும்‌ கீறேனாக்கிய] 
க...ப...கல்‌ வகைக்குட்பட்ட நிலத்‌[தில்‌] 

101 


ஆவணம்‌ 22, 2011 


5. றச்‌ சுருக்க முட்பட நிலமும்‌ ஊருணிகளும்‌ 
6. யெனாமத்தில்‌ கொண்ட காணிவிலைப்‌ பொருள்‌ 
27:6 


1 . . களத்து 
2 . ராக்கும்‌ நாயன்‌ த... 
3 ம்‌ இவர்களுக்கும்‌ . . . 
4. ....ரா திருநாகஸ்வரரு 
5 . நாங்களும்‌ மெ... 
6 .ம்‌ இந்த தவறை ... 
27:7 
1.  காராண்மையாகக்‌ குடுத்த . . . 
2. காணி இதில்‌ முதலியாருக்கும்‌ நா . . . 
3.  நிலங்களுக்குட்பட்ட மெனோ. . . 
4. மையந்தராயம்‌ கற்பூரவிலை 0. . . 
5. வையாபனமும்‌ பண்ணிக்‌ கல்‌. . . 
6.  வைகுருகுலத்‌ தரையன்‌ எழுத்து 
27:8 
1.  தேவற்கு யாண்டு 40 ஆவதுதை... 
27:9 
ரய்யாமொம்‌ மடையாலும்‌ சவன . . . 
னுமாவரையும்‌ ஆட்கொண்ட நாயக .. . 
கிய கிணறும்‌ மற்றும்‌ ஏற்பேற்பட்ட . . . 
£.ட்சி வெட்டிப்‌ பாட்டம்‌ பஞ்சிப்பீலி ௪ . . . 
ம்‌ வெட்டிக்‌ கொள்ள இப்படிக்கு . . . 


ப்‌ யாதவ ராமன்‌ எழுத்து . . . 


உரு உ மூ. 


27:10 


ரான வீர பாண்டியபுரத்துக்க . . . 
- . . ஊரணி அம்பலவனுக்கு எ. . . 
- - . க வயக்கலு மேற்படி நா. . . 


ஒட . . யித்த நெல்லுப்‌ பதினைங்க . . . 


உ லு. 


102 ஆவணம்‌ 22, 2011 


5. வ...க்குப்பணமைஞ்சு ஆக இன்‌ ... 


6. ... இப்படிக்கு மீனவதரையன்‌ எழுத்து . . . 


27:11 
1.  பூருடையான்‌ திவம்‌ 


2. பமசந்துப்‌ படிக்கு 


ஆவணம்‌ 22, 2011 


103 


26. புதுக்கோட்டை மாவட்டக்‌ கல்9வட்ருகள்‌ 


28:1 
இடம்‌: 
காலம்‌: 
செய்தி: 
ர்‌. 
2. 
3. 
4. 
5. 
6. 
7. 
8. 
9. 
10. 
1. 
12. 
13. 
14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
104 


௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌ 


புதுக்கோட்டை மாவட்டம்‌ இலுப்பூர்‌ வட்டம்‌ புல்வயல்‌ 
தியாகஞ்‌ சிரியீசுரமுடையார்‌ கோவில்‌ கருவறையின்‌ பின்புறப்‌ 
பகுதி மற்றும்‌ தெட்சிணாமூர்த்திக்‌ கோவிலுக்கு மேற்குச்‌ சுவர்‌... 
வீரபாண்டிய தேவர்‌, யா.21. கி.பி.13ஆம்‌ நூற்றாண்டு 

கோயில்‌ மடாபாத்தியமும்‌ கோயில்‌ கணக்கருமான செண்பகப்‌ 
பெருமாளும்‌ ஊராரும்‌ இணைந்து சுந்தரசோழபுரத்து சூரியன்‌ 
பூமனுக்கு நில ஒற்றி கொடுத்தமை. வாரப்‌ பங்கீடு பற்றிய செய்தி 
முக்கியமானது. 

ஸ்ரீ கோச்சடை பன்மரான 

திருபுவனச்‌ சக்கரவத்திகழ்‌ 

எம்மண்டலமுங்‌ கொண்ட[ர] - 

ளிய வீரபாண்டிய தேவ - 

ற்கு 21-வது .. . 

தத்து ஒநான்‌ வயல்க்‌ கா - 

ட்டு புல்வயல்‌ உடையார்‌ தியாகஞ்‌ 

சிரி ஈசுரமுடைய நாயினார்‌ 

கோயில்‌ ஆதிதண்டே ருசுர தேவ[த] - 

ஈனம்‌ மடாபத்தியம்‌ கோ[யி]ல்‌ கணக்‌ - 

கு அரசு செண்பகப்‌ பெருமாளரைச. . . 

கடம்பராயரும்‌ ஊரா இசைந்து 

ஊரவரும்‌ ஒல்லையூர்‌ கூற்றத்து சுந்‌ - 

தர சோழபுரத்து சூரியன்‌ பூமன்‌ 

சேக[ர]ற்கு வார நில ஒற்றித்‌ தீட்டுக்‌ குடுத்தபடிக்‌ - 

கு இன்னாயினார்‌ தேவதானமான சிறுவய - 

லும்‌ மாதவராயப்‌ பேரையன்‌ குடிக்காடு இன்னாள்‌ 

முதல்‌ சந்திராதித்தவரை இந்த குடிக்கா - 

டு இரண்டும்‌ உழுவாராகவும்‌ மீத 


ஆவணம்‌ 22, 2011 


20. 


21. 


22. 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 


31. 


32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 
41. 
42. 


28:2 
இடம்‌: 
காலம்‌: 


செய்தி: 


2. 


. நாயினார்‌ திருப்பணிக்‌ குடுத்த படி 
[குடி] காடு இரண்டும்‌ வாரஒற்றியாக 
வத்து] வாங்கின [பணம்‌]50 இப்பண[ம்‌]அன்‌ - 
பதுக்கும்‌ இந்த குடிக்‌ க[£] - 
டு இரண்டும்‌ உழும்‌ மடத்‌ - 
து பள்ளி பேறும்‌ பள்ளன்‌ 
பேறும்‌ பொதுவில்‌ கழித்‌ - 
து பதின்‌ மூன்றில்‌ ஒன்று பண்‌ - 
டாரத்துக்கும்‌ நின்ற முத - 
லி[ல்‌] அஞ்சில்‌] மூன்று குடிக்கு விட்டு 
[இ]தில்‌ இ[ர]ண்டு பண்டாரத்துக்கு கொ - 
[ள்‌]ளக்‌ கடவதாகவும்‌ இப்படி சம்மதி 
து வார [ஒற்றி] தீட்டு குடுத்தோம்‌ சூரியன்‌ [பூம] - 
ன்னான மதுரை வாகற்கு ஆதிதண்டே [சு] - 
ரதேவதேவ. மட[பா]த்தியம்‌ கோயில்‌ ௧ 
ணக்கும்‌ அரசும்‌ செண்பகப்‌ 
பெருமாளான கடம்பராயரும்‌ ஊராக இசைந்‌ - 
த ஊ[ர]வரும்‌ இந்த குடிகாடு இரண்டில்‌ குள - 
த்தில்‌ பாசிப்பாட்டம்‌ மாமரம்‌ முள்ளவை. . . 
தாமே அனுபவிப்பாராகவும்‌ கோடை போக 
ம்‌ குறுவைக்கு சுழிஇயவை கொள்ளிலும்‌ 
குளத்தில்‌ நீர்‌ முரையிலும்‌ நாலிலொன்று 


பண்டாரத்துக்கு கொள்ளக்‌ கடவதா. . . 


மேற்படி க்‌ கோவில்‌ கருவரையின்‌ தென்புற குமுதம்‌ 

கி.பி.13ஆம்‌ நூற்றாண்டு 

பெருவாயில்‌ நாடாழ்வான்‌ அயிலயராயன்‌ மறமுதலிகள்‌ 
கண்ணாயிரர்க்கு காணி யாட்சி கொடுத்தமை. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாறு பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 
சோனாடு வழங்கி. . . நாட்டு வயலக நாட்டு புல்வயல்ரையாதிய. . . 
சால்‌. . . செனமுடைய நாம. . . 


. .டானாள்‌ பெருவாயி னாடாழ்வானும்‌ பெருமாள்‌ . . . 
105 


ஆவணம்‌ 22, 2011 


28:3 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


28:4 
இடம்‌: 
காலம்‌: 


106 


கண்ணாயிரர்க்கு எங்கள்‌ காணியாந கன[வ]யல்‌ குளமும்‌ வயலும்‌ 
புஞ்சையும்‌. . . 

வயல்லும்‌ சந்திராதித்தவர்‌ செல்வதாக கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌...யில்‌ 
னாடாழ்வானும்‌ அயிலயராயனும்‌ 

... ராயனும்‌. . . னும்‌ இவ்வூர்‌ மறம்‌ முதலிகளும்‌ கல்வெட்டி குடுத்‌. . 
னான்‌. . . மழகிய நாடாழ்வானே. . . யரையநக. . . 


மேற்படிக்‌ கோயிலின்‌ அர்த்தமண்டப வடக்கு சுவரின்‌ 
முப்பட்டைக்‌ குழுதம்‌. 

கி.பி.13ஆம்‌ நூற்றாண்டு 

புல்வயல்‌ அரசு சுந்தர பாண்டியப்‌ பெருவாயில்‌ நாடாழ்வான்‌, 
கோயில்‌ கணக்கர்‌ காரியஞ்செய்வார்கள்‌ ஆகியோர்‌ 
மேலைக்கூற்று முதலிகளில்‌ சிலருக்கு நிலம்‌ விற்றமை. 


ஸ்ரீ கோமாறு பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ சிரி குல சேகர 
தேவற்கு யாண்டு ஏழாவது வயலக நாட்டு புல்வயல்‌ அரா. . . ய 
நாயன [ா]ரான சுந்தர பாண்டியப்‌ பெருவாயில்‌ நாடாழ்வாரும்‌ கணக்கர்‌ 
காரியஞ்‌ செய்வார்களும்‌ இவ்வூர்‌ மேலை கூற்றில்‌ முதலிகளில்‌ 
சோழகுலப்பேரையனும்‌ பூர்வத்து சோழப்‌ பேரையனும்‌ 
மனமஞ்சாத்தனும்‌ சொக்கராய பேரையனும்‌ பெருவாயில்‌ 
நாட்டுப்பேரையனும்‌ ௧. . . ஆகவிற்று சாதனம்‌.பண்ணி குடுத்த 
மாதவராய பேரையன்‌ குடிக்காட்டுக்கு பெரு நான்கெல்லை 
கீழபாற்கெல்லை விக்கிற குளத்துக்கு கிழக்கு. . . 

வட கருவும்‌ தென்பாற்‌ கெல்லை பனையான்செய்க்கு வடக்கும்‌ 
மேல்பாற்கெல்லை . . .செய்க்கு கிழக்கும்‌ வட பாற்கெல்லை குசவ... 
ப்பொருள்‌ வராகன்‌ பணம்‌ 44 இப்பணம்‌ நாற்பத்து நாலுக்கும்‌ இக்குடி 
காடும்‌ வாட்டே உழுது உண்வான்கள்‌ கடமை குடிமையும்‌ நாங்கள்ளே 
இறுக்கப்‌ [பெ] - 

றுவதாக சாதனம்‌ பண்ணிக்‌ குடுக்கையில்‌ இக்குடிகாட்டை இவூர்‌ 
நாயனார்‌ உடையார்‌] சிரி தியாகஞ்சிரி ஈச்சுரமுடைய நாயனார்க்கு 
இந்தரமும்‌ பேதன்‌ குடி. . . க்குகல நெல்லு திருச்சூலக்கால்லாலே 
அளக்கவும்‌ ஆடிக்குறுவை அற்பசிக்‌ குறுவை விளைந்தது 
வருசையில்‌ ஒன்று பாதி அளக்க்வும்‌. . . 


மேற்படிக்‌ கோயில்‌ கருவரையின்‌ தெற்கு சுவர்‌ 
மூன்றாம்‌ இராசராசன்‌ யா.18, இ.பி. 13ஆம்‌ நர்ற்றாண்டு 


ஆவணம்‌ 22, 2011 


செய்தி : 


மவ ஐய உ. எ 


ஸ்‌. ஸ்‌ வஸ்‌ ஷ்‌ 
“R= 5 


14. 


வீரந்‌ இராசிங்க தேவன்‌ நாடு பிடித்தமைக்காகவும்‌ விதனம்‌ 
(துன்பம்‌) செய்தமைக்கும்‌ தன்னன்‌ தெற்றன்‌ அழகிய தேவன்‌ 
குன்றியூர்‌ நாடாழ்வான்‌ ஆகியவர்களுக்கு புல்வயல்‌, மாங்குடி. 
முதலில்‌ பொன்‌ இரட்டிப்பு வழங்க பணித்தமைக்கானது. 
ஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவ[த்‌]திகள்‌ சிரி ராசராச தேவ - 
ற்கு யாண்டு பதினெட்டாவது வீரந்‌ 
ராசிங்கதேவன்‌ இனாடு கொள்கையில்‌ 
அதுக்கு இவ்வூற்‌ பொந்நிறுத்த பற்றுமாறக்‌ கடவதல்ல வரவு 
தாகேயால்‌ இவ்வூர்‌] . . .ள்‌ தன்னன்‌ தெற்றனா. . . 
யலையரா[யின்‌. . .தக்குவார்‌ அழகியர்‌ 
வருவ. . .ன்னை கண்டனா - 
ர்மேல்‌. . . அழகிய தேவன்‌ இ 
. . னான்‌ குன்றியூர்‌ நாடாழ்வானும்‌ இராசன்‌. . . 
க்கொள்ள கடவதாகவும்‌ 
. பத்த. . . தசேவகரும்‌ அரசு செண்‌. . . 
துர்‌ சொற்படிக்கு ஊர்‌ கணக்கு. . . 
. .. னான்‌ மயிலை வேளானு 
இவ்வரைசு அரசர்க்கி இப்பொன்‌ 
ராசிங்கதேவன்‌ எங்களை விதனம்‌ 
செய்கையினாலே எங்களால்‌ இப்‌... 
டு யிரண்டு பயிர்க்கு செய்ய 
உண்ணா - 
மையாலே புல்வயல்‌ முதல்களும்‌ 
மாங்குடி முதல்களும்‌ மற்றுள்ள 
[சுவந்தி] ரங்களும்‌. . . ன்னறுகல்‌ 
. . வால்‌ பெயறங்களுக்கு 
ச்சி பொ - 
ன்‌இ- 
ரட்டி - 
யும்‌ கு - 
டுத்து இவன்‌ 
செய்த 


107 


ஆவணம்‌ 22, 2011 


29. 
30. 


31. 


32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 


28:5 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


28:6 
இடம்‌: 


108 


போக 

மும்‌ 

கொடுபா - 

னாகவும்‌ 

இப்படி சம்மதித்தோம்‌ அயி - 
லையராயனும்‌ பெருவாயினா 
டாழ்வானும்‌ கோமேபைய 
ராயனும்‌ குன்றுசூழ்‌ நாடாழ்வா - 
னும்‌ மயிலைராயனும்‌ இவ்வ - 


னைவோம்‌ 


மேற்படிக்‌ கோவில்‌ அர்த்த மண்டபத்தின்‌ தென்புறத்து மேற்கு 
முப்பட்டைக்‌ குமுதம்‌ 


சகம்‌1520, கி.பி. 1608 


குடுமியான்மலை பரிகலத்தாரில்‌ (தேவரடியாரில்‌) 
கோமாணிக்கத்தாள்‌ மற்றும்‌ அங்காளம்மை இருவருக்கும்‌ 
நிலக்கொடை கொடுத்தமை. 

சுப ஸ்தி ஸ்ரீ சகாத்தம்‌ 1520 அதன்‌ மேல்‌ செல்லா நின்ற விளம்பி ஷு 
ஆனி மீ”6 உ குடுமியான்மலை பரிகலத்தாரில்‌ [பெ]த்த நாச்சிக்குப்‌ 
புல்வயலூர்‌ வரிபுலிக்‌ கோ 

மாணிக்கத்தாளேன்‌ ஈஸ்வர[ர]பேர்‌ குடுக்கையில்‌ பேர்‌ கூலிக்‌ [கு] 
குன்றக்குடி வயல்‌ முடிகாத்த தேவன்‌ துடர்ச்செய்‌ பதினாறாள்‌ நடவும்‌ 
வயக்கல்‌ வடக்குத்‌ தளையும்‌ மேற்படி 

நிலத்தில்‌ அங்காளம்மைக்கு முள்ளுர்‌ வைய்யராயன்‌ வைய்யராய 
மாணிக்கமென்று பேர்‌ குடுக்கையில்‌ பேற்‌ கூலிக்கு நேரிவயலில்‌ 
உடையனார்‌ நிலம்‌ தேவ 

வயக்கல்‌ பன்னிரண்டாள்‌ நடவும்‌ இரண்டு பேர்க்கும்‌ புல்வயலூரார்‌ 
இறையிலியாக விட்டபடியாலே சந்திராதித்தவரையும்‌ இறையிலியாக 
அனாதரிக்கவும்‌ இந்த இ - 

றையிலிக்கு அகுதம்‌ பண்ணினவன்‌ கெங்கை கரையிலே 
காராம்பசுவை கொன்ற தோஷத்திலே போக கடவதாகவும்‌ 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, 
மேலப்பனையூர்‌ சிவன்‌ கோவிலில்‌ ஸ்ரீ அகிலாண்டீஸ்வரி 
அம்மன்‌ கோவில்‌ திருநிலைக்‌ கால்‌ 


ஆவணம்‌ 22, 2011 


காலம்‌: 


செய்தி: 


28:7 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


ஆவணம்‌ 22, 2011 


கி.பி.15ஆம்‌ நூற்றாண்டு 


பனையூர்‌ மறவரில்‌ நயினான்‌ எழுந்திரா வென்றான்‌ என்ற போரில்‌ 
வென்ற தேவன்‌ திருநிலைக்காலும்‌ மேல்படியும்‌ கழ்படியும்‌ 
செய்து கொடுத்தமைக்கான து. 


இத்தி 2. ருநிலை 

கால்‌ 4. இரண்‌ 

டும்மே 6. ற்ப்படி கீ 
ழ்ப்படி 8. உட்பட 
இவ்வூர்‌ 10. மறவரி 

ல்‌ நயினா 12. ன்‌ எழு 

ந்திரா 14. வென்றான்‌ போ 
ரில்‌ 16. வென்ற 
தேவன்‌ 18. தன்ம 

ம்‌. உ 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, இலுப்பூர்‌ வட்டம்‌, 
வெள்ளாஞ்சார்‌ ஊருக்கு தென்புற ஊரணிப்‌ பாறையிலுள்ள 
செக்கு 

கி.பி.9ஆம்‌ நூற்றாண்டு 

வெள்ளாஞ்சார்‌ ஊரிலுள்ள பல மண்டலக்கொல்லன்‌ மகள்‌ 
அங்கன்‌ நம்பன்‌ செக்கு செய்தமை. 

ஸ்வஸ்தி ஸ்ரீ இச்செக்‌ கடி 2. ப்பித்தான்‌ சார்கொல்ல 

ன்‌ கடம்ப[ராய] கங்கனாந 4. பல மண்டலக்‌ கொல்லந்‌ இச்‌ 


செக்கு இவன்‌ மகள்‌ அங்க 6. ன்‌ நம்பன்‌ [ஆவ.] ஸ்ரீ 





109 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


110 


99. மிரட்டு நிலைக்‌ கல்‌வெட்ரு 
எம்‌. காயத்திரிதேவி, புதுக்கோட்டை 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, மிரட்டுநிலை 
அடியாற்கு எளியவர்‌ கோயிலின்‌ முப்பட்டைக்‌ குமுதம்‌ 


விக்கிரமபாண்டி யன்‌, யா 34-கி.பி.13ஆம்‌ நூற்றாண்டு 


கல்வெட்டில்‌ ஊரின்‌ பெயர்‌ மிலட்டுநிலை. சூரைக்குடி 
பொன்நாயனார்‌ அதிராப்புலி விசையாலைய தேவர்‌ கூறியபடி 
தப்பாமல்‌ மிலட்டுநிலை ஊரவர்‌ எழுதிக்‌ கொடுத்த ஆவணம்‌. வரி 
விதிப்பு தொடர்பாகக்‌ குறிப்பிட்ட குளிகை (பணம்‌) 
சொல்லப்படுகிறது. கல்வெட்டு சிதைந்துள்ள து. 


ஸ்ரீ கோற்சடை பன்மரான திரிபுவநச்‌ சக்கரவத்திகள்‌ கோனேரின்மை 
கொண்டான்‌ விக்கிறம [பாண்டி]ய தேவற்கு கியாண்டு முப்பத்து 
நாலாவது சித்திரை மீ. . . கானநாட்டு மிலட்டுநிலை ஊரவர்‌ 
பொந்நாயனார்‌ அதிராப்புலி விசையாலய [தேவர்‌ சொ] - 
ன்னார்கள்‌ ளென்றும்‌ மேலும்‌ நம்மை வழிபட்டு நிற்கத்தக்க 
காரியங்கள்‌ தர உடலாக அறு .. . வன... ரித்‌. . . தந்தார்கள்‌ . . . இம்‌ 
- த... இடத்துமளவில்‌ இவ்வூர்‌ ...யை...ன்றுப்‌. . . துக அலை 
காரியம்‌ சொல்ல வரக்காட்டின படியாலே இவ்வூரவர்‌ அச்சூரக்குடி 
பொ[ன்நாயன்‌] விசையாலைய தேவரை தப்பாமல்‌ நிற்க [தக்க] 
காரியமும்‌ கற்பித்து இவ்வூரவர்‌ முன்பு அற்ற மரியாதி ஆன . . . றுக்கு 
இப்‌ . . . தரு . . . ப்பை குளிகை . . . 

லாக்கி கொள்ள நாமிந்த குளிகை நம்‌ இம்மரியாதி சந்திராதிதவர்‌ 
செல்ல கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டி குடுத்தோம்‌. இப்படிக்கு இவை 
முத்தாண்டார்‌ காலயர. . . யர்‌ எழுத்து பொந்நயினார்‌ விசையாலய 
தேவர்‌ எழுத்து. 


ஆவணம்‌ 22, 2011 


90. பாறைப்பட்ழ சிவன்‌ கோயில்‌ கல்‌வெட்ருகள்‌ 


30:1 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


30:2 
இடம்‌: 


காலம்‌: 


வி.ப. யதீஸ்குமார்‌, பாண்டிச்சேரி 
அ. சங்கர்‌, தஞ்சாவூர்‌ 


திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழநி வட்டம்‌, பாறைப்பட்டி 
வீரசோழீஸ்வரர்‌ கோயில்‌ கருவறை வடக்கு அதிட்டானம்‌. 
சுந்தர பாண்டியன்‌, யா. 4, கி.பி.1340 

வைகாவூர்‌ நாட்டில்‌ மானுரான வீரராஜேந்திர சோழநல்லூரில்‌ 
உள்ள வீரராஜேந்திர சோழீஸ்வரடையார்‌ நாயனார்க்கு 
மானூரிலுள்ள திடலில்‌ பத்துமாநிலம்‌ இறையிலியாக 
கொடுத்தமை. நிலத்தின்‌ எல்லைகளாகப்‌ பிள்ளையார்‌ கோயில்‌, 
தழைகழி, பழநி தேவதானம்‌ ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. 
ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவனச்சக்கரவத்திகள்கோனேரி மேல்கொண்டன்‌ 
சுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு 4வது வைகாவூர்நாட்டு மானூ - 
ரான வீரராஜேந்திர சோழன்நல்லூரில்‌ உடையார்‌ வீரராஜேந்திர 
சோழீஸ்வரமுடைய நாயனார்‌ கோயில்‌ தேவகன்மிகளுக்கு நம்‌ ஓ - 
லை குடுத்த படியாவது இன்னாயினார்‌ வீரராஜேந்திர சோழீ ஸ்வரம்‌ 
உடையார்க்கு அமுதுபடி சாத்துப்படி பலபடி நிமந்தத்துக்கும்‌ முதலி 
; .. இறையிலியாக விட்ட மானூரில்‌ வடக்கு திடலில்‌ நாம்‌ குடுத்த 
நிலம்‌ பத்து மா இன்‌ நிலம்‌ பத்து மாவுக்கும்‌ நான்கெல்லையாவது 
கீபார்கெல்லையாவது மே - 

மலைவாசல்‌ பிள்ளையார்‌ கோயிலுக்கும்‌ மேற்கும்‌ தென்பாற்கெல்லை 
வழி இட்டலுக்கு வடக்கும்‌ மேல்பாற்கெல்லை நடுவில்‌ தழைகழிக்கும்‌ 
வடபாற்கெல்லை பழநி 

தேவதானத்துக்கும்‌ தெற்கும்‌ இன்ஞாகெல்லைக்குள்பட்ட நிலம்‌ பத்து 
மாவுக்கு எலவையுகவை [திருமுன்‌] இட்டச்‌ சுங்கவரி . . . விநியோகம்‌ 
. .. க்கைக்கு வாசல்‌ வினியோக ... வரிக்கும்‌ . . . அந்தராயம்‌ 
பாட்டம்‌ காத்திகை கிணோக்கிணறு மேனோக்கிய [மா]மர[மு]ம்‌ 


எப்பே[ர்‌]பட்ட . . . 


மேற்படிக்‌ கோயில்‌ வடக்கு அதிட்டனாம்‌ முன்புறம்‌ 
இ.பி.13ஆம்‌ நூற்றாண்டு 
111 


ஆவணம்‌ 22, 2011 


30:3 


காலம்‌: 


செய்தி: 


30:4 
இடம்‌: 


காலம்‌: 


112 


சிதைந்துள்ளது. இறையிலிச்‌ செய்தி. 


. . .னவுடி உபாதிகளும்‌ கழித்து முதலடங்கலும்‌ . . . [இறை]யிலியாக 
குடுத்தோ 

ம்‌ சந்தராதித்தவரை செல்வதாக செம்பிலும்‌ சிலையிலும்‌ வெட்டிக்‌ 
கொள்க 


இவை பன்மாஹேச்வர ரக்ஷை 


மேற்படிக்‌ கோயில்‌ மேற்குப்புற அதிட்டானம்‌ 
கி.பி.13ஆம்‌ நூற்றாண்டு 
வைகாவூர்‌ நாட்டில்‌ மானூரான வீரராஜேந்திர சோழநல்‌ லூரில்‌ 


உள்ள பிள்ளையாருக்கு அரைகாணி நிலமும்‌, பிடாரிக்கு 
அரைகாணி நிலமும்‌ இறையிலியாகக்‌ கொடுத்தமை. 


திருபுவனச்சக்கரவர்த்தி . . .ன்கோனேரின்மை கொண்ட 
வைகாவூர்‌ நாட்டு மானூரான வீர ராசேந்திர சோழநல்லூர்‌ உடையார்‌ 
வீரராசேந்திர சோழீஸ்வர - 

முடைய நாயனார்‌ கோயில்‌ தானத்தார்‌ இந்நாயனார்க்கு அமுதுபடி 
உள்ளிட்ட வெஞ்சனங்களுக்கு இவ்வூர்‌ இரண்டாவது முதல்‌ 
குளப்பற்று 

இந்நாயனார்க்கு . . . வினாயகபிள்ளையாருக்கு நிலம்‌ காணி அரைக்‌ 
காணியும்‌ பிடாரியார்க்கு நிலம்‌ காணி அரைக்காணியும்‌ இந்நில - 
துக்கு இவ்வூருக்கு அச்சு ஆராட்சி கடமை அந்தராய நிலவை உகவை 
காணிக்கை செலவினியோகம்‌ மற்றும்‌ எப்பேற்பட்ட வரிகளும்‌ உட்பட 
இ[ ந்‌] 

நாள்முதல்‌ இறையிலியாக தந்தோம்‌ இப்படிக்கு இவ்வோலை 


பிடிபாடாக கொண்டு . . . செல்வதாக கல்லிலுஞ்செம்பிலும்‌ வெட்டி 
அனுபவிக்க 


மேற்படி க்‌ கோயில்‌ தெற்குபுற அதிட்டானம்‌ 
கி.பி.13ஆம்‌ நூற்றாண்டு 


வைகாவூர்‌ நாட்டில்‌ மானூரான வீ ரராஜேந்திர சோழநல்லூரில்‌ 
உள்ள சோழீஸ்வரமுடைய நாயனார்க்கு அமுதுபடிக்காக ஐந்து 
மா நிலம்‌ இறையிலியாக கொடுத்துப்‌ பற்றி கூறப்படுகிறது. 


ஆவணம்‌ 22, 2011 


1.  திருபுவனச்‌ சக்கரவர்த்தி கோனேரிமை கொண்டான்‌ 
வைகாவூர்நாட்டு மானூரான ..... வீரராஜேந்திர சோழநல்லூர்‌ 
உடையார்‌ வீரராஜேந்திர சோழீஸ்வரமுடை 

2. யார்‌ கோயில்‌ தானத்தார்‌ இந்நாயனார்‌ அமுதுபடி உள்ளிட்டு வேண்டும்‌ 
வெஞ்சனங்களுக்கு இவ்வூரில்‌ 

3. கிழக்கிலே ஐஞ்சு மா நிலம்‌ தென்‌ . , . மாண்டுமுதல்‌ திருத்த . . . யது 
கொள்ளுமளவில்‌ இந்நிலத்துக்கு இருக்கும்‌ ஒட்டு அச்சுகடமை 
அந்தராய நிலவை விலை 

4. காணிக்கை சலவின போகம்‌ ம(ற்‌)றும்‌ எப்பேர்பட்ட வரிகளும்‌ உட்பட 
இந்நாள்‌ முதல்‌ இறையிலியாக தந்தொம்‌ இப்படிக்கு (இல்‌) 

5. வோலை பிடிபாடக கொண்டு . . . செல்வதாக கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்கொண்டு அனுபவிக்க 





113 


ஆவணம்‌ 22, 2011 


இடம்‌: 


காலம்‌ : 


10. 


11 


114 


31. மங்கலம்‌ கம்பணன்‌ கல்வெட்ரு 


ம. காந்தி, வேலூர்‌ 
ப. வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌ 


திருவண்ணாமலை மாவட்டம்‌, திருவண்ணாமலை வட்டம்‌, 
மங்கலம்‌ சோமநாதாசுவரர்‌ கோயில்‌ கருவறை. 


கம்பணன்‌, கி.பி. 1368 


திருவிடையாட்டமாக நன்செய்‌ 150 குழியும்‌ புன்செய்‌ 200 குழியும்‌ 
நிலம்‌ இறையிலியாக வழங்கியமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மகாமண்டலேஸ்வரர்‌ அரிராய விபாடந்‌ பாஷைக்கு 
தப்புவராயர்‌ 

கண்டன்‌ வீரபுக்கண உடையார்க்‌ குமாரர்‌ கம்பணன்‌ உடையார்‌ ப்ரதிவி 
ராஜியம்‌ பண்ணி அருளா நின்ற சகார்த்தம்‌ 

1290 மேல்‌ செல்லா நின்ற கீலக வருஷம்‌ ஆடி மாத முதல்‌ தியதி நாள்‌ 
ஜெயங்கொண்ட சோழ 

மண்டலத்து பல்குன்ற கோட்டத்து ஆர்ப்பாக்கப்பற்று மேல்பிடாகை 
அகரம்‌ மங்கலமான சோமநாதஸ்வரத்‌ தேவ . . . இந்த 

அகரத்து நாற்பார்க்கெல்லை உள்பட சர்வமானியங்களுமான எந்‌ 
தலிகை திருவிடையாட்டமான நஞ்சை குழி 150 புஞ்சை குழி 200ம்‌ 
நீங்கலாக எல்லைக்குட்பட்ட நஞ்சை புஞ்சை நத்தம்‌ தோட்டப்பற்று 
உள்பட உதக பூர்வ தம்ம தாந . .. அகர இறையிலி . . . 

புறக்கலன்‌ வாசல்வரி கடமைஆயம்‌ பேரால்‌ வரிக்காணிக்கை அரிசி 
காணம்‌ எடுத்தளவு அரிசி காணம்‌ விருத்து - 

ப்படி அரிசிகாணம்‌ நல்‌எருதுகிடாத்‌ தேவைக்கு வந்த பணம்‌ 
கோமற்றவப்பேறு தறியிறை தட்டார்‌ பாட்டம்‌ 

செக்குக்‌ கடமை . . .வரிமுதலடங்க . . .வாசல்‌ 

ஆசுபொதுமக்கள்‌ பேர்க்கடமை நாட்டுவினியோகம்‌ . . . ஒட்டுமுகம்‌ 
பார்வை ஊர்க்கணக்கர்வரி சந்து 

விக்கிரகம்‌ ஊசிவாசி வழிநடைக்கு இடும்பணம்‌ இனவரி 
மேற்கட்டிவரி உலக்கைப்ப ஒலைச்சப்படம்‌ கார்த்திகை 

பச்சை கார்த்திகைப்பொன்‌ புதியநெல்லு பல மகண்மைகள்‌ பல 
வினைவொதங்கள்‌ மற்றும்‌ இப்பற்றில்‌ கொள்ளும்‌ உபாதிகளும்‌. . . 


ஆவணம்‌ 22, 2011 


13. 


14. 
15. 
16. 
17. 


வெட்டியானுக்கு இடும்பணம்‌ மற்றும்‌ உள்ள அனைத்தாயங்களும்‌ 
இறுத்துக்கொண்டு உடையானையும்‌ கங்காணியானை 

யும்‌ தவித்து இந்த அகரத்து சர்வமானி . .... 

மாக உதக பூர்வ தம்ம தான சறுவமானிய அகர இறையிலி 
சந்திராதித்த வரையும்‌ செல்ல கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டிக்கொ - 
ள்ள குடுத்தோம்‌ இப்படி சோமன்‌ இந்த தன்மத்துக்கு அழிவு செய்‌ - 
தவன்‌ கெங்கைக்‌ கரையில்‌ குரால்‌ பசுவை கொன்றவனாவன்‌ 





115 


ஆவணம்‌ 22, 2011 


32:1 


காலம்‌: 


செய்தி: 


116 


மஜ தர” எ 


ஆ. அ ம்‌. ம்‌ ம்‌. கஸ்‌ ணன்‌ ம்‌. வ்‌. ஸ்‌ 
மோ! று ரட்‌ ன 


59௨. கோம்பைப்பட்ற, கோவில்பட்ழக்‌ 
கல்வெட்ருகள்‌ 


வி.ப. யதீஸ்குமார்‌, பாண்டிச்சேரி 


திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழநி வட்டம்‌, கோம்பைப்பட்டி, 
சூலக்கல்‌ 

வீரபாண்டியன்‌ காலம்‌, 4ஆம்‌ நூற்றாண்டு 

வைகாவூர்‌ நாட்டுநானாதேசி மங்கலமான திருச்சிற்றபலநல்லூர்‌ 
வீரகுமார பாண ஈஸ்வரமுடையார்க்கும்‌ ஆவுடையார்‌ 
கோயிலுக்கும்‌ அமுதுபடி க்காக புன்செய்‌ நிலம்‌ கொடுத்தமை. 
ஸ்வஸ்தி ஸ்ரீ வீரபாண்‌ - 

டிய தேவர்க்கு யாண்‌ - 

டு 11 வது வைகா 

வூர்‌ நாட்டு நானாதேசி மங்‌ - 
கலமான [தி]ருச்சிற்றம்ப - 

ல நல்லூர்‌ வீரகு - 

மார பாண ஈஸ்வரமுடையர்‌ர்‌] 
க்கும்‌ ஸ்ரீஆவுடையார்‌ 

க்கு[ம்‌] இவ்வூரோம்‌ நா - 
யனார்க்கு அமுதுபடிக்கு 
மாக[க]ல்‌ வெட்டிக்குடுத்‌ - 

த புந்செய்‌ நிலம்‌ இடைத்‌ - 
தன்மத்துக்கு தென்பா - 
கெல்லை பெருவழி வடபா - 
ற்கெல்லை பொருந்தல்‌] கீ - 
ழ்பாற்கெல்லை பெருங்‌ 

கரை மேல்பாக்கெல்லை 
க[ல்‌]கரை . . னுக்கு ௭ - 


ல்லைக்கு வடபுறம்‌ மாநில 





ஆவணம்‌ 22, 2011 


20. ... திருசூலக்கல்‌ நா - 
21. ட்டிநோம்‌ திருசக்கர 
23. ...தோம்‌ 
32:2 
இடம்‌: மேற்படி மாவட்டம்‌, திண்டுக்கல்‌ வட்டம்‌, கோவில்பட்டி, 
பெருமாள்கோயிலின்‌ எதிரில்‌ உள்ள தனி கல்‌. 
செய்தி: சிதைந்த நிலையில்‌ உள்ள இக்கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதியான 
ஒம்படை கிளவி மட்டும்‌ படித்தறியும்‌ நிலையில்‌ உள்ளது. சங்கும்‌ 
சக்கரமும்‌ காணப்படுகின்றன. 


1, 2 

3. ...கங்கை 4. கரையிலே காரம்‌ ப 

5. சுவை கொன்ற பாவதி[லே] 6 போககடவராகவும்‌ 

7. மண்ணை கொன்ற 8 பாவத்திலே குருபாதம்‌ 
9. செய்த பாவாத்திலே போ 10. க்கட வாகவும்‌ 





ஆவணம்‌ 22, 2011 117 


98. சம்பை ஊஞ்சல்‌ சங்கிலி எழுத்துப்‌ பொறிப்பு 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


118 


சூலுர்‌ தெய்‌. சேஷகிரி, சென்னை 


ஈரோடு மாவட்டம்‌, பவானி வட்டம்‌, சம்பை காளியம்மன்‌ 
கோவில்‌ ஊஞ்சல்‌, பித்தளைக்‌ கலசம்‌ 

கி.பி.19ஆம்‌ நூற்றாண்டு 

காளியம்மன்‌ கோயிலில்‌ உள்ள ஊஞ்சல்‌ சங்கிலியின்‌ 8 அங்குல 
உயரமுடைய பித்தளைக்‌ கலசத்தில்‌ எழுத்துப்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. சொக்ககொல்லன்‌ என்பவர்‌ சம்பை 


கரியகாளியம்மனுக்கு ஊஞ்சல்‌ செய்து கொடுத்த செய்தியைச்‌ 
சொல்கிறது. 


விப வருஷம்‌ சம்பை கரிய காளி அம்மனுக்கு சொக்க கொல்லன்‌ 
உபையம்‌ 





ஆவணம்‌ 22, 2011 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி : 


ஆவணம்‌ 22, 2011 


54. வழிக்கலமுறி 


அ.கா.பெருமாள்‌, நாகர்கோயில்‌ 


கன்னியாகுமரி மாவட்டம்‌, தோவாளை வட்டம்‌, அழகிய 
பாண்டியபுரம்‌ முதலியார்‌ குடும்பத்தினரிடம்‌ இருந்து 
திருவிதாங்கூர்‌ தொல்லியல்‌ துறை சேகரித்த ஓலை 
ஆவணங்களில்‌ ஒன்று இது. இந்த ஆவணங்களில்‌ 
முக்கியமானவற்றைக்‌ கவிமணி தேசிகவிநாயகம்‌ பிள்ளை பிரதி 
செய்திருக்கிறார்‌. இப்பிரதியில்‌ உள்ள ஓலை ஆவணம்‌ இங்கு 
கொடுக்கப்பட்டுள்ளது. 

கொல்லம்‌ 6387ல்‌ (இ.பி. 1463) 


வழிக்கலமுறி என்று ஓலையில்‌ இந்த ஆவணம்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது. அழகிய டாண்டியபுரம்‌ ஊர்‌ ஒடுக்கப்பட்ட 
சாதியினரான கேசவன்‌ சாம்பான்‌ என்பவர்‌ ஒரு செட்டியாருக்கு 
தன்‌ பயிர்‌ நிலத்தை ஒற்றி வைத்திருந்தான்‌. அந்த நிலத்தைத்‌ 
திருப்பிக்‌ கொடுத்து பணத்தைப்‌ பெற்ற செய்தி இந்த ஓலையில்‌ 
உள்ளது. இதன்படி. சாம்பவர்‌ இன மக்களுக்குச்‌ சொந்தமாக 
விளை நிலம்‌ இருந்த செய்தியும்‌, அதை ஒற்றி வைத்த பிறகு 
நிலத்தை மீட்கும்‌ அளவுக்குப்‌ பணம்‌ சேகரித்த செய்தியும்‌ 
அறியமுடிகிறது. 

637 ஆடி 10ஆம்‌ தேதி நாஞ்சி நாட்டு அதியனூரான அழகிய 
பாண்டியபுரத்து பெருமாள்‌ அண்ணாமலைப்‌ பெருமாளான சுந்தர 
பாண்டியச்‌ செட்டி 

க்கு தடுத்தாட்கொண்ட மேற்படி ஆன தென்னவன்‌ செட்டியோம்‌ 
கேசவன்‌ சாம்பா னுக்கு வழிக்கலமுறி எழுதிக்குத்த 

பரிசாவது இந்த நாள்‌ இவன்‌ பக்கல்‌ வாங்கின நென்மேனி கலியுக 
இராமன்‌ பதினாலு இப்பணம்‌ இவனுக்கு ஒற்றி உள்ள புதுக்குளம்‌ 
மேலைமடை 20 அளவின்படி உள்ள நிலம்‌ முன்னொற்றி மீளும்‌ 
பொழுது 

இப்பணம்‌ முன்‌ குடுத்தப்‌ பின்னொற்றி கொள்ளு வோமாகவும்‌ மேற்படி 
பட்ட செம்மதிச்ச வழிகலமுறி எழுதிக்‌ கொடுத்தோம்‌. 
சுந்தரபாண்டியச்‌ செட்டியும்‌ தென்னவன்‌ செட்டியும்‌ கேசவ 
சாம்பானுக்கு 


இப்படிக்கு தென்னவன்‌ செட்டி எழுத்து 


119 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


120 


— 


மஜ ஐல உற 


க்ஸ்‌. க்‌ க்‌ ஸ்‌ ஷ்‌ 
32௪28 8 2 5 


85... மதுராந்தகநல்லூர்‌ கல்வெட்ரு 


ஜே.ஆர்‌. சிவராமகிருஷ்ணன்‌ 
ப. கலைச்செல்வன்‌, அண்ணாமலை நகர்‌ 
சு. கண்ணன்‌, மதுரை 
கடலூர்‌ மாவட்டம்‌, சிதம்பரம்‌ வட்டம்‌, மதுராந்தகநல்லூர்‌ 
கிராமத்தில்‌ ஸ்ரீ வெங்கடேசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
புனரமைப்பின்பொழுது கிடைத்த தனிக்கல்வெட்டு. 
செஞ்சி நாயக்க மன்னர்‌ கிருஷ்ணப்பநாயக்கர்‌, கி.பி. 1598 
வீரநாராயண சீமை வடக்கு நாட்டைச்‌ சார்ந்த கிராமமான 
தேவன்குடி யின்‌ ஒரு பகுதியில்‌ கிருஷ்ணபூபாலன்‌ பேட்டையை 
ஏற்படுத்தி அங்கு வந்து குடியேறுகின்ற குடிகளுக்கு ஆள்‌ 
அமஞ்சி, எச்சோறு போன்ற வரிகளை மானியமாகக்‌ கொடுத்த 
செய்திகள்‌. 
சாதாரண ஸை வய்யாசி மீ 22 உ 
ஸ்ரீமது [முத்து] கிருஷ்ணப்பனாயக்கரய்யன்‌ 
அவர்கள்‌ காரியத்துக்குக்‌ கற்தரான திரு - 
வங்காயலங்‌[காரம்‌] முடைய பராபத்‌ - 
தியமான வீரனாராயணச்‌ சீமை வட - 
க்கு னாட்டில்‌ சேந்த கிறாமமான தே - 
வங்குடியில்‌ கிருஷ்ண பூபாலன்‌ பேட்‌ - 
டையாக குடிவிக்கிற படியினாலே அ - 
ந்த பேட்டையி[ல்‌] குடிவந்தேறு கிற 
பிறகு நடந்து வந்த நிலத்துக்கு சீமை 
.  றகுடி போட்டு அது குளவையும்‌ பிறகு 
குடிக்கற்ற[கிவை] . . . கவும்‌ ஆள்‌ அமஞ்சி [எ] 
ச்சோறு மானியமாகக்‌ கட்டளை 
யிட்டபடி படிக்கு ஏறும்குடி 
யும்‌ ஏற்றி கொ .. . லசனரும்‌ . . . 
ல்யிருக்கவும்‌ இந்த படிக்கு சந்தி 
ர ஆதித்தவரை நடத்திக்‌ குடுக்க கட - 


வாராகவும்‌ இவையெல்லாம்‌ கிருஷ்ணப்ப 


ஆவணம்‌ 22, 2011 


19. 


னாயக்கர்‌ அய்யன்‌ அவர்கள்‌ பாதத்தாணை 


20. ய்‌ நம்மை. . . த்தக்கடவராகவும்‌ 

21. இந்த பேட்டையை யாதாபொருத்தர்‌ அகு 
22. தம்‌ பண்ணினபேர்‌ தன்‌ ம[£]தாபித[ா]வையும்‌ 
23. குருவையும்‌ காராம்‌ பசுவைத்தன்‌ கையாலே 
24. கெங்கைக்‌ கரையில்‌ கொன்றதோஷத்தி 

25. லே போகக்‌ கடவராக 

26. . .. வன்‌ உளபட வங்க - கடவ 

27-33 சர 





ஆவணம்‌ 22, 2011 


121 


56. தூரம்பாழ சிவன்‌ கோயில்‌ கல்வெட்ரு 


வி.ப. யதீஸ்குமார்‌, பாண்டிச்சேரி 
அ. சங்கர்‌, தஞ்சாவூர்‌ 
இடம்‌: திருப்பூர்‌ மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, தூரம்பாடி சிவன்‌ 
கோயில்‌ முன்‌ உள்ள தூண்‌. 
காலம்‌: கி.பி.18ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி: கல்வெட்டின்‌ மேல்புறம்‌ சூரியன்‌ சந்திரன்‌ இடையில்‌ இலிங்கம்‌ 
காணப்படுகின்றன. முதலிரண்டு வரிகள்‌ தெலுங்கிலும்‌ மற்றவை 


தமிழிலும்‌ உள்ளன. நஞ்சுண்ட லிங்கனுக்கு நஞ்சராயயுடையார்‌ 
அளித்த தர்மம்‌. 


= 


நஞ்சுண்ட 
லிங்கனுக்கு 
நஞ்சராயயுடை - 

யார்‌ குடுத்த தரு 
மத்தை அகுதம்‌ 
பண்ணினவன்‌ கெ - 
ங்கைக்கரையில்‌ 
காரம்‌ பசுவைக்‌ கெ - 
ஈன்ற பாவத்தி[லே]போ 


வான்வாலாசயயுடை 


ooNo pon 


க்‌! க்‌ 
ஜு. ] 


யார்சொற்படிக்கு 


அல்‌ 
N 


சாமண ஒசனா - 


83 
ஒ 


ன்‌ கல்வெட்டினான்‌ 





122 
ஆவணம்‌ 22, 2011 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


ம 31 ஐ. யு உ ஓ... 3 


கம்‌ ஸ்‌. வஸ்‌. ஸ்‌ ஸ்‌ க்ஸ்‌. 
ீஉ.5௨6 4 28% 8 8 2 5 


ஆவணம்‌ 22, 2011 


57. குழமங்கலம்‌ கல்வெட்டு 


து. சுந்தரம்‌, கோவை 
உடுமலை வட்டம்‌, பல்லடம்‌ - உடுமலை சாலையில்‌ உள்ள 
குடி மங்கலம்‌ தனிபாறைக்‌ கல்வெட்டு 
விசயநகர அரசர்‌ அச்சுதராயர்‌ (இ.பி.1528) 
தென்பொங்கலூர்க்கா நாட்டு பூளையபாடி (பூளவாடி)யில்‌ 
உள்ள பிராமண சத்திரத்துக்கு மகாமண்டலேசுவரர்‌ 
வாலையதேவ மகாராசர்‌ நிலம்‌ கொடையாகக்‌ கொடுத்தது. 
ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவகான சகாத்தம்‌ 
1450 இன்‌ மேல்‌ செல்லாநின்ற துன்‌ - 
முகி வருடம்‌ அற்பசி மாதம்‌ 27 துவாதெசியும்‌ புத 
வாரமும்‌ உத்திரநக்ஷத்திரமும்‌ பெற்ற னாள்‌ ஸ்ரீ 
மன்‌ ராசாதிராசன்‌ ராசபரமேசுரன்‌ ஸ்ரீ வீரப்பி - 
றதாப ஸ்ரீவீர அச்சுத்தராய மகாராயர்‌ பிறுது 
விராச்சியம்‌ பண்ணி அருளாநின்ற காலத்து அந்‌ - 
த அச்சுதராய மகாராயற்கு தெக்ஷிணாபயாதெண்‌ - 
டமான காவேரி வல்லபன்‌ கடகசூறைக்கா 
றன்‌ விருதின்‌ வாயுவந்தி விருத கஜாசிங்கன்‌ பெ - 
க்கெத்துராசுல ஒக்கெத்து கண்டன்‌ மண்டலி - 
கமகலராசன்‌ உறையூற்புரவராதீசுரன்‌ பொன்னா 
ம்பலநாத ஸ்ரீபாதசேகர காசிபகோத்திரத்‌ - 
து ஆபஸ்தம்ப சூத்திரத்து சூரிய வங்கிஷத்தில சோ - 
ழகுல ஒங்கர சென்னையதேவ மகாராசாவின்‌ பு - 
த்திரரான ஸ்ரீமன்‌ மகாமண்டலேசுர வாலையதேவமகா 
ராசா நம்முடைய சுவாமி அச்சுத்தராய மகாராயற்கு பு - 
ண்ணியமாக தென்பொங்கலூற்கா நாட்டுப்‌ பூளை - 
யபாடிக்‌ கால்‌ பள்ளியான பெரியமங்கலம்‌ நம்முடை - 
யசுவாமி அச்சுத்தராயற்கு புண்ணியமாக பிராம - 
னசத்திரத்துக்கு ஸ்ரீலட்ஷிமி நாராயண பிறிதியாக து - 
வாதைசி புண்ணிய காலத்தில்‌ . . . ய உத 


123 


23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 


94. 


32. 
33. 
94. 
35. 
36. 
37. 
98. 
39. 
40. 


41. 


124 


கதானம்‌ தாராபூறுவமாக 'சறுவமானியமாகக்‌ கு 
டுக்கையில்‌ இந்த பிராமண சத்திரத்து பெரிய ம - 
ங்கலத்து னாற்பாங்கெல்லைக்கு விபரம்‌ கீழ்ப்‌ 
பாற்கு எல்லை உடையார்கோயில்‌ குளத்தெ . . . 
ழை மூலை தான்தோன்றிக்கு வழிக்கு மேற்கு 
நாச்சியப்ப நயினான்‌ காட்டுக்கு வடக்கு நட்டவர்ம - 
ன்‌ முத்திரைக்கல்லு தென்மேலை மூலைக்கு எல்‌ 
லை . . . ங்காரி முடக்குக்கரையில்‌ ஒற்றைப்பு . . . 
ல்‌ நட்டவர்மன்‌ முத்திரைக்கல்லு வடமேலை மூலை - 
க்கு எல்லை தும்முரேவுக்கு கிழக்கு கொண்டன்‌ 
பட்டி எல்லைக்கு தெற்கு நட்டவர்மன்‌ முத்திரைக்‌ - 
கல்லு வடகீழை மூலைக்கு எல்லை பூளையபா - 
டி வழிக்கு மேற்கு பிள்ளையாண்டான்‌ குட்டை 
க்கு தெற்கு நட்டவர்மன்‌ முத்திரைகல்லு இந்த னா - 
ற்பாங்கெல்லைக்கு உட்பட்ட நஞ்சை புஞ்சை 

. தொடுகை மாவடை மரவடை 

. கத்தி காவிலி புற 
[நிதி] நிக்ஷேம்‌ செலதரு 





ஆவணம்‌ 22, 2011 


58. குன்றப்பாளையம்‌ நருகல்‌ கல்வெட்டு 


கு. பாபு, ஈரோடு 


இடம்‌: சேலம்‌ மாவட்டம்‌, ஓமலூர்‌ வட்டம்‌, குன்றப்பாளையம்‌, 
பெரியவடகம்‌ பட்டி யிலிருந்து கிழக்கே ஒரு கிலோ மீட்டர்‌ 
தொலைவிலுள்ளது. 
காலம்‌ : தி.பி.14-75 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி: சிலைக்கோயில்‌ என உள்ளூர்‌ மக்களால்‌ அழைக்கப்படும்‌ 
நடுகல்லில்‌ கல்வெட்டுப்‌ பொறிப்பு வீரன்‌ மற்றும்‌ இரு புறங்களில்‌ 
இரு பெண்களின்‌ உருவமும்‌ காணப்படுகிறது. வீரனின்‌ 
இடுப்பில்‌ குறுவால்‌ ஒன்றும்‌, அவனது இடது கையில்‌ வில்லும்‌, 
வலது கையில்‌ அம்பும்‌, அணிகலன்களும்‌ காணப்படுகின்றன 
கல்வெட்டு சிதைந்துள்ளது. கண்ணசயி வேளவன்‌ எனக்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது. 
1. ;..மரில்‌ 
2. திரும... கண்ண 


சயிவேளவன்‌ 





ஆவணம்‌ 22, 2011 டல்‌ 


99. திருச்செந்தூர்‌ வள்ளி குகைக்‌ கல்வெட்டு 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


126 


ஸம்‌ 


மய வ ஐய உ ஓ. 


10. 


1. 


12. 
13. 
14. 
15. 
16. 
17 


த.த. தவசிமுத்து, ஆறுமுகநேரி. 


தூத்துக்குடி மாவட்டம்‌, திருச்செந்தூர்‌ முருகன்‌ கோயில்‌ 
அடுத்துள்ள வள்ளி அம்மன்‌ குகையில்‌ 4.51.5 அடி அளவுள்ள 
பலகைக்‌ கல்‌. 

சகம்‌ 1580 இ.பி. 1656 

இக்குகை மணற்கல்லால்‌ ஆன பெருங்கற்காலக்‌ குடைவரைத்‌ 
தாழ்வரையாகும்‌. இக்குகை வள்ளி குகையாகக்‌ கருதப்படுகிறது. 
முருகனை மணம்‌ முடிக்க வள்ளி சிவபெருமானை இலிங்க 
வடிவமாய்‌ வழிபட்ட இந்த இடத்தில்‌ சகம்‌ 1580ல்‌ கிணறு 
மண்டபம்‌ முதலியவை ஏற்படுத்தப்பட்டு தினசரி வழிபாடு 
நிகழ்ந்து வருகிறது. முத்தைய ஜோசியன்‌ என்பவர்‌ இதற்கு 
அரசனிடம்‌ அனுமதி பெற்று ஏற்பாடுகள்‌ செய்தார்‌ என்ற செய்தி 
சொல்லப்படுகிறது. 

முருகன்‌ அருளால்‌ நட 

ந்து வருகின்றன கந்‌ 

த கடவுளாருக்கு வல்‌ 

லியை.மணம்‌ செய்ய வே 

னுமென்று சம்புவை 

ஆறாகித்தனள்‌ உடனே லிங்‌ 

க சுரூபிலாயினர்‌ லிங்‌ 

க விழவின்றாகிய சிவபெரு 

மான்‌ சதாதேவனாய்ப்‌ 

பூஜை செய்யும்‌ இடத்துக்‌ 

கு வல்லி ஒலிக்குள்‌ மவ 

ள்‌ நாடெனபெயர்‌ தங்கிய 

இந்த தலஸ்தலத்தில்‌ ஸ்தல புறா 

ணத்தில்‌ இருக்கின்றன [இ 

தை] 1580 [வருசத்தி]ல்‌ திருச்‌ 

செந்தூரில்‌ றாஜர்‌ கல்‌ 


பிச்சகட்டளை ஏற்படுத்‌ 


ஆவணம்‌ 22. 2011 


18. திய சமையம்‌ முத்தை 

19. ய அவதானியை கல்‌ 

20. பிச்சுப்‌ பாத நமஸ்காரம்‌ 

22. செய்ய ஏற்படுத்தினர்‌ 

23. அவறால்‌ பிறிதிக்கு கொ 

24. ண்டு வந்த இதை [மேற்படி] வ 
24. கையறாகள்‌ முத்தய்ய 

25. ஜோஸியன்‌ கந்த 

26. ப்பிறவு உத்தரவின 

27. ம்படி யிந்தப்படிக்கி 


28. கிணரு சகல மண்ட 





29. பம்‌ யிவை தயாநி 


30. தி முருகன்‌ அருள 
31 ல்‌ நித்திய பூசை 
32. யும டைந்து வருகி 
33. றது 4௨ வைகாசி 
34. 


ஆவணம்‌ 22, 2011 ந்‌ 


40. இலுப்பூர்‌ கல்வெட்டு 
க. கருப்பையா, சென்னை. 
இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, இலுப்பூர்‌ வட்டம்‌, ஸ்ரீவாசிநாதர்‌ 
கோயில்‌ திருச்சுற்று வாயிலின்‌ வலதுபுறம்‌ நடப்பட்டுள்ள கல்‌. 
காலம்‌:  தி.பி.16-17ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி: கல்லின்‌ ஒரு புறத்தில்‌ தன்‌ கழுத்தைத்‌ தானே அறுத்துக்‌ 
கொள்ளும்‌ ஒருவரின்‌ புடைப்புச்‌ சிற்பம்‌ செதுக்கப்பட்டுள்ள து. 
மறுபுறம்‌ கல்வெட்டுள்ளது. சழைக்குறிச்சி ஊராளிகளில்‌ 
ஒருவரான அழகன்‌ கோனாட்டுப்‌ பரையன்‌ ஆதி இதனைச்‌ 
செய்தளித்துள்ளார்‌. 
கல்வெட்டு 
1.  தீழைக்குறிச்சி ஊராளிகளில்‌ 
2. அழகன்‌ கோனாட்டுப்‌ பரைய - 
3. ன்‌ ஆதி தன்மம்‌ உ 


128 
ஆவணம்‌ 22, 2011 


41. கொத்தனூர்‌ பெரியநாச்சியம்மன்‌ கோயில்‌ 


காலம்‌: 


செய்தி: 


= 


உ, உங இனத லந 


கல்வெட்று 
வி.ப. யதீஸ்குமார்‌, பாண்டிச்சேரி 


திருப்பூர்‌ மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, கொத்தனூர்‌, பெரிய 
நாச்சியம்மன்‌ கோயில்‌ 


கலி 4895, சகம்‌ 1776, கி.பி. 1794 

பெரியநாச்சியம்மன்‌ கோயிலுக்கு கருவரை, அர்த்தமண்டபம்‌, 
மகாமண்டபம்‌ ஆகியவற்றை கத்திபாரான்‌ வேணா 
பாப்பானச்சாரி செய்தமை. 

கலியுகசகார்த்தம்‌ 4 8 9 5 

சாலிவாகன 1716 சகாப்தம்‌ 

மேல்‌ செல்லாநின்ற ஆன - 

ந்த வருஷம்‌ சித்திரை மாசம்‌ பெரி 

யனாச்சி அம்மன்‌ திருப்பணி 

கெற்பகிரகம்‌ அர்த்தமண்டபம்‌ 

மகாமண்டபம்‌ பூந்தேர்‌ பொ - 


ன்னுசல்‌ கத்திபாரன்‌ வேணா பாப்பானசாரி 


உடையான்‌ உபயம்‌ 





ஆவணம்‌ 22, 2011 


129 


காலம்‌: 


செய்தி: 


130 


42. முத்தரையர்‌ செப்பேடு 


செ. இராசு, ஈரோடு 


கோவை மாவட்டம்‌, உடுமலைப்பேட்டை வட்டம்‌, கணியூர்‌ 
கலியுகம்‌ 4774:சகம 1596, கி.பி. 1673. 


முத்தரையர்‌ தோற்றம்‌, பெருகி வளர்ந்த வரலாறு, குடியேறிய 
இடங்கள்‌, ஆட்சி செய்த இடங்கள்‌, செய்த திருப்பணிகள்‌ 
இவைகளை விரிவாகக்‌ கூறி அவர்கள்‌ அனைவரும்‌ கூடி 
பழனியில்‌ மடம்‌ ஒன்று கட்டி அதற்குக்‌ கொடுக்க வேண்டிய 
சமுதாய வரி முதலியவைகளை இச்செப்பேடு விளக்குகிறது. 
பழனியில்‌ ஒன்று கூடிய வன்னிமுத்தரசர்‌ முத்தரையர்கள்‌ 
இனத்தைச்‌ சேர்ந்தவர்‌. கி.பி. 7674ஆம்‌ ஆண்டு 
திருவாவினன்குடிக்குக்‌ கீழ்புறம்‌, சரவணப்‌ பொய்கைக்குத்‌ 
தென்மேல்புறம்‌ மடம்‌ ஒன்றைத்‌ தங்கள்‌ பெயரில்‌ உருவாக்கினர்‌. 
வேலாயுத உடையான்‌ மகன்‌ கொளந்தைவேலு உடையான்‌ வசம்‌ 
மடத்தை நிர்வாகத்துக்கு அளித்தனர்‌. முத்தரையர்கள்‌ 
அனைவரும்‌ பெரிய ஊருக்கு 10 பணமும்‌, சிறிய ஊருக்கு 5 
பணமும்‌ கொடுக்க வேண்டும்‌. பண்ணையத்துக்கு 2 பணமும்‌, 
பயலாள்கள்‌ ஒரு பணமும்‌ கொடுக்க வேண்டும்‌. திருமணத்திற்கு 
மாப்பிள்ளை வீடும்‌ பெண்‌ வீடும்‌ இரண்டிரண்டு பணம்‌ 
கொடுக்க வேண்டும்‌. தேருக்கு ஒரு பணம்‌ கொடுக்க வேண்டும்‌. 
குற்றத்திற்கு விதிக்கும்‌ தண்டனைப்‌ பொருளில்‌ மூன்றில்‌ ஒன்று 
மடத்திற்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. மடத்தில்‌ பரதேசிகட்‌ கு உப்பு, 
ஊறுகாய்‌, நீராகரம்‌ கொடுக்க வேண்டும்‌. அடியார்கட்கு 
அன்னமிட வேண்டும்‌ என்று விரிவாகச்‌ செப்பேடு எழுதி 
கொளந்தைவேலு உடையான்‌ வசம்‌ கொடுத்தனர்‌. 
இச்செப்பேட்டு வாசகம்‌ எழுதியவர்‌ இராமசாமிக்‌ கவிராயர்‌ 
என்பவர்‌. 

உ வைய்ய நீடுக மாமளை மன்னுக மெய்‌ விரும்பிய அன்பற்‌ விழங்குக 
சைவ நன்னெரி தாந்தழைத்தோ 

ங்குக தெய்வ வெண்திரு நீறு சிரக்கவே, கறுணைபொழி திறுமுகங்க 
மாறும்‌ வாழி கரகமல பன்னிரெண்டு கைவேல்‌ வ 

£ழி யிருசரண மென்றலைமேல்‌ னாழு மோங்க யிந்திரபதவிக்‌ 
கப்பாலும்‌ யினிதும்‌ வாழி அறுள்பரவி அமரற்சிரை மீட்‌ 

டேயாண்ட ஆரிரெண்டு திருநயனத்‌ தழகும்‌ வாழி மருவணியும்‌ 


ஆவணம்‌ 22, 2011 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


12 


18. 


19. 


20. 


21. 


ஆவணம்‌ 22, 2011 


பைங்கடப்பந்‌ தாறும்‌ மாற்பும்‌ வாழி பரிமயில்‌ சேவல்‌ கெ 

£டியும்‌ வாழி வாழி, அடைந்தவற்‌ துணைவா வாழி அடயலற்‌ கரியாய்‌ 
வாழி மடந்தைதன்‌ மைந்தா வாழி மாதவன்‌ மறுகா வாழி 
திடம்புனை வேலா வாழி தேவறா றுயிரே வாழி படற்ந்தபோற்‌ அசுரர்‌ 
கூற்றன்‌ பறமனே வாழி வாழி, நன்னெரி முகமும்‌ வாழி நா 

தழும்‌ முடியும்‌ வாழி பன்னிறு சுரமும்‌ வாழி பாதபங்‌ கயமும்‌ வாழி 
கன்னிமாற்‌ ரெழுவற்‌ வாழி கதியொடு பழனிவாழி யென்னருள்‌ வினை 
யை நீக்கும்‌ மிழையவன்‌ வாழி வாழி, ஸ்ரீபுவன தகன பறமேஷ்பற 
குமாறன்‌ அமறர்சிரை மீட்ட தேவற்கள்‌ தேவன்‌ தெய்வ 

லோக னாயகன்‌ அகிலாண்ட கோடி பிரமாண்ட னாயகன்‌ 
கோகநகனைச்‌ சரசமாடி குட்டிக்‌ குடுமியை நெட்டி போக்கி 

கோல விறுமபதங்‌ கொடுத்த குமாற கெம்பீறன்‌ கொக்கறுவரை யாழி 
கொட்ட றாவுத்தன்‌ வக்கிரமிடு அசுரேசற்‌ வட்ட 

நீரொப்ப உக்கிர மயிலேரி வரும்‌ உத்தண்ட தீரன்‌ பக்கறப்‌ பகட்டறக்கர்‌ 
பட்டிடப்படக்‌ கழுத்தில்‌ கொக்கரித்‌ துடல்‌ கிழித்த குக்குட 

க்‌ கொடிக்‌ குமாறன்‌ கூளி கொட்டக்‌ கூகை பசாசுகள்‌ தொக்க நிற்த்த 
தாழமொற்ற சூரன்‌ மாழவதற்கு பாரிய நீடிய கச்சை 

கட்டி பாற வேலெடுத்த சேவுக தீரன்‌ அசுரற்‌ குலைகாறன்‌ அமறாபதி 
காவலன்‌ தோடு செறி காதினன்‌ தோகைமயில்‌ வா 

கனன்‌ சீதரன்‌ றிருமருகன்‌ சிவசுப்பிரமணியன்‌ சண்டப்‌ பிரசண்டன்‌ 
அன்டற்க்‌ கொரு மிண்டன்‌ ஆறாறு நூறூரு அஷ்டமங்‌ 

கலம்‌ ஆவிநன்குடி பன்றிமலை பூம்பரை பழனிமலை காவலன்‌ 
யிடும்பன்‌ மலையென யீராறெனும்‌ பள்ளி யி 

லங்கும்‌ வைகாபுரி நாட்டுக்‌ கிறைவன்‌ பத்திப்‌ பிரியன்‌ பக்த வச்சலன்‌ 
பார்பதி புத்திரன்‌ சிவசுதகணபதி விக்கின விநாயக [ச] கோதர 

ன்‌ யெல்லாத்தேவர்க்கும்‌ வல்லவறாகிய ஸ்ரீவீர பழனிமலை வேலாயுத 
சுவாமியார்‌ திருவருள்படிக்கி வீரவாகு தேவரறுளிய 

பாடல்‌, சுப்பிரமணிய ஸ்தலமாகிய திருச்செந்தூர்‌ திருப்பரங்குன்றம்‌ 
சீருலாவிய திருவாவினன்குடி திருவேரகம்‌ திரு 

ச்‌ சோலைமலை திருக்கழுக்குன்றம்‌ பிரப்பதியாகிய ஆறு தலத்திலும்‌ 
யெழுந்தருளி மகாபூசை கொண்டருளா நின்ற சுப்பிரமணிய 
சுவாமியார்‌ திருவருள்பெற்ற தமது அடியார்‌ பக்தசனமாகிய பேருக்கு 
தலத்தில்‌ எழுந்தருளிய திருமுகமாவது சுகஸ்திரிமன்‌ 
மகாமண்டலீசுரன்‌ அரியர்‌ ராயர்‌ தள விபாடன்‌ பாஷைக்கித்‌ தப்புவராய 
கண்டன்‌ மூவராய கண்டன்‌ கண்டநாடு கொண்டு கொண் 


131 


132 


22. 


23. 


24. 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31 


32. 


33. 


34. 


35. 


36. 


37. 


38. 


39. 


டநாடு கொடாதான்‌ பூர்வ தெட்சன பச்சிய உத்தர சமுத்திராதிபதி 
யெண்மண்டலமுந்‌ திரைகொண்டருளிய ராஜாதிராஜன்‌ ரா 

ஐ பரமேசுபரன்‌ ராஜப்‌ பிரதாபன்‌ ராஜமார்த்தாண்டன்‌ ராஜகெம்பீரன்‌ 
மறைபுக்கார்‌ காவலன்‌ அசுபதி கெசபதி நரபதி நவபதி நவ 

கோடி நாராயணன்‌ வங்களர்‌ சிங்களர்‌ சீனகர்‌ சோனகர்‌ ஆரியர்‌ 
பப்பரர்‌ ஒட்டியர்‌ மதங்கர்‌ மாளவர்‌ மலையாளர்‌ கொங்கர்‌ 

கலிங்கர்‌ துலுக்கர்‌ கன்னடியர்‌ சத்திரியர்‌ முத்திரியர்‌ வசியர்‌ 
மறாஷ்டவர்‌ யென்னப்பட்ட பதினெண்‌ பூமியும்‌ யேழு தீவு சூழ்ந்த 
அன்பத்தாறு தேசாதிபதியான சோழமண்டலப்‌ பிரதாபனாசாரியார்‌ 
பாண்டிய மண்டல பாவனாசாரியார்‌ சேரமண்டலஞ்சீப 

னாசாரியார்‌ தொண்டமண்டலம்‌ சண்டப்‌ பிரசண்டனாசாரியார்‌ 
பறாபரமாகிய பறமேஷ்பறன்‌ தராதலம்‌ படைக்கத்‌ தாநினைந்தருளி 
பறாபறத்தில்‌ சகலமு உண்டாக்கி நடந்த வருகிற காலத்தில்‌ றாச சத்ரு 
பத்திரிய மதிகமாயி கெசமுகாசூரநிங்கிரவன்‌ தெய்வலோ 

கத்திலே வந்து தேவேந்திரன்‌ முதலான தேவ றிஷிகளையும்‌ 
துறத்திவிட்டு தெய்வலோகத்தையும்‌ கட்டிக்கொண்டிருந்த ப 
டியினாலே தேவேந்திரன்‌ தேவறிஷிகளுங்‌ கூடி கயிலாச கிரியிலே 
வந்து பறமேஷ்பறனிடத்தில்‌ முரையிட்டார்கள்‌ 

அதற்குப்‌ பயப்படாதீ[ர்‌]கழென்று அபயஸ்த்தங்‌ கொடுத்து கெசமுகா 
சூறனைச்‌ சங்கரிக்க சிங்காறத்‌ தோப்பிலே கணபதி பிறந்து 
யுத்கத்தில்‌ கிசமுகாசூறனை தன்னுடைய கொம்புனாலே குத்தி 
செயம்பண்ணி பெரிச்சாழி வாகனமாக்கி யேரிக்கொண்டு கண 

பதி வருகிறபோது முன்‌ பார்பதி சாபத்தினால்‌ பாம்பாயிருந்த 
மகாவிஷ்ட்ணு விக்கிநேஷ்பறனை கண்டபோது சாபமு நீங்கி 
யபோது மகாவிஷ்ட்டுணுவும்‌ பிள்ளையார்‌ னோம்பு னோக்கி செய்தார்‌ 
ரெண்டாவது தக்கன்‌ வேழ்வியை யழிக்க அகோர வீரபத்தி 

ரன்‌ பிறந்தாற்‌, மூன்றாவது சூறபற்மாவை செயிக்க சுப்பிர மண்ணியர்‌ 
பிறந்தார்‌. தாருகாசூரனையும்‌ சிங்கமுகாசூறனையும்‌ வதைத்து 
சூறனுடைய சரீறத்தை வேலாயுதத்துனாலே பிழவை செய்து ஒரு 
பிழவை சேவலும்‌ ஒரு பிழவை மயிலு வாகனமா 

க யேரிக்கொண்டு தேவற்‌ சிரையும்‌ விடிவித்து தெய்வேந்திரனுக்கு 
பட்டாபிசேகமும்‌ சூட்டி வைத்து கயிலாசகிரிக்கி வந்து 

விட்டார்‌ னாலாவது தெய்லோகத்திலே தேவேந்திரன்‌ முதலான தெய்வ 
ரிசிகழு முனியீஷ்பற்றும்‌ கிண்ணறர்‌ கிம்புறுடற்‌ அ 

ஷ்ட்ட வயிறவற்‌ சித்தி வித்தியாதறர்‌ ஆயிறத்தொரு சத்திகள்‌ கெருட 


ஆவணம்‌ 22, 2011 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


51. 


52. 


53. 


54. 


55. 


56. 


ஆவணம்‌ 22, 2011 


காந்துருவற்‌ அஷ்ட்டதிக்கு பாலகற்‌ முதலான தேவற்களு 

ங்கூடி சுவாமியானவற்‌ திரிபுர தாண்டவம்‌ சங்காரமாகிய பரமேஷ்‌ 
பரனுக்கு கயிலாசத்திலே திருத்தேற்‌ ரெழுந்தரு 

ளி திருவலப்‌ பிரகாரமாக வருகையிலே கெண்டபேறண்டமாகிற பட்சி 
சகல மிருகங்கழையும்‌ வதைத்து சாப்பிட்டுக்‌ கொண்டு 

சிங்காறத்‌ தோப்பையும்‌ திருநந்தவானத்தையும்‌ பூங்காவனமெல்லாம்‌ 
அழித்துப்போட்டு பறமேஷ்பறனுடைய திருத்தேருக்கு வழிவி 

டாமல்‌ முன்னமே நின்று வழிமறித்துச்‌ சிறகால்‌ மரைத்துக்‌ கொண்டது 
அதுகண்டு சகல தேவர்களும்‌ பயந்து பரமேஷ்‌ பரனுடை 

ய திருத்தேற்‌ மரபிலே வந்து நின்றார்கள்‌ அப்பொழுது பரமேஷ்பரன்‌ 
பாற்த்துப்‌ பயப்படாதிருங்களென்று அபையஸ்தங்‌ 

கொடுத்தாற்‌, அந்தப்‌ பட்சியின்‌ பேரிற்‌ கோபமாய்த்‌ திருத்தேரை 
நிறுத்திக்கொண்டு நிற்கையில்‌ பரமேஷ்பரனுடைய வலது 

திருத்‌ தோளிலே ஒருவேற்வை கண்டுது அந்த வேற்வையொரு 
முத்தாய்த்‌ திரண்டுது பரமேஷ்பரி கண்டு அந்த முத்தைப்‌ பூமியின்‌ 
கண்ணிலே வாங்கிவிட்டாள்‌ அந்த முத்து யிரு பிளவையாக வெடித்து 
யிரண்டு வன்னிமுத்தரசர்‌ பிறந்து பின்குடுமி பூ 

நூலும்‌ வேலும்‌ வில்லும்‌ கட்டின கச்சையும்‌ உருவின மந்திர வாளும்‌ 
பதினெட்டாயுத முஸ்த்தீப்புடனே வந்து சுவாமியி 

னுடைய திருப்பாதத்தைத்‌ தொழுது நின்றார்கள்‌ நின்ற அடியார்களைப்‌ 
பார்த்து வாறும்‌ பிள்ளாய்‌ பெரிய வன்னி முத்தரச 

னே சின்ன முத்தரசனே யிந்த திருத்தேருக்கு வழிவிடாமல்‌ முன்னமே 
நிற்கிற பட்சியை வெட்டிச்‌ சம்மாரஞ்‌ செய்து 

கொண்டு வாருங்களென்று விடைகொடுத்தார்‌. அந்தப்‌ பட்சியுடனே 
யுத்தஞ்‌ செய்து சிரகற்‌ வெட்டி யிரு துண்டாக்கி யிரண்டு பே 

ரும்‌ யிரண்டு அம்பு முனையிலே கோற்த்துத்‌ தூக்கிக்கொண்டு வந்து 
சுவாமியினுடைய திருப்பாதத்துக்கு முன்னமே வைத்து வ 

ணங்கி நின்றார்கள்‌ நின்ற அடியார்களைப்‌ பார்த்து அவர்கள்‌ பேரிலே 
சந்தோஷப்பட்டு உங்களுக்கு யென்ன வரம்‌ வேண்டு 

மென்று கேட்டார்‌ பூமியின்‌ கண்ணிலே யெங்களுக்கு ராச்சிய 
பரிபாலினஞ்‌ செய்துவரும்படி கட்டளையிட வேணுமென்று 

கேட்டுக்‌ கொண்டார்கள்‌. அந்தப்படியவர்களுக்கு வரமுங்‌ கொடுத்து 
விருது பவளக்குடை பட்சைக்குடை முத்துக்குடை வெள்ளை 
க்குடை சிவப்புக்குடை வெள்ளைக்குதிரை பல்லக்கு வெண்சாமரை 
புலிக்கொடி வாடாத மாலை வலம்புரிச்சங்கு வாத்தியமுப்‌ 


133 


57. 


58. 


59. 


60. 


61. 


62. 


63. 


64. 


65. 


66. 


67. 


68. 


69. 


70. 


71 


72. 


73. 


74. 


பத்திரண்டும்‌ பஞ்சவர்ன்ன விருதுங்‌ கொடுத்துச்‌ சுவாமி 
கயிலாசத்துக்‌ கெழுந்தருழி யாகித்‌ தேவேந்திரனுடனே தெய்வலோக 
த்துக்குப்‌ பெரிய வன்னி முத்தரசனை பாதுகாவலாயிருமென்று 
கூட்டியனுப்பினார்‌ அதின்‌ பின்பு திருவாரூருக்கு வந்து தியாகரா 
சரையுந்‌ தரிசனஞ்செய்து திரிச்சிரகிரியில்‌ சிவந்தீசுபரரையுஞ்‌ 
செம்புலிங்கத்தையும்‌ தரிசனஞ்‌ செய்துகொண்டு பெ 

ரிய வன்னி முத்தரசனுந்‌ தேவேந்திரனும்‌ அமராபதிப்‌ பட்டணத்துக்குப்‌ 
போனதின்‌ பிறகு சின்ன வன்னி முத்தரசனை ஸ்ரீரங்கத்தி 
லேகுரநாயகருக்குப்‌ பாதுகாவலாயிருமென்று அனுப்பினார்‌. அப்படிப்‌ 
பாதுகாவலாயிருந்து வரும்‌ நாளையிலே கோப்பு 

லிங்கராசாவின்‌ வம்சத்திலே ஒரு பெண்ணை கலியாணஞ்‌ செய்து 
கொண்டான்‌ அவன்‌ வயிற்றிலே ஒரு சின்னனென்கிற 

வன்னி முத்தரசன்‌ பிறந்தான்‌ அவன்‌ வயிற்றிலே சென்னியவள 
நாடனென்றும்‌ சேமனென்றும்‌ அகளங்கனென்றும்‌ ராசாக்கன்‌ 
நயினாரென்றும்‌ நல்ல நாச்சியாளென்றொரு பெண்ணும்‌ நாலுபேர்‌ 
வன்னி முத்தரசர்கள்‌ பிறந்தனர்‌. நால்வருஞ்‌ சோழராசா 
வினிடத்திலிருந்தார்கள்‌ அப்போது சோழராசாவுக்கும்‌ பாண்டியராசா 
வுக்கும்‌ யெல்லைப்‌ பிசகுச்‌ சண்டையானபோது யிந்‌ 

த நால்வரும்‌ பாண்டியன்‌ படையை முறிய வெட்டி மதுரைமட்டுந்‌ 
துரத்திவிட்டார்கள்‌ யிவர்கள்‌ பராக்கிரமத்தைக்‌ கண்டு பாண்‌ 
டியராசன்‌ தன்னுடைய தானாபதிகளை யனுப்பி வைத்து நல்ல நாச்சி 
யாளென்கிற பெண்ணைப்‌ பாண்டிய ராசனுக்குக்‌ கலியாண 

ஞ்‌ செய்து கொடுத்தார்கள்‌. பாண்டியராசன்‌ தனக்கடங்காத சீர்மையும்‌ 
அழகிய சொக்கத்‌ தம்பிரானென்கிற பட்டத்துப்‌ பரியை 

யுங்‌ கொடுத்தான்‌ அந்தப்படிக்கி யடங்காத பேர்களை வெட்டிச்‌ 
செயங்கொண்டு ஆண்டு வருகிர நாளையிலே பாண்டியராசா 
யிவர்கள்‌ நால்வரையும்‌ பார்க்கவேணுமென்று அளைத்தார்‌. அவர்கள்‌ 
யெண்ணவொண்ணாத சேனையுடனே அழகிய சொக்கத்த 
ம்பிரானென்கிற குதிரையின்‌ பேரிலேரிக்கொண்டு. வந்து கண்டார்‌ 
யிவர்களுக்கித்தனை பராக்கிரமமானால்‌ நமக்கு யிவர்கள்‌ அ 
டங்கார்களென்று பரியைப்‌ பரித்துப்‌ பந்தியில்க்‌ கட்டினான்‌ பரியைப்‌ 
பரித்த பாண்டியன்‌ மதுரையை நான்‌ வன்னிமுத்தரசன்‌ பட்‌ 
டம்பகலிலே வெட்டிச்‌ சிறைகொள்ளுவேனென்று பந்தியில்‌ புகுந்து 
பரியின்மேல்க்‌ கொண்டுவருகையில்‌ பரியின்‌ பிற 


கே படையெடுத்துவந்த : பாண்டியன்‌: படையை வெட்டிச்‌ 


ஆவணம்‌ 22, 2011 


75. 


76. 


77. 


78. 


79. 


80. 


81. 


82. 


83. 


84. 


85. 


86. 


87. 


88. 


89. 


90. 


91. 


செயங்கொண்டு வலது தோளிலே வந்த வன்னியப்‌ பிரதாபன்‌ 

மூவர்முடி காவலோர்‌ வல்லமும்‌ தஞ்சையும்‌ வழப்பமுடையோர்‌ 

சென்னியுங்‌ கொல்லியுஞ்‌ சிகையுமுடையோர்‌ ஆனைக்‌ 

கண்ணும்‌ வளநாடும்‌ அரசுமுடையோர்‌ கயிலையங்கிரி காவலோர்‌ 

இராமநாத தேவரையும்‌ ஒராச்சென்று பிடிப்போர்‌ வல்லா 

ழர்‌ தேவரையும்‌ வாளரங்கம்‌ பொருதுவோர்‌ பாண்டிய ராசனுக்குச்‌ 

சம்மந்தக்‌ குடியோர்‌ யேழாயிரம்‌ பண்ணையிலரசாளும்‌ 

செப்புப்‌ பரிப்‌ பாண்டியன்‌ மழுக்‌ குதிரையேறித்‌ திலுப்பின வன்னி 

முத்தரசர்‌ சிவகிரியில்‌ அரசாளும்‌ திருவாரூரில்‌ ஆயிரக்கால்‌ 

மண்டபங்‌ கட்டிவைத்த வன்னிமுத்தரசர்‌ வேப்பங்குளத்தில்‌ அரசாளும்‌ 

வன்னிமுத்தரசர்‌ ஸ்ரீரங்கத்தில்‌ யேகாதெசி சொக்கவா 

சல்‌ திருநாளன்றைக்குப்‌ பதினெட்டாழ்வாருக்கு மோட்சங்‌ கொடுத்த 

ரெகுநாயகர்‌ வந்திரங்க மண்டபங்‌ கட்டி வைத்தவன்னி 

முத்தரசர்‌ தனிக்கோடிக்‌ காவலோர்‌ சூரிய வம்மிசத்தோர்‌ திருப்பதி 

காவேரி கொல்லிமலை கனவெள்ளாறுடையோர்‌ 

கவிதைக்கு மிண்டர்‌ சூரிய வன்னியர்‌ மறையுக்கார்‌ காவலோர்‌ மலை 

குலிங்கினுங்‌ கடல்‌ கலங்கினு மனங்கயங்காதகண்டர்‌ 

அடைக்கலங்‌ காத்து அரசு நிலையிட்ட வன்னியப்‌ பிரதாபர்‌ 

சென்னிவள நாடன்‌ சேமனகளங்க ராசாக்கள்‌ நயினார்‌ யீளமுங்‌ 

கொங் 

கும்‌ யாள்ப்பாணமும்‌ யெம்மண்டலமுங்‌ கொங்கு திரைகொண்டருளிய 

ராசாதிராசன்‌ ராஜபரமேஸ்பரன்‌ ராச தேவேந்திரன்‌ 

ராஜகெம்பீரன்‌ யெழுபத்தேழு பாளையமுந்‌ திறை கொண்‌ ]டு துஷ்ட 

நிற்கிரக சிஸ்ட பரிபாலினஞ்‌ செய்து விசைய நகரத்தில்‌ வீ 

ர சிம்மாசனத்தில்‌ யெழுந்தருளிய மகாமன்னிய ராசஸ்ரீ பிரபிட 

தேவமகாராயர்‌ சதாசவிமகாராயர்‌ நரசிம்மராயர்‌ ஸ்ரீரங்க 

தேவமகாராயர்‌ யிவர்கள்‌ பிரதிவு ராச்சிய பரிபாலினஞ்‌ செய்து 

செங்கோல்‌ செலுத்தியருளா நின்ற காலத்தில்‌ சொக்க 

லிங்க நாயக்கர்‌ திருமலை நாயக்கர்‌ யிவர்கள்‌ செங்கோல்‌ செலுத்தி 

மதுரையம்‌ பதியில்‌ ஒதியுணர்ந்து ஒரு குடைக்‌ குள்ளான்‌ 

டு வேதவொலியும்‌ விளாவறா வீதியும்‌ தபோதனர்‌ மடங்களுஞ்‌ 

சைவநெறியும்‌ தரும சத்திரமும்‌ சகல தருமங்களுக்குள்ளாய்‌ நட 

ந்து வரகுற சாலியவாகன சகார்த்தம்‌ 1596ன்‌ மேல்க்‌ கலியுக 

சகார்த்தம்‌ 4774ன்‌ -மேல்ச்‌ செல்லாநின்ற 

ஆனந்த வருஷம்‌ தை மாதம்‌ 3 தேதி சோம்வாரமும்‌ பூச நட்சேத்திரமும்‌ 
135 


ஆவணம்‌ 22, 2011 


136 


92. 


93. 


94. 


95. 


96. 


97. 


98. 


99. 


100. 5 


107. 


102. 


103. 


104. 


105. 


106. 


107. 


108. 


அமுத யோகமும்‌ கூடிய சுபதினத்தில்‌ கீழ்சமுத்திரத்துக்கு மேற்க்‌ 

கு சிதம்பரஞ்‌ சீர்காளி கும்பகோணம்‌ தஞ்சாவூர்‌ திருப்பந்துருத்தி 
யிதைச்‌ சேர்ந்த சோழவள நாட்டிலுள்ள வன்னி முத்தர 
சரனவோ(ர)களும்‌ திரிசிரபுரம்‌ வீமநாயக்கன்பாளையம்‌ அல்லித்துரை 
அதவத்தூர்‌ யெட்டரைகோப்பு அயிலாப்பேட்டை நவ்வலூ 

ர்‌ யிந்த யேழுநாட்டைச்‌ சேர்ந்த வன்னிய முத்தரசரனவோர்களும்‌ 
ஸ்ரீரங்கம்‌ திருவானைக்காவல்‌ உத்தமசேரி துரையூர்‌ மங்‌ 

கலம்‌ கரிகாலிநாடு யிதைச்சேர்ந்த வன்னிமுத்தரசரனவோர்களும்‌ 
தென்‌ சமுத்திரத்திற்கு வடக்கு கன்னிகுமரி திருக்குற்றா 

லம்‌ திருச்செந்தூர்‌ சேது ராமநாதபுரம்‌ காளையார்‌ கோயில்‌ 
சிவகங்கை திருப்புவனம்‌ யிதைச்சேர்ந்த வன்னி முத்தரசரனவோ 
ர்களும்‌ திருப்பத்தூர்‌ புதுக்கோட்டை பிரமலை முருங்கைநாடு தாடிக்‌ 
கொம்பு பதினெட்டுப்‌ பாளையப்பட்டிலுள்ள வன்னி முத்தரச 
ரனவோர்களும்‌ பாளையங்கோட்டை திருநெல்வேலி யேழாயிரம்‌ 
பண்ணை சிவகிரி சேத்தூர்‌ அணைத்தலை சமுசாபுரம்‌ வேப்பங்‌ 
குளம்‌ மதுரை யிதைச்சேர்ந்த பாண்டிய நாட்டிலுள்ள 
வன்னிமுத்தரசரன வோர்களும்‌ மேல்‌ சமுத்திரத்திற்குக்‌ கிளக்கு கொ 
ச்சி கள்ளிக்கோட்டை வண்ணார்க்காடு பாலைக்காடு 
கொல்லங்கோடு கொடுவாயி பாலைக்காட்டைச்‌ சேர்ந்த முத்துவன்‌ 
னியரும்‌ கோயமுத்துஊரு சேலம்‌ சீறங்கப்பட்டணம்‌ சென்னப்‌ 
பட்டணம்‌ கங்கோத்தி வெட்டுவாய்த்தலைக்குங்‌ கிளக்‌ 

கு காவேறிக்கும்‌ தெக்கு வுய்யக்கொண்டான்னாற்றுக்கும்‌ வடக்கு 
சிந்தாமணி தேண்ணூற்‌ ஆண்டுகொ 

ண்டானாற்றுக்கும்‌ மேற்க்கு யிராசகெம்பீர வளநாட்டிற்‌ தொண்ணூத்‌ 
தாரு கிராமத்தில்‌ உள்ள முத்த 

றசரும்‌ விளாவறாவீதி வளநாட்டிற்‌ றிருவாணைக்காவல்‌ ஸ்ரீரங்கஞ்‌ 
சீலிவழநாடு வடகரை வீறசி 

ங்கி நாடு கண்டாரதித்தநாடு ஆலம்பாக்கஞ்‌ சிவப்பிளையார்‌ திருப்பந்‌ 
துருத்தி மல்லப்ப முத்தரசன்‌ 

தையாக்கவுண்டன்‌ ஆமூற்‌ பறந்து வெட்டி வீறறாய தேவற்‌ மருச்சிலவ 
காத்தானுக்கும்‌ கிளக்கு கொ 

ரட்ட! கறைக்கும்‌ வடக்குவளிப்‌ பற்றுக்கும்‌ தெக்கு வீசனம்பதி 
யன்பிலறியலூற்‌ திருச்சினாப்‌ பள்‌ 

ன்‌ கிளக்கு அறியமங்கலம்‌ முருதன்கயூற்க்கு மேற்க்கு 
வுய்யம்க்கொண்டான்‌ கரைக்கும்‌ வடக்கு 


ஆவணம்‌ 22, 2011 


109. 


110. 


11 


112. 


113. 


114. 


115. 


116. 


117. 


118. 


119. 


120. 


121. 


122. 


123. 


124. 


125. 


126. 


ஆவணம்‌ 


காவேறிக்கும்‌ தெற்க்கு ஆலத்தூற்‌ கற்கண்டாற்‌ கோட்டை 
கீள்க்குறிச்சி வுயயக்கொண்ட வள 

நாடு கண்டராதித்தநாடு ஆலம்பாற்க்கமான னேளுகரை நாட்டாற்‌ 
திருவெள்ளாறு திருப்பங்கிலி 

பாச்சலூற்‌ விக்கலூற்‌ செம்பியன்குடி ம்‌ கோட்டம்‌ 
உத்தமநல்லூர்‌ மாலுபாக்கரை வள 

நாடு விட்டபற்றுநாடு வெண்பாநாடு திருவெழ்ழறைநாடு கீள்‌ 
வள்ளுவப்பநாடு மேல்‌ வள்ளுவப்‌ 

பதநாடு ஆமூற்நாடு முசிறி கண்ணணூற்‌ றறுபத்திநாலு கிறாமத்தில்‌ 
நாலு கிறாமத்திலுள்‌ 

ள முத்தரசரும்‌ செட்டிகுளம்‌ கோட்பித்தூற்‌ திருப்பட்டூற்‌ தச்சங்‌ 
குறிச்சி எதுமலை யிறங்குடி 

துங்கான்துரை யூற்றுக்கரை மாதேவி மங்கலம்‌ கரிகாலிநாடு 
தலைமலை தண்டலையலுக்கரை நா 

டு அயிலூற்‌ தொட்டியம்‌ காடுபட்டி காட்டுப்‌ புத்தூர்‌ விமலை நாடு 
கொல்லிமலைக்கும்‌ மேற்க்கு கோனூ 

ற்‌ சிந்தாமணி நாமக்கல்‌ பறமத்தி வாளவந்திநாடு யிடையாரு 
சேந்தமங்கலந்‌ தென்கரை னித்தவி 

னோதவளநாடு குன்று சூள்ந்த குலிசை வளநாடுகளுக்கு வளநாடு 
சுடலைவளநாடு களுதூர்ப்பர 

நாடு மதுக்கறைக்கு மேற்க்கு வேங்கலநாடு மணநாடு தலையநாடு 
தட்டயநாடு தேங்கறைநாடு 

வைகாபுறிநாடு அண்டநாடு நல்லுருக்கநாடு பொன்குலுக்கிநாடு 
ஆனைபலைநாடு ஆருநாடு பா 

லைக்காட்டுச்சேறி கொல்லங்கோடு கொடுவாய்‌ கேறளதேசத்து 
முத்தறசரும்‌ கொங்கு இருப 

த்துநாலு நாட்டிலுள்ள முத்தறசரும்‌ சோழ தேசத்தில்‌ தறாசலப்‌ பேட்டை 
நாட்டிற்‌ காத்துக்‌ 

கோட்டை முத்தறச னல்லா முத்தறசன்‌ மடந்தைபாக முத்தறசனாயிர 
முத்தரசன்‌ மல்லப்‌ 

ப முத்தறசன்‌ திருவாரூர்‌ அம்மையப்பன்‌ மொன்னையப்பன்‌ 
ஆண்டியப்பனய்யன்‌ சந்திலை 

காட்டுப்பள்ளி திருவையாரு கடுவளிக்கும்‌ கிளக்கு சிதம்பறஞ்‌ சீற்காழி 
புள்ளிருக்கும்‌ வே 

ளூற்‌ திருவிடைமருதூற்‌ திருவலஞ்சுழி மன்னாற்கோயில்‌ 


22, 2011 137 


138 


127. 


128. 


129. 


130. 


131. 


132. 


133. 


134. 


135. 


136. 


137. 


138. 


139. 


140. 


141. 


142. 


143. 


பட்டுக்கோட்டை தானமநாடு வளுவா 

டி சிதம்பறம்‌ அறந்தாங்கி கோனாட்டுப்‌ புலியன்‌ பெறியான்‌ 
அரையகுளம்‌ பற்று வெள்ளாம்‌ 

பற்றுப்‌ பேறாம்பூற்‌ ராசசிங்க தேவறக்கலூற்‌ சூரைக்குடி விறாளியூர்‌ 
தேவற்பாக்கநாடு மணப்‌ 

பாறைநாடு மருங்கிநாடு துவறாபதிநாடு சேங்காறிநாடு கீள்ச்‌ 
சேங்காறிநாடு கவிநாடு 

சிவப்பாநாடு காறிநாடு களிக்காநாடு பிறான்மலை முருங்கைநாடு 
அஞ்சுநிலைநாடு கேரளவளசி 

ங்கப்ப நாடு திருப்பத்தூர்‌ நாறுத்தாமலைநாடு காநாடு கவிநாடு 
திண்டுக்கல்‌ வெள்ளிப்பனை தாடிக்‌ 

கொம்பு பதினெட்டுப்‌ பாளையப்பட்டிலுள்ள முத்தறசரும்‌ 
பாண்டிவளநாடு மதுரை வைகைக்குத்‌ 

தெற்கு அறுப்புக்கோட்டை வன்னிமுத்தறசன்‌ மந்தியோடை வளத்தா 
முத்தறசன்‌ பனக்கிரு 

ப்பு தீத்தான்‌ முத்தறசன்‌ மாதிறை அளக முத்தறசன்‌ சந்தையூற்‌ வீற 
முத்தறசன்‌ பளிக்கு 

கங்கை முத்தறசன்ம்பாளையம்‌ பட்டியுடையாறேம்பல்‌ விருதுக்கு 
வெட்டி வில்லூர்க்‌ 

காசக்குளம்‌ முருக்காநாடு மாநாடு வறிசைநாடு றாமனாதபுறங்‌ 
கீழ்க்கரைக்‌ கமுதி தொண்டி திரு 

வாடானை சாகிக்கோட்டை சிவகங்கை திருனெல்வேலி நாஞ்சிநாடு 
மற்றும்‌ சேறம 

மண்டலம்‌ சோழமண்டலம்‌ பாண்டிய மண்டலம்‌ தொண்டைமண்டலம்‌ 
மின்னான்கு ம 

ண்ட முதலாகிய காசிக்கும்‌ தெக்கு கண்ணியா குமரிக்கும்‌ வடக்கு 
நாகப்பட்டணத்துக்கும்‌ மே 

க்கு கோளிக்கூட்டுக்கும்‌ கிளக்கு அன்பத்தாறு தேசத்திலுள்ள 
முத்துவன்னியறும்‌ 

பழனித்‌ தலத்துக்கு வந்து சுவாமி தெறிசினை செய்து 
திருவாவிநன்குடிக்கும்‌ கீள்புறம்‌ சறவ 

ணைப்‌ பொய்கைக்கும்‌ தென்மேல்புறம்‌ மடவாலையங்‌ கட்டி வைத்து 
மடத்துக்கு வேலாயுத உ 

டையாற்‌ குமாறற்‌ கொளந்தை வேலுடையாறுக்குத்‌ தாம்பூற சாதினம்‌ 
எழுதிக்‌ குடுத்து மடத்தி 


ஆவணம்‌ 22, 2011 


144. 


145. 


146. 


147. 


148. 


149. 


150. 


151. 


152. 


153. 


154. 


155. 


156. 


157. 


ல்‌ நீறாகாறமும்‌ உப்பும்‌ ஊறுகாயும்‌ மயேஸ்வர பூசையும்‌ 
நடக்கும்படிக்கு பேறூறுக்குப்‌ பத்து 

ப்‌ பணமும்‌ சித்தூருக்கு அஞ்சு பணமும்‌ முண்ணட்டுப்‌ பண்ணைக்கி 
ரெண்டு பணமும்‌ பயலாளுக்கு 

ஒரு பணமும்‌ கலியாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு ரெண்டு 
பணமும்‌ பெண்வீட்டுக்கு ரெண்டு பண 

மும்‌ சாதியில்‌ குற்றா குற்றம்‌ தீற்ந்த பணத்தில்‌ மடத்தய்யனுக்கு 
மூன்றிலொரு பங்கும்‌ தேற்‌ 

க்கு ஒரு பணமும்‌ கட்டளயிட்டபடிக்கி புத்திறா பெளத்திரா 
பறம்பறிக்கை சந்திறாள்‌ சூரியாள்‌ உ 

ள்ள வரைக்கும்‌ நடத்திவரக்‌ கடவோமாகவும்‌ யித்தன்மத்துக்கு 
யாதாமொருவர்‌ கொடாதிருந்தால்‌ 

நாட்டாற்‌ மறித்து மங்கலமொதுக்கி வெங்கலம்‌ அடகெடுத்துக்‌ 
கொடுப்போமாகவும்‌ யித்தற்மத்துக்கு யா 

தாமொருவர்‌ விகாதம்‌ செய்து யில்லை போவென்று கடுத்துச்‌ 
சொன்னபேற்களுக்கு கெங்கைக்கரை 

யில்‌ காறாம்பசுவைக்‌ கொன்ற தோஷத்தில்‌ போகக்‌ கடவாறாகவும்‌ 
தங்கள்‌ மாதா பிதா 

குருக்களைக்‌ கொன்ற தோசத்தில்‌ போகக்கடவாறாகவும்‌ பஞ்சமா 
பாதகறாய்ப்‌ போவாறாகவும்‌ யித்‌ 

தருமத்துக்கு யாதாமொருத்தர்‌ வாக்குச்‌ சகாயம்‌ அன்ன சகாயம்‌ சறீற 
சகாயம்‌ செய்த பேருக்கு 

கொள்ளும்‌ பலன்‌ காசி விசுவநாதரையும்‌ ராமலிங்கத்தையும்‌ 
சொக்கலிங்கத்தையும்‌ பழனி 

யாண்டவரையும்‌ சேவித்த பலன்‌ பெறுவாராகவும்‌ மஞ்சாங்‌ கோப்பில்‌ 
சமூகம்‌ கூடி எழுதின பட்டயம்‌ 

எழுதினது ராமசாமிக்‌ கவிராயர்‌ ஆனந்தத்‌ துரையே வாழி 
திருச்சிற்றம்பலம்‌ 


139 


ஆவணம்‌ 22, 2011 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


முன்‌ பக்கம்‌ 


140 


48. 8சஷவூர்‌ காளிக்‌ கோயில்‌ செப்பேரு 


சி. வீரராகவன்‌, மங்கையர்க்கரசி, 
விழுப்புரம்‌ 


கோவை மாவட்டம்‌, திருப்பூர்‌ வட்டம்‌, சேவூர்‌ திரு. அங்கப்பன்‌ 
என்பவரிடம்‌ உள்ள செப்புப்‌ பட்டயம்‌. 
மைசூர்‌ தேவராசுடையார்‌, கலியுகம்‌. 4842, இ.பி. 1747 


திருப்பூர்‌ மாவட்டம்‌, அவினாசிக்குட்‌ பட்ட சேவூரில்‌ காளிக்‌ 
கோயிலில்‌ இடம்பெற்றுள்ள முத்துகுமார சித்தரை 
குலதெய்வமாகக்‌ கொண்ட கைக்கோள முதலிகள்‌ மேற்படி 
சித்தருக்கு அளித்த பட்டயம்‌. “சிவமயம்‌ கடவுள்‌ துணை” என்ற 
வாசகம்‌ முதல்‌ பக்கத்தில்‌ தலைப்பில்‌ உள்ளது. சூரியன்‌, சந்திரன்‌ 
வடிவம்‌ செதுக்கப்பட்டுள்ளன. இதன்‌ 8ழ்‌ முத்துக்குமார சித்தர்‌, 
கணபதியார்‌, காளி, மயில்‌ மீது முருகன்‌ ஆகியவர்களின்‌ வடிவம்‌ 
கோட்டுருவில்‌ அழகாகச்‌ செதுக்கப்பட்டுள்ளன. முன்பக்கத்தில்‌ 
58 வரிகளும்‌ பின்‌ பக்கத்தில்‌ 79 வரிகளிலும்‌ செய்திகள்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளன. செப்புப்‌ பட்ட யத்தில்‌ உள்ள செய்திகள்‌ 
யாவும்‌ எளிமையாகவும்‌, பொருள்‌ அறியும்‌ வகையிலும்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன. விஜயநகர ராயர்களின்‌ பின்‌ மைசூரை 
ஆட்சி செய்த உடையார்களின்‌ வம்சாவழிப்‌ பட்டியல்‌ உள்ளது. 
கொங்கு 24 நாட்டார்களும்‌ எழுகரை நாட்டார்களும்‌ இடங்கை 
வகையராக்களும்‌ ஒன்று கூடி முருகன்‌ அருள்‌ பெற்ற 
முத்துக்குமார சித்தருக்கு பூசை புஷ்கரனங்கள்‌ நடத்துவதென 
முடிவெடுத்ததைப்‌ பற்றி இச்செப்புப்‌ பட்டயம்‌ எடுத்து 
இயம்புகிறது. 


பூவுலகத்திலே கலியுசகாப்தம்‌ நாலாயிரத்து எண்ணூற்று நாற்பத்து 
இரண்டு 4842-ல்‌ துந்திபி மார்கழி மாதம்‌ [3] தேதி சுக்கிர 

வாரமும்‌ திரிதிகை புணர்‌ பூச நச்செத்திரத்தில்‌ கட்சி அண்ணாமலை 
முதலி மகன்‌ முத்து குமாரசாமி நாயினார்‌ ஆறு 

காடு சேவூரில்‌ திருப்பரணேரிக்கு முத்தலகு பாச்சிச்‌ சிவலோக 
மேதினார்‌ . . . ஸ்ரீமன்‌ மஹாமண்ட - 


லேஸ்வரன்‌ அரிராய விபாடன்‌ பாசைக்குத்தப்புவராய கண்டன்‌ 
மூவவராய கண்டன்‌ கண்‌ - 


ஆவணம்‌ 22, 2011 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


12. 


18. 


19. 


20. 


24. 


22. 


ட நாடு கொண்டு கொண்ட நாடு கொடாதான்‌ துலுக்கர்‌ தளவிபாடன்‌ 
துலுக்க மோகன்‌ தவிர்‌ - 
த்தோன்‌ யீட்டியர்‌ தளவிபாடன்‌ ஒட்டியர்‌ மோகந்தவிர்த்தோன்‌ ஒட்டியர்‌ 
துலுக்கரை ஓட்டி - 
வன்றான்‌ அஷ்டகிரி மட்டும்‌ அரசானாளமன்னன்‌ கோஷ்டம்‌ 
பதினெட்டும்‌ கொண்ட சிரு - 
பாகன்‌ துஷ்டனுக்கிரகன்‌ கிஷ்யீபாலனன்‌ தன்னுயிர்‌ போல மன்னுயிர்‌ 
க்கிரங்கும்‌ 
காராஜன்‌ அறிவுக்கு அகத்தியன்‌ பொறுமைக்கு பூமாதேவி 
குளிர்ச்சிக்குச்‌ சந்திரன்‌ 
நிதிக்குப்‌ பொன்‌ வில்லுக்கு விசையன்‌ சொல்லுக்கு தர்மன்‌ மல்லுக்கு 
பீமன்‌ 
கொடைக்குக்‌ கர்ணன்‌ ராஜாதிராஜ பரமேஸ்வரன்‌ இராஜ 
மார்த்தாண்டன்‌ ராஜ கம்‌ - 
பீரன்‌ ராஜ ரணசூரன்‌ தேசமைம்‌ பத்தாரிலும்‌ ஜெயங்கொண்ட வாரகிய 
விசை மா - 
நகரில்‌ ரத்தினச்‌ சிங்காசனத்திற்குக்‌ காரணக்‌ கர்த்தயாகி 
நரசிங்கராயர்‌ வீரசந்திர 
ராயர்‌ விருப்பாச்சி ராயர்‌ பிரபுட தேவராயர்‌ மகாதேவராயர்‌ மல்லிகாச்‌ 
சுனராயர்‌ கி - 
ருஷ்ணராயர்‌ அச்சுதராயர்‌ சதாசிவராயர்‌ வெங்கடபதிராயர்‌ இரங்க 
ராயர்‌ ஆணைகுந்தி 
ராயர்‌ மனு நீதி விபரமும்‌ ஆறிலொரு கடமை கொண்டு ஒரு குடைக்கு 
கீழ்‌ ராச்சிய ப - 
ரிபாலனம்‌ பண்ணியருளிய மகா ராஜனவர்களின்‌ காரியப்‌ பிரதான 
ராகிய மைசூரி - 
ல்‌ சாமராசுடையார்‌ தெண்டிவீர ராசுடையார்‌ நரச ராசுடையார்‌ 
தேராகுடையார்‌ 
சிக்கு தேவராசுடையார்‌ மகாராஜனவர்தன்‌ கொங்கு தாரபுரம்‌ 
சீமையைச்‌ செங்கோ - 
ல்ச்‌ செலுத்துகின்ற சாலிவாகனன்‌ கலியும்‌ 4842 
கணாவாயுக்குங்‌ கீழ்‌ வகிக்கா நின்ற சீமைமுகாசி ஆறு நாடு 
சேவூரில்‌ ஸ்ரீ வெங்க - 
டராயரையர்‌ அரச்சில்‌ குமார சோழியக்‌ கவுண்டர்‌ நீதி செலுத்தி கின்ற 
நாளில்‌ 

141 


ஆவணம்‌ 22, 2011 


142 


23. 


24. 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


37. 


38. 


39. 


சுப்ரமண்யமூர்த்திக்குத்‌ துணைவராகிய வீரவாகு வீரகேசரி 
வீரமயேந்திர - 

ன்‌ வீரமயேஸ்பார்‌ வீரபுரந்தார்‌ வீரராக்கதர்‌ வீரமார்த்தாண்டர்‌ 
வீரராந்தகர்வீ - 

ரதீரர்‌ நவவீரராகிய சிவன்‌ மைந்தர்‌ திருமேனி காவலர்‌ எவரிலங்கிலும்‌ 
நா- 

விலங்காதவர்‌ பட்டமானம்‌ பழுதாக்காதவர்‌ இட்டபரணேரி 
யிரங்காதவர்‌ 

வல்லா வென்ற வாசி வேணைக்காரர்‌ பொய்த்தலைக்கு மெய்தலை 
கொடுத்தவந்‌ - - 

தன்றுசர்‌ காமாச்சி வாயுபுத்திரர்‌ பஞ்சாட்சரம்‌ பஞ்சவர்ன விருது, 
மஞ்சள்‌ பாவாடை படை 

யர்‌, ருத்திராஷமாலிகாபாணர்‌ அரிபூசை, குருபூசை, மயேஸ்வர 
புசையுள்ளவரில்‌ வண்டை 

மல்லரி முதல்‌ 32 வாத்தியம்‌ பெற்றவர்‌ இயத்தப்‌ படை சந்தரகாந்திப்‌ 
பாவாடையும்‌ 

பஞ்ச வர்ணக்குடை பகல்‌ பத்து உடையவர்‌ அர்த்தனாரிக்‌ குஞ்சமும்‌ 
ஆயரும்‌ பெற்றவர்‌ ஆவ - 

டி சேவடி திருவடி பெற்றவர்‌ காஞ்சிபுரத்தில்‌ கருமாரி நிலை 
கொண்டவர்‌ சற்சன சுத்த சிவாச்சாரியந்‌ 

அசுரர்‌ குல காலர்‌ செருமுனைகண்டு பின்னடையாதவர்‌ சென்ற 
திசை முழுதும்‌ வென்ற தீரர்‌ 

செங்கை வடிவேலினர்‌ சீர்பாத சேகரர்‌ என்றும்‌ மனுநிதி கெடாதவர்‌ 
செம்பியன்‌ மனமெச்சும்‌ செ - 

ங்குந்த வீரர்‌ தம்பியை மனமொத்த சாதியை யொழிப்பா ரேழுகத்திலும்‌ 
வீராதி வீரர்‌ துஷ்ட நி - 

ச்‌ சிரகர்‌ சிஷ்ட பரிபாலனர்‌ பல்லோர்‌ புகழ்தடப்‌ பட்டணங்‌ கார்த்தவர்‌ 
சோனாடு காத்த சுகு - 

ண தீரர்‌ வீணாள்‌ கெடாத மேன்‌ மீகையுள்ளவர்‌ சேவல்‌ கொடியுஞ்சீ 
கண்டியுடையவர்‌ 

வரம்பிலா வாமனர்‌ சிறை மீட்டவர்‌ கடம்பமாலை கமழு மார்பினர்‌ 


மந்தாரமாலை வாடேன்‌ பூண்‌ 


டவர்‌ நமச்‌ சிவாயன்‌ தேவியராகிய ரூவமாதர்‌ ஈன்ற 196 பதின்‌ பாரின ந்‌ 
றுணைவர்‌ கைலை ௧ - 


ஆவணம்‌ 22, 2011 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


51. 


52. 


53. 


54. 


55. 


56. 


வலர்‌ கைலாயத்தில்‌ பார்வதி பரமேஸ்வரர்‌ அடையா பாணமும்‌ 
கைலையங்கிரி மகாமேரு கிரியை - 
யும்‌ பார்வதி தேவியார்‌ தலை மகனாகிய வீரவாகு முதல்‌ 196 சூ கூ 
வீரரிடத்தில்‌ ஒப்புவித்து இது சு - 
னை யெல்லாங்‌ கைக்‌ கொள்ளுங்களென்று திருவாக்களித்த மது 
திருக்கரத்தால்‌ திருநீடப்‌ பெற்ற - 
து முதல்‌ கைக்கோள முதலிமாரென்று திருநாமம்‌ பெற்றவர்‌ இரவி 
பாவிட இல்லசையாதவ - 
ர்‌ புரவலர்‌ புகழும்‌ போர்‌ முகவீரர்‌ பஞ்சாட்சரப்‌ பரிபூரணர்‌ வீர 
சிங்காசன மேவி வீற்றிருப்‌ - 
பவர்‌ ஓட்டக்கூத்தரின்‌ ஒப்பிலாத்‌ தமிழுக்குச்‌ சிரச்‌ சிங்காசன 
மீய்ந்தவர்‌ வணங்காடியி - 
னர்‌ சித்திர புலிக்கொடி சீராய்ப்‌ பெற்றவர்‌ வாசியும்‌ விருதும்‌ வண்மை 
யு முடியுத்‌ - 
தேச மதிகச்‌ செத்துப்‌ பிறந்தவர்‌ வாசி சடயனே மகாதேவனார்க்‌ 
கண்டு சாந்தி ப - 
£தத்திற்‌ கருமாரி பாய்ந்தவர்‌ சென்ற நான்முகனைச்‌ சிறைப்‌ பிடித்தவர்‌ 
கண்டு வ- 
ணங்காவிதன்‌ கைத்தாளம்‌ பிடிங்கினோர்‌ இறப்பதற்கென்று 
மேங்காத்தீரர்‌ நா - 
னென்றனது நன்மருகரென்‌ சீரணி தாரணி செப்பிடப்‌ பெற்றியர்‌ 
மன்மதனி - 
ருத்த மந்திரபுரியை வினவுமுடன்‌ புகுந்து வெட்டியழித்தவர்‌ வாணி 
குரு மொழியை 
மறவாத செங்குந்தர்‌ கோத்திரம்‌ நீடூழிகாலம்‌ வாழி கருமாரி கண்ட 
கைகோள முதலிமா - 
ராகிய கந்தன்‌ அருள்‌ பெற்றவர்‌ கொங்கு 24 நாட்டுச்‌ சமய முதலி 
பட்டக்காரர்‌ நாட்டாண்மைக்காரர்‌ 
உறவின்‌ முறையார்‌ எழுகரை நாட்டுச்‌ சமயமுதலி பட்டகாரர்‌ 
நாட்டாண்மைக்காரர்‌ 
நம்ம இடங்கையார்‌ கைமபளத்தார்கள்‌ எல்லோருங்கூடி கலியுக 
சகாப்தம்‌ 
4842ல்‌ துந்திபி மார்கழி மாதம்‌ 2 தேதி குரு வாரமும்‌ புணர்பூசஞ்‌ 
நசத்திர 

143 


ஆவணம்‌ 22, 2011 


144 


57. 


58. 


59. 


60. 


61. 


62. 


63. 


64. 


65. 


66. 


67. 


68. 


69. 


பறி. 


71. 


Ta 


73. 


மும்‌ சுபரும யோகமும்‌ கூடிய சுப தினத்தில்‌ செம்பியாங்கிழா 
நாட்டுக்குச்‌ சேர்ந்த 

சேவூர்‌ ஆறு நாட்டில்‌ கூடி முத்துக்‌ குமாரசாமியாரவர்கள்‌ மஞ்சள்‌ நீர்‌ 
குடித்து 

வானதின மகன்‌ குப்பமுத்து முதலிக்கு முத்து குமார நயினாரவர்கள்‌ 
சிவபூசை 

மு[ஸ] தேதியெல்லாம்‌ அப்பித்துக்‌ கொடுத்து தமது நாட்டிலே 
சுத்திவருகிற ப - 

டிக்கு நாடு கூடி குப்பமுத்து முதலிக்கு ராஜாதிபதி மண்டலாதிபதி 
மடாதிபதி யென்று 

விளங்கிய னவார்‌ புதிய பட்டழுங்‌ கொடுத்து நாட்டிலே வரி நடந்து 
வருகிற படிக்‌ - 

கு எழுதிக்‌ கொடுத்த சாசனம்‌ பூசை நடக்கும்‌ படிக்கு பேரூருக்கும்‌ 
சித்தூருக்கும்‌ 

உள்பட வைரா பிதிவரி பக்கத்துக்கு ஒரு பூட்டு நூலும்‌ வந்த 
ஆள்களுக் 

கு பரிகாசமும்‌ இந்தப்படி சம்மதித்து கொங்கு [24] நாட்டார்களும்‌ 
எழுகரை நா - i 

ட்டார்களும்‌ நம்ம இடங்கை வகைராக்களும்‌ கூடி முத்துக்குமார 
நாயனார்‌ 

பாசத்‌ தீர்த்து சந்திர சூரியருள்ளவரைக்கும்‌ நடந்து வரும்‌ படியா 
சேவூர்‌ தி - ட்‌ 
ருக்காளி வாலிஸ்வரர்‌ சன்னதியில்‌ எழுதியது எறுகரு வசாகத்தகுப்‌ 
பட்டரைக்கு 

இந்த தர்மத்தை சந்திர சூரியருள்ள வரைக்கும்‌ மேல்‌ கண்டச்‌ சிலரும்‌ 
நடத்தி வ - 

ருவோமாகவும்‌ இந்த தர்மத்திற்கு யாதாமொரு அகுதம்‌ பண்ணிண 
பேர்க - 

ள்‌ காசிக்கு கங்கையிலே கோதாவரிலே கன்னியாகுமரியிலே பாவ 
நாசத்திலு - 

ம்‌ திருக்குற்றாலையத்திலும்‌ பிராமணரையும்‌ யோதீஸ்பரரையும்‌ 
குருக்களையும்‌ 


தாய்‌ தந்தையையும்‌ காரம்‌ பசுவையும்‌ கொன்ற தோசத்திலே போகக்‌ 
கடவர்க - 


ஆவணம்‌ 22, 2011 


74. 


75. 


76. 


77. 


ள்‌ இந்தத்‌ தர்மத்தைப்‌ பரிபாலனம்‌ பண்ணின பேர்களுக்கு அஷ்ட 
ஐஸ்வரியமும்‌ ஆ - 

யு ராரோக்கியமும்‌ சந்தான சமுரத்தயும்‌ தெய்வ பிரசாதமும்‌ குரு 
பிரசாதமுமார ஐப்பிர 

தாபமும்‌ மேன்மேலு முண்டாகத்தக்கதாக காமாசி தேவியும்‌ 
சுபரமண்ணிய சாமியு 

ம்‌ முத்து குமார சுவாமியும்‌ கிருபை செய்து ரட்சிபார்‌ சுபம்‌ 


145 


ஆவணம்‌ 22, 2011 


44. திருவரங்கம்‌ தெற்குவாசல்‌ சிற்பக்‌ கல்வெட்ரு 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: 


146 


கி. ஸ்ரீதரன்‌, சென்னை 


திருச்சி மாவட்ட ம்‌, திருவரங்கம்‌ கோயில்‌ தெற்கு முதல்‌ கோபுரம்‌ 
வடக்குச்‌ சுவர்‌ நுழைவு வாயில்‌. 

கி.பி.17ஆம்‌ நூற்றாண்டு 

கோபுர நுழைவு வாயிலில்‌ வடக்குப்‌ பகுதியின்‌ உச்சியில்‌ ஒரு சிறு 
பிறை போன்ற அமைப்பில்‌ கோயிலை நோக்கி வணங்கிய 
நிலையில்‌ ஒரு அடியவரின்‌ சிற்பம்‌ காணப்படுகிறது. அதன்‌ மேல்‌ 
பகுதியில்‌ தெலுங்கு கல்வெட்டும்‌ கீழ்ப்பகுதியில்‌ தமிழ்க்‌ 
கல்வெட்டும்‌ காணப்படுகின்றன. இவர்‌ தெற்கு வாசலைக்‌ 
கண்காணிப்பவராகலாம்‌. 

தெற்கு வாசள்‌ 

ரங்க சடகோ - 


பைய்யன்‌ 





ஆவணம்‌ 22, 2011 


45. ஆழ்வார்குறிச்சி நருகற்‌ கல்வெட்றுகள்‌ 


பார்வதி, குற்றாலம்‌ 


45:1 

இடம்‌: திருநெல்வேலி மாவட்டம்‌, வட்டம்‌, ஆழ்வார்குறிச்சி ஈமப்புறக்‌ 
காட்டில்‌ உள்ள நடுகற்கள்‌ 

காலம்‌: கொல்லமாண்டு 982, கி.பி.1806 


செய்தி: இறந்தவர்களின்‌ பெயர்கள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. 
982 
"மாசி 
மீவீரக ஸூ 
செட்டிகு 
ன்குன்றீனந. ம 
45:2 
சீவமயம்‌ 
982 


ஸ்ஷீபுரட்டா 
சிவமீ” 


தல்‌ 





ஆவணம்‌ 22, 2011 at 


46. காஞ்சிபுரம்‌ காமாட்சி அம்மன்‌ கோயில்‌ 
கல்தொட்ழக்‌ கல்‌வெட்ரு 
கி. ஸ்ரீதரன்‌, சென்னை 
இடம்‌ : காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, காமாட்சி அம்மன்‌ கோயில்‌ கொடி கம்பம்‌ 
அருகே மதிற்சுவரை ஒட்டி கல்தொட்டி . 
காலம்‌:  கி.பி.77-18ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி: காஞ்சி காமாட்சி அம்மன்‌ கோயிலில்‌ தண்ணீர்‌ சேகரித்து 
வைக்க ஓங்கோட்டை (தற்போதைய ஓங்கோல்‌) சேர்ந்தவர்‌ 
தொட்டியை தானமாக அளித்த செய்தி. 


1: ஓங்கோடு சேநமைள 


2. சய்யன்‌ தன்மம்‌உ 





iE ஆவணம்‌ 22, 2011 


காலம்‌: 


செய்தி: 


7. கலிங்கியம்‌ தேர்க்கலசக்‌ கல்வெட்டு 


சூலூர்‌ தெய்‌. சேஷகிரி, சென்னை 


ஈரோடு மாவட்டம்‌, கோபிசெட்டி பாளையம்‌ வட்டம்‌, 
கலிங்கியம்‌ கரிய காளியம்மன்‌ கோயிலின்‌ சிதலமடைந்த 
தேரிலிருந்து எடுத்து வைக்கப்பட்டுள்ள ஸ்தூபி கலசம்‌. 


பிரமாதி வருடம்‌ கார்த்திகை மாதம்‌ 20ஆம்‌ தேதி கி.பி.1833. 


1150 மீட்டர்‌ உயரமுடைய இக்கலசம்‌ மூன்று பகுதிகளாகச்‌ 
செய்யப்பட்டு ஒன்றன்மீது ஒன்றாகச்‌ சேர்க்கப்பட்டுள்ளனது 
கீழ்ப்பகுதியில்‌ 2 வரிகளில்‌ எழுத்துக்கள்‌ உள்ளன. கலிங்கியம்‌ கரிய 
காளியம்மனுக்கு இக்கிராம கணக்கு கோபால பிள்ளை, 
குடியானவர்கள்‌, செட்டிமார்‌, மூப்பன்மார்கள்‌ மற்றும்‌ பிறர்‌ 
சேர்ந்து கூடி இக்கலசத்தை அமைத்துள்ளனர்‌. பொண்ணளகன்‌ 
மூப்பன்‌ என்பவர்‌ 82 ரூபாய்‌ இதற்காகக்‌ கொடுத்துள்ளார்‌. 

தேவிசகாயம்‌ பிரமாதி வருஷம்‌ கார்த்திகை மாதம்‌ 20ந்‌ தேதி 
கலிங்கியம்‌ கரிய காளியம்மன்‌ தேர்க்‌ கலசம்‌ மேற்படி கிறாமம்‌ கணக்கு 
கோபால பிள்ளை முதலான குடியானவர்கள்‌ செட்டிமார்‌ மூப்பர்கள்‌ 
மற்றுமுள்ள சகலமான பெருமக்கள்‌ கூடி பல உபகாரமாயி வாங்கின 


கலசம்‌ 


பொண்ணளகன்‌ மூப்பன்‌ ரூபாயி 82 


149 


ஆவணம்‌ 22, 2011 


48. அறந்தரங்கி வட்டத்தில்‌ சில புதிய 
கல்வெட்டுகள்‌ 


அ. சந்திரபோஸ்‌, புதுக்கோட்டை, 

௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌. 
48:1 
இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, அறந்தாங்கி வட்டம்‌, 

சுனையக்காடு கிராமத்தில்‌ கிணற்றில்‌ பதிக்கப்பட்டுள்ள கல்‌. 

காலம்‌:  கி.பி.18ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி: பாலையவனம்‌ விஜய அருணாசல வணங்காமுடி பண்டாரத்தார்‌ 
இச்‌ சுனையை எடுப்பித்தார்‌ என்ற செய்தி. 
பிரபவா வருஷம்‌ 
ஆவணி மீ 
ம[கா]ராசராச ராம 
சந்திற வி - 
யை அருணா - 
சல வணங்‌ - 
காமுடி ப - 
ண்டாறத்த - 
ஈறவற்கள்‌ 


பிரதிஷ்டை 


உஜவ த ஓ. ௮ 


மம்‌ 
ட 


48:2 





இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, அறந்தாங்கி வட்டம்‌, 
நற்பவளக்குடி யில்‌ ஐயப்பன்‌ கோயில்‌ வளாகத்தில்‌ கிடக்கும்‌ ஒரு 
கல்லில்‌ உள்ள கல்வெட்டு. 

காலம்‌ : கி.பி.17ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி: அறந்தாங்கி அரசு உடையார்‌ பிச்சர்‌ தொண்டைமானார்‌ 
காடவராய பட்டனுக்கு கூத்தனூர்‌ வயலில்‌ இராசகரம்‌ கழித்துக்‌ 


குடுத்த நிலம்‌ பற்றிய செய்தி. 
மூன்‌ *. ௬. 
ர்‌. விளம்பி வ 2. 


ருஷம்‌ ஆடிமா | 
ப ஆவணம்‌ 22. 2011 





3. தம்‌19தேதி[அ] 4. றந்தாங்கி அரசு 
5. உடையார்‌ பிச்‌ - 6. சர்‌ தொண்டை 
7. மானார்‌ கேச - 8. வப்‌ பெருமா - 
9. ளான காடவ 10. ராய பட்டனு - 
11. க்குக்‌ கல்வெ - 12. ட்டி குடுத்த 
13. கூத்தனூர்‌ 14. வயலில்‌ ம - 
15. ண்ணல்வ- 16. லியபெருமா - 
17. ள்‌ வயக்கல்‌ 18. சந்திராதித்த 
19. வரைக்கு 
பின்‌ பக்கம்‌ 
20. இராசகரம்‌ 21. கழித்துக்‌ கு - 
22. டுத்த அளவுக்கு 23. இன்மரியாதி 
24. இச்செய்‌ அனு - 25. பவித்துக்‌ போத 
26. க்‌ கடவராக - 27. வும்‌ இன்மரியா 
28. தி இழிய இது 29. க்கு இராசத- 
30. ரம்‌ கேட்க்கு 31. மவன்‌ தந்தா - 
92. ய்க்கு தான்மி - 33. ணாழ ஸமம்‌. 
48:3 
இடம்‌: மேற்படி கோயில்‌ முன்பு உள்ள கல்‌ 


காலம்‌ : கி.பி.14 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி: இவ்வூர்‌ கம்பன்‌ முதலிமான்‌ அலைவில்‌ அஞ்சாதநல்லூரில்‌ நில 


தானம்‌ வழங்கியமை. 

மூதல்‌ பக்கம்‌ இரண்டாம்‌ பக்கம்‌ 
1 ஸ்வஸ்தி ஸ்ரீ இவ்வூர்‌ 10. நம்பியன்‌ 
2. கம்பன்‌ முதலிம - 11. வயக்கல்‌ ௧ - 
3. ஈன்‌ அலைவில்‌ அ - 12. ளக்கனார்‌ து - 
4. ஞ்சாதா நல்லூர்‌ 13. டவல்‌ பெரிய 
5. சத்தியம்‌ மென்னி - 14. நஞ்சை பா - 
6. றான்‌ சொக்கன்‌ 15. ண்டிப்‌ பெ - 
7. வயக்கல்‌ திருவ - 16. ருமாளொ 
8. கத்தி வயக்கல்‌ 17. ப்பர்‌ வ 
9. தர்சுகு தாமும்‌. . . 18. அ 1 பன 


ஆவணம்‌ 22, 2011 151 


49. திருத்தங்கர்‌ கல்வெட்டு 


அ. சந்திரபோஸ்‌, புதுக்கோட்டை, 


௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌. 


இடம்‌: சிவகங்கை மாவட்டம்‌, காரைக்குடி வட்டம்‌, திருத்தங்கூர்‌ 
நாகநாதசுவாமி கோயில்‌ மற்றும்‌ சொர்ணவல்லி அம்மன்‌ 
கோயில்‌ ஆகியவற்றிற்கிடையே உள்ள திருநிலைக்‌ காலில்‌ உள்ள 


கல்வெட்டு. 


காலம்‌ : 18ஆம்‌ நூற்றாண்டு 


செய்தி: பாடிகாவல்‌ சுதந்திரம்‌ கொடுத்தது. 


கீழ நிலைக்‌ கால்‌ 
1. திருத்த- 
3. ண்டத- 
5. னார்கா 
7. க்கு கடவதா 
9. சுரகு சேம- 
11. லிப்‌ [பெரைய - 
13. 
15. 
17. றைண்று - 
19. கி... 
21 பூசை - 
23. த்துக்குஸ 
25. ஸன்‌ குளம்‌ 
27. ம்‌ இதற்கு 
29. ள்‌ பாற்கெ - 
91. ஊரணிக்‌ - 
33. க்கு மேற்கு 
மேல்‌ நிலைக்கால்‌ 
1. தென்பா - 
3. தண்டுக- 


152 


ஐஐ உ. 


12. 
14. 
16. 
18. 
20. 


24. 
26. 
28. 
30. 
32. 


ங்கூறா - 
ம்பிரா - 
ரியத்து _- 

ஆதி சண்டே - 
ன்‌ சலிப்பு - 


ன்‌ சவெ 


க்கு முற்‌ 

ளென்று 

22. க்கிறாம. 
ட்ட நாத 

மு[ம்‌] வயலு 
எல்லை கி 

ல்லை எல்லை 


கீள்கரை - 


ற்கெல்லை 


ரைக்கு 


ஆவணம்‌ 22, 2011 


5. வடக்கு 


7. ற்கெல்லை 


காட்டுக்கு 
11. டபாற்கெல்‌ - 
13. யூரணிக்‌ - 
15. ரைக்கு ப 


17. வாண்டை 
19. ற்றபடி காவ - 
21. ம்‌ நடக்‌ 

23. [ர்‌கள்‌ சொ 
25. டு[க்‌]கணக்‌ - 
27. ராயர்‌ ஏக- 


ஆவணம்‌ 22, 2011 


10. 


12. 


14. 
16. 
18. 
20. 
22. 
24. 
26. 
28. 


மேல்பா - 


்‌ மட்டை 


கிளக்கு வ - 

லை யித்தி 

கு தென்க - 

தற்கு இற்படி 

யா[ர்‌] பற்றுக்கு அ - 
ல்‌ சு[வ]ந்திர - 
கவும்‌ இவ - 

படி நாட்‌ - 

கு கொங்கி 

ன்‌ எழுத்து 


153 


காலம்‌: 


செய்தி: 


மஐ ஐ. ஐ ஐ 9 


ஸ்‌. அஷ்‌. அக்‌... ஸ்‌. க்‌ பஸ்‌ 
எ ௨ மல 8 


154 


50. விராலூர்‌ நகரத்தார்களின்‌ பழனி 
மடத்துக்‌ கல்வெட்டு 

௧௬. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌ 
திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனி வட்டம்‌, விராலூர்‌ 
நகரத்தார்களின்‌ மடத்துச்‌ சுவரிலுள்ள கல்வெட்டு 
கலி 4981, கி.பி. 18779 
புதுக்கோட்டை மாவட்டம்‌ விராலூர்‌ நகரத்தாரின்‌ 
பழனியிலுள்ள பழைய மடத்தினைப்‌ புதுப்பித்தமைக்கானது. 
இங்கிலீஸ்‌ வருசம்‌ என்பதை இ என்ற குறியீட்டில்‌ 
எழுதப்பட்டுள்ள து. 
கலியுகாதி ணு 4981 
இ. 1879 சு. பிரமாதி 
காத்திகை மீ” த்தில்‌ யிதுக்கு 
முன்‌ கலியுகாதி 4907 
அட்சய ணு ஆவணி மீ 
விராலிமலைச்‌ செட்டிகள - 
ஈகிய விராலூர்‌ நகரத்த - 
£ரால்க்‌ கட்டியிருந்த 
மடத்தை நாளது தே - 
தியில்‌ டே யாரால்‌ 
புதிதாய்க்‌ கட்டி 
யிருக்குர டே யார்‌ 
கள்‌ மடம்‌. உ 
தெண்டாயுதபா - 
ணி துணை 





ஆவணம்‌ 22, 2011 


காலம்‌: 


செய்தி : 


51. கதிர்காமம்‌ 6வல்‌மேடை செப்புக்‌ 
கவசப்‌ பொறிப்பு 


சு. இராசகோபால்‌, சென்னை 


இலங்கை கதிர்காமம்‌ கோயிலின்‌ ஒரு பகுதியாக உள்ள 
பழனியாண்டவர்‌ கோயில்‌ முன்பாக நடப்பட்டுள்ள வேல்‌ 
மேடையைசுற்றி அமைக்கப்பட்டுள்ள செப்புக்‌ கவசம்‌ 
27111936 

சிவராமானந்த சுவாமிகளின்‌ முயற்சியால்‌ மலையாளம்‌ மற்றும்‌ 
தமிழ்‌ மக்கள்‌ உதவியுடன்‌ வேல்‌ மேடை அமைக்கப்பட்டது 
என்றும்‌ இந்த வேலிற்கு அபிஷேகம்‌ செய்து பட்டுத்துணி 
அணிவித்து, அர்ச்சனை முதலானவை செய்து பக்தர்கள்‌ 
பயனடைய வேண்டும்‌ என்ற செய்தியும்‌ சொல்லப்படுகிறது. 
கார்த்திகை தீப நாளில்‌ 27.11.1936ல்‌ அன்று இது செய்து 
வைக்கப்பட்டது. 

உ சிவமயம்‌ 

வேலும்‌ மயிலும்‌ துணை 

க.கு. சிவறாமானந்த சுவாமியின்‌ பிரயாசையாலும்‌ மலையாளம்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ மகா புண்ணிய 

ஜனங்களுடைய உதவியாலும்‌ செய்யிது வைத்த வேல்‌ பீடம்‌ இந்த 
மழை தீபதேறின வேலின்‌ 

சருவ அபிஷேகம்‌ பட்டு சாத்தி அர்க்ஷனை முதலாகியது செய்து 
இஸ்ட சித்தி பெற்றுக்‌ கொள்ள வேண்டியது 

கொல்லம்‌ 1112ணு கார்த்திகை மீ” கார்த்திகை தீபத்துக்கு செய்து 
வைத்தது. 27.11.1936 


155 


ஆவணம்‌ 22, 2011 


52. குமாரகோவில்‌ புதிய கல்வெட்டுகள்‌ 


52:1 


காலம்‌ : 


செய்தி : 


wo ~ உள்‌ ஓஒ ~~ Nஙவஙவள 


உ இன்‌ த்‌ 7: % 2 5 


17 
52:2 
இடம்‌ : 
காலம்‌ : 
156 


செந்தீ நடராசன்‌, சுந்தரம்‌, ராஜ்குமார்‌ 


அ.கா. பெருமாள்‌, செல்வதரன்‌, நாகர்கோவில்‌ 


குமரிமாவட்டம்‌ கல்குளம்வட்டம்குமாரகோவில்‌ மடப்பள்ளி. 


கொல்லம்‌ 540 சித்திரை 10. 7365. 


கோயில்‌ மூலவர்‌ வேலாயுதப்பெருமாளுக்குத்‌ தினமும்‌ நாழி 


அரசியும்‌, இரண்டு மாலையும்‌ கொடுக்க குழிக்கோடு தேசத்தைச்‌ 
சார்ந்த அய்யப்பன்‌ மகன்‌ அய்யப்பனான சுப்பிரமணி இரு 


இடங்களில்‌ அமைந்த 4மா நிலம்‌ கொடுத்தமை. 


கொல்லம்‌ 

540 ஆண்டு சித்திர 
மாதம்‌ 10 தியதி நயினார்‌ 
வேலாயுதபெருமாள்‌ 

குகு நித்தல்‌ நாழி அரி - 
சி பூசைக்கு சிலவு - 

ம்‌ வச்சு இரண்‌ - 

டு மாலையும்‌ மக 
கொண்டு வருமா - 
குழிகோடு தேசகந 
தனவானும்‌ கூட 
குழிகோடு தே - 

சத்து ஸ்ரீ அய்யப்ய - 

ன்‌ அய்யப்ப 

ன்‌ சுப்பிறமணி 
கொண்டு 


விட்டு கொடுத்தது பி - 


18 
19 
20 


ரம்மபுரத்து பெரிய 
குளத்தின்‌ கீள்‌ உள்ள 
நத்தமறை தடி 1 
மாவும்‌ பழவயக - 
றைதடி1 2மா- 

வும்‌ மேல்படி தடி னால்‌ 
செலவும்‌ க்கு கட்ட 
துக்கு பா - 

ட்ட நெல்‌ 6- வும்‌ 
கொண்டு மேல்படி சீ - 
பண்டாரத்தில்‌ நின்‌ - 
று நடத்திவிச்சு 
கொள்ளுவாரா - 
கவும்‌ இப்படிக்கு 

ஸ்ரீ அய்யப்பன்‌ அய்‌ - 
யுப்பன்‌ எழுத்து 


மேற்படி க்‌ கோவிலின்‌ முன்மண்ட பப்‌ பொருள்வைப்பறை. 


கொல்லம்‌ 854 தை 26 - 1679 


ஆவணம்‌ 22, 2011 


செய்தி : 


10. 


ரீர்‌. 


12. 
13. 


கோயில்‌ மூலவர்‌ வேலாயுதப்பெருமாளுக்கு வீரகேரளநல்லூர்‌ 
ஆண்டிச்சிமகள்‌ இராமனாச்சி போல்‌ திக்கெல்லாம்‌ 
புகழும்பெருமாள்‌ பராக்கிறமபாண்டியப்‌ பெருமாள்‌ அளித்த 
கொடை பற்றியது. இவன்‌ முன்னோர்‌ நயினார்‌ மகள்‌ 
பாண்டியனார்‌ ஏற்கெனவே ஈசான மூலையில்‌ கோசாலை மடம்‌ 
அமைத்து சிவபாண்டி ஆண்டார்‌ பூசைக்கும்‌ மகேசுரபுசைக்கும்‌ 
கொடுத்த கொடையோடு இக்கொடையும்‌ அளிக்கப்படுகிறது. 
சகாத்தம்‌ 1600ன்‌ மேல்‌ செல்லா நின்ற கொல்லம்‌ 854 ஆண்டு தை 
மாதம்‌ 26 தேதி 

மலைமண்டலத்து பிரம்மபுரத்து நயினார்‌ வேளிமலை வேலாயுதப்‌ 
பெருமாள்‌ சீபண்டாரம்‌ 

காரியஞ்செய்வார்களுக்கு நாஞ்சினாட்டு வீரகேரளநல்லூரில்‌ 
ஆண்டிச்சிமகள்‌இராமனாச்சி - 

க்கு திக்கெல்லாம்புகழும்பெருமாள்‌ பராக்கிறமபாண்டிப்‌ பெருமாளு 
மோம்‌ உதகபுற்வ தன்மத்துப்‌ பிறமாணமாக விட்டு 

கொடுத்த பரிசாவிது முன்‌ எங்கள்‌ பெத்தியார்‌ நயினார்‌ மகள்‌ 
பாண்டியனார்‌ மேல்படி வுர்‌ ஈசானத்தில்‌ கோ - 

ச்சாலை மடத்தில்‌ நீராக்க, சிவபாண்டி ஆண்டார்‌ பூசைக்கும்‌ 
மயேசுரபுசைக்கும்‌ விட்டு கொடுத்த சுவாத்தியத்தின்‌ கூடிந 

854 வருடம்‌ தை மாதம்‌ 26 தேதி சிலவு நடத்தியும்‌ விளையும்‌ 
மனைகளும்‌ ஆள்‌ அடி மையும்விட்டு கொடுத்து மேல்படி மடத்தில்‌ 
நின்று மடதன்மமும்நடத்தி மேல்படி நயினார்‌ வேலாயுதப்பெருமாள்‌ 
உஷாபூசையில்‌ பாயித பூசை நடத்திவ - 

றக்கும்‌ கூட மேல்படி மடத்தில்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டி விட்டு 
கொடுத்தபடியே பாயித நெய்வேத்திய - 

த்துக்கு நாள்‌ 1 க்கு அசி நாழிக்கு நெல்‌ நாழி வீசமும்‌ சற்கறைக்கு 
நெல்‌ வீசம்‌ உரிம்‌ பழம்தேங்காய்க்கும்‌ நெல்‌ நாழிஉரியும்‌ ஆக 
நாள்‌1க்குநெல்‌ 6நாழிஉரி 

நாள்‌365க்கு நெல்‌ . . . மேல்படி நெல்லினை வீரகேரளநல்லூரில்‌ 
நின்று- 

..... சத்த கூலிக்கு பணம்‌ 6 க்கு. . . இந்நாள்‌ முதல்‌ . . . 

. . . ஆண்டுவரையும்‌ காபாதியை-மடத்தில்‌ நின்றும்‌ கொடுத்து 
வரும்படிக்கு மடத்தில்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ வெட்டி உதகஞ்‌ செ 


157 


ஆவணம்‌ 22, 2011 


14 ய்யே சீபண்டாரத்தில்‌ . . . கொள்ளுமாரகலும்‌ மேல்படி. . . 
சொல்லும்படிக்குபாயிதபூசை 

15 ல்‌... எண்ணிகொடுத்த . . . 

16 கிலும்‌ மடத்தன்மத்துக்கும்‌-வி-சுவாத்தியத்தியங்களுக்கும்‌ 
விக்கினம்‌ வந்தாலும்‌ . . . வீரகேரளநல்லூர்‌ 

17 உள்ளாரும்‌ காறமையும்‌ கூட விக்கினமும்‌ திறப்பிச்சு கொடுத்து 
பாயிதபூசை நெல்லும்‌ வேண்டி கலச 

18 இந்த பூசைக்கும்‌ மடதன்மத்துக்கும்‌ விக்கினம்‌ செய்தபோகள்‌ 
கெங்கைகரையில்‌ காராம்பசுவைக்‌ கொன்ற தோஷத்தி - 

19. லும்‌ பஞ்சமாபாதகஞ்செய்த தோஷத்திலும்‌ போவாராகவும்‌ யிந்த 
பூசையும்‌ மடதன்மத்தையும்‌ பரிபாலனம்‌ பண்ணி 

20. ன பேர்கள்‌ புத்திறகிளத்தினாதிகளுடனே யின்மையிலே வாழ்ந்த 
சாயுச்சியபதம்‌ அடைந்திருப்பாராக 

21. யிந்தபடி கல்லிலும்‌ செம்பிலும்வெட்டி சந்திராதித்தா வரை பாயித 
பூசை நடக்கும்படிக்கு உதகபுர்வ 

22. தன்மதானப்‌ பிறமாணமாக விட்டுகொடுத்த ஆண்டிச்சி மகள்‌ 
இராமனாச்சியார்‌ ஒப்பு ஸ்ரீதிக்கெல்லாம்‌ புகழும்‌ 

23. பராக்கிறமபாண்டிப்பெருமாள்‌ எழுத்து இத்தானபிறமாணம்‌ 
நடுவெழுதின மேல்படி நாட்டு வீரகேரளநல்லூர்‌ 

24. சாத்தாங்குளம்‌ திருச்சிற்றம்பலம்‌ எழுத்து வேலே துணை தாணுவே 
துணை 

25. 825வருடம்‌ தை மாதம்‌ 23தேதி வேளிமலை வேலாயுதப்பெருமாள்‌ 
சீபண்டாரத்துக்கு நாஞ்சினாட்டுப்‌ புதுகிராம - 

26. த்து அணஞ்சபெருமாள்லானேன்‌ தானப்பிறமாணம்‌ எழுதிக்‌ 
கொடுத்த பரிசாவிது மேல்படி நயினாருக்கும்‌ . . . 

27.  ...திருப்பள்ளிச்சை பூசைக்கு நாள்‌ 1க்குஅமுது . . . நாள்‌ 30க்கு - 

28-32... 

33. பூசையும்‌ இந்தபடி நடக்கும்படிக்கும்‌ . . . சிபண்டாரத்தில்‌ நின்‌- 

34. 


158 


... கொண்டு நடத்தி வரும்படிக்கும்‌ 


ஆவணம்‌ 22, 2011 


௧5௮. வலூர்‌ மாவட்டத்தில்‌ தொல்லியல்‌ 
கண்ருபிழப்புகள்‌ 


கி. குமார்‌, சென்னை 


வேலூர்‌ மாவட்டம்‌, ஆர்க்காடு வட்டத்தில்‌ ஆர்க்காட்டிற்கு 
தென்கிழக்கே சுமார்‌ 15 கி.மீ. தொலைவிலும்‌ அரும்பாக்கத்திற்கு மேற்கே 
சுமார்‌ அரை கி.மீ. தொலைவிலும்‌ பாலாறு அணைக்கட்டி லிருந்து 
ஏரிகளுக்கு நீர்‌ கொண்டு செல்லும்‌ தென்னம்பட்டு மற்றும்‌ மேச்சேரி பாசன 
கால்வாய்‌ உள்ளது. இக்கால்வாயின்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ உள்ள பரந்த மேடான 
பகுதியிலிருந்து பல தொல்லியல்‌ எச்சங்கள்‌ காணப்படுகின்றன. 
இடை மற்றும்‌ கடைப்‌ பழங்கற்கால கருவிகள்‌ 

தென்னம்பட்டு மற்றும்‌ மேச்சேரி பாலாறு பாசன கால்வாயின்‌ மேடான 
பகுதி மற்றும்‌ அதன்‌ சரிவுகளிலிருந்து இடைப்‌ பழங்கற்காலம்‌ மற்றும்‌ 
கடைப்‌ பழங்கற்காலத்தைச்‌ சேர்ந்த பல கற்கருவிகள்‌ 
கண்டெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக, அரும்பாக்கம்‌ கிராமத்திற்குச்‌ 
செல்லும்‌ சாலையின்‌ வடக்குப்‌ பகுதியிலிருந்து ஏராளமான கற்கருவிகள்‌ 
கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள்‌, இடைப்பழங்கற்காலத்தைச்‌ சேர்ந்த 
கைக்கோடரி, சில்லு கருவிகள்‌, சீவுக்‌ கருவிகள்‌ மற்றும்‌ சுரண்டிகள்‌ ஆகிய 
வகைக்‌ கற்கருவிகளும்‌, கடைப்‌ பழங்கற்காலத்தைச்‌ சேர்ந்த பிளேடு, சில்லு 
கருவிகள்‌, கரண்டிகள்‌, கூர்முனைகள்‌ மற்றும்‌ பல முற்றுப்‌ பெறாத 
கற்கருவிகளும்‌ குறிப்பிடத்தக்க கற்கருவி வகைகளாகும்‌. இங்கு 
கண்டெடுக்கப்பட்டுள்ள கற்கருவிகள்‌ அனைத்தும்‌ இதே பகுதியில்‌ 
கிடைக்கின்ற குவார்ட்சைட்‌, குவார்ட்ஸ்‌, செர்ட்‌ போன்ற வகையான 
மூலக்கற்களிலிருந்து செய்யப்பட்டுள்ளன. 
இரும்புகால தடயங்கள்‌ 

மேலும்‌, இதே மேட்டுப்‌ பகுதியில்‌ இரும்பு காலத்தைச்‌ சேர்ந்த பல 
முதுமக்கள்‌ தாழிகள்‌ சிதைந்த நிலையில்‌ காணப்படுகின்றன. இக்காலத்தைச்‌ 
சேர்ந்த கருப்பு, கருப்பு - சிவப்பு மற்றும்‌ வண்ணம்‌ தீட்டப்பட்ட சிவப்பு நிறப்‌ 
பானை ஓடுகளும்‌ ஆங்காங்கே சிதறிக்‌ கிடக்கின்றன. இரும்பை உருக்கப்‌ 
பயன்படுத்தப்பட்ட பல உருக்கு உலைகளும்‌ அருகில்‌ ஏராளமான இரும்பு 
கழிவுகளும்‌ கடுமண்ணாலான குழாய்களும்‌, சில இரும்புப்‌ பொருட்களும்‌ 
உடைந்த நிலையில்‌ காணப்படுகின்றன. மேலும்‌, கருப்பு - சிவப்பு நிற பானை 
ஓடுகளும்‌ இதன்‌ அருகிலேயே காணப்படுகின்றன. 


ஆவணம்‌ 22, 2011 159 


கண்ணாடி மணிகள்‌ செய்யும்‌ தொழிற்‌ பட்டறை 


இரும்பு உருக்கு உலைகள்‌ அமைந்துள்ள அப்பகுதி யிலேயே கண்ணாடி 
மணிகள்‌ செய்யும்‌ தொழிற்‌ பட்டறையும்‌ சிதைந்த நிலையில்‌ காணப்படுகிறது. 
பச்சை மற்றும்‌ நீல நிறத்தாலான மணிகள்‌ இப்பட்டறையிலிருந்து 
செய்யப்பட்டுள்ளன. மணிகளைச்‌ செய்யப்‌ பயன்படுத்திய சுடுமண்ணாலான 
- அச்சு வார்ப்படமும்‌, பச்சை மற்றும்‌ நீல நிற கண்ணாடி கழிவுகளின்‌ 
பாகங்களும்‌, சுடுமண்ணாலான குழாய்களும்‌ அதிக அளவில்‌ 
காணப்படுகின்றன. இரும்புக்‌ காலத்தைச்‌ சேர்ந்த இரும்பு உருக்கு 
உலைகளுக்கு மிக அருகிலேயே கண்ணாடி மணிகள்‌ செய்யப்‌ 
பயன்படுத்தப்பட்ட பட்டறையும்‌ காணப்படுவதால்‌ இது இரும்பு 
காலத்தைச்‌ சேர்ந்ததாக இருக்கலாம்‌ எனக்‌ கருதப்படுகிறது. இவ்வகையான 
கண்ணாடி மணிகள்‌ செய்யப்‌ பயன்படுத்தப்பட்ட பட்டறை வேலூர்‌ 
மாவட்டத்தில்‌ கண்டுபிடி க்கப்பட்டுள்ளது இதுவே முதன்முறையாகும்‌. 


160 





எர்த்தாங்கல்‌ பாறை ஓவியங்கள்‌ 

வேலூர்‌ மாவட்டம்‌, குடியாத்தம்‌ - பேரணாம்பட்டு சாலையில்‌ 
குடியாத்தம்‌ நகருக்கு மேற்கே சுமார்‌ 5 கி.மீ. தொலைவில்‌ எர்த்தாங்கல்‌ 
அமைந்துள்ளது. இவ்வூருக்குத்‌ தெற்கே சுமார்‌ ஒரு கி.மீ. தொலைவில்‌ 
எர்த்தாங்கல்‌ ஏரிக்கு தெற்குப்‌ பகுதியில்‌ எர்த்தாங்கல்‌ மலை அமைந்துள்ள து. 
இம்மலையின்‌ கிழக்கு மற்றும்‌ மேற்கு சரிவுப்‌ பகுதிகளிலும்‌, மலையை 
ஒட்டியுள்ள சமவெளிப்‌ 
பகுதிகளிலும்‌ புதிய 
கற்காலம்‌, இரும்புக்‌ 
காலம்‌ மற்றும்‌ வரலாற்று 
ஆரம்ப காலம்‌ 
ஆகியவைகளைச்‌ சேர்ந்த 
வசிப்பிடப்‌ பகுதி 
ஓ ரு ங்‌ ம க 
காணப்படுகிறது. 
இவ்வசிப்பிடப்‌ பகுதியில்‌ 
தொல்லியல்‌ எச்சங்கள்‌ 
அதிக அளவில்‌ 
காணப்படுகின்றன. 
குறிப்பாக புதிய 
கற்காலத்தைச்‌ சேர்ந்த புதிய கற்காலக்‌ கற்கருவிகள்‌ மற்றும்‌ சாம்பல்‌ நிறப்‌ 
பானை ஓடுகளும்‌, இரும்புக்‌ காலத்தைச்‌ சேர்ந்த கருப்பு - சிவப்பு, கருப்பு 
மற்றும்‌ சிவப்பு வண்ணம்‌ தீட்டப்பட்ட பானை ஓடுகளும்‌, இரும்பு உருக்கு 
உலையில்‌ பயன்படுத்தப்பட்ட சுடுமண்‌ குழாய்களும்‌, இரும்புக்‌ கழிவுகளும்‌ 
ஏராளமாகக்‌ காணப்படுகின்றன. மேலும்‌, வரலாற்று தொடக்க காலத்தைச்‌ 


சேர்ந்த பல்வகை பானை ஓடுகளும்‌ பரவிக்‌ காணப்படுகின்றன. 





பாறை ஒவியங்கள்‌ 

எர்த்தாங்கல்‌ மலையின்‌ சரிவுப்‌ பகுதிகள்‌ மற்றும்‌ மலையை ஒட்டிய 
அடி வாரப்‌ பகுதிகளில்‌ இயற்கையாக அமைந்த 10க்கும்‌ மேற்பட்ட பெரிய 
குகைகள்‌ காணப்படுகின்றன. அவற்றுள்‌, இரண்டு குகைகளில்‌ வெண்மை 
நிறத்தில்‌ தீட்ட ப்பட்ட பல ஓவியங்கள்‌ காணப்படுகின்றன. 

அவ்விரண்டு குகைகளுள்‌ ஒரு குகையானது எர்த்தாங்கல்‌ மலையின்‌ 
தெற்மேற்கு சரிவுப்‌ பகுதியில்‌ அமைந்துள்ளது. தெற்கு நோக்கியவாறு 
அமைந்துள்ள இக்குகையானது சுமார்‌ 10 மீட்டர்‌ நீளம்‌, 8 மீட்டர்‌ அகலம்‌ 
மற்றும்‌ 3 மீட்டர்‌ உயரம்‌ கொண்டுள்ளதாக உள்ளது. இக்குகையின்‌ 


ஆவணம்‌ 22, 2011 161 


உட்‌ பகுதியில்‌ கூரையில்‌ பல ஓவியங்களும்‌ குறியீடுகளும்‌ வெண்மை நிறத்தில்‌ 
தீட்டப்பட்டுள்ளன. அவற்றுள்‌ பல மனித உருவங்கள்‌, பறவைகள்‌, 
இனங்கான இயலாத விலங்குகள்‌, விலங்குகளின்‌ மீது சவாரி செய்யும்‌ 
மனிதர்கள்‌, சடங்கு சாந்த குறியீடுகள்‌ போன்றவை மிகவும்‌ அழகாக 
தட்டப்பட்டுள்ளன. 

மனித உருவங்கள்‌ நடந்து செல்லுதல்‌, வேட்டையாடுதல்‌ போன்ற 
தோற்றங்களிலும்‌, சில மனிதர்கள்‌ நின்று கொண்டிருப்பதைப்‌ போன்றும்‌, 
கைகளில்‌ ஆயுதங்களை ஏந்தியுள்ளது போன்றும்‌, கைகளை மேலே 
உயர்த்திக்‌ கொண்டிருப்பதைப்‌ போன்றும்‌ தீட்ட ப்பட்டுள்ளன. இவை 
அனைத்தும்‌ கோட்டுருவங்களாகவே தீட்டப்பட்டுள்ளன. மேலும்‌, 
இனங்கான இயலாத கில விலங்குகளின்‌ உருவங்களும்‌ காணப்படுகின்றன. 

சூரியன்‌, நட்சத்திரம்‌, உடுக்கை, வட்டம்‌, முக்கோணம்‌ போன்றவை 
கோட்டுருவங்களாக தீட்டப்பட்டுள்ளன. திரிசூலம்‌, பல முட்களைக்‌ 
கொண்ட கூர்மையான ஆயுதம்‌, அம்புமுனை, ஒரு பக்கத்தில்‌ மூன்று 
முனைகளும்‌, மற்றொரு பக்கத்தில்‌ இரண்டு முனைகளையும்‌ கொண்ட 
ஆயுதம்‌. மற்றும்‌ சுவஸ்திகம்‌, நாமம்‌ போன்ற குறியீடுகளும்‌ அதிக அளவில்‌ 
வரையப்பட்டுள்ளன. சில ஓவியங்கள்‌ புகைபடிந்த நிலையில்‌ மங்கலாக 
தோற்றமளிக்கின்றன. 


ஓவியங்கள்‌ தீட்டப்பட்டுள்ள இரண்டாவதுகுகையானது எர்த்தாங்கல்‌ 
மலையின்‌ வடக்குச்‌ சரிவில்‌ ஏரிக்கு மிக அருகில்‌ அமைந்துள்ள து. இக்குகை 
இரண்டு பெரிய பாறைகளுக்கிடையே உயரமான இடத்தில்‌ உள்ளது. வடக்கு 
நோக்கியவாறு அமைந்துள்ள இக்குகையிலுள்ள ஓவியங்களும்‌ வெண்மை 





162 


ஆவணம்‌ 22, 2011 


நிறத்திலேயே காணப்படுகின்றன. மனித உருவம்‌ ஒன்று கைகளை மேலே 
உயர்த்தியவாறு நின்று கொண்டிருப்பதைப்‌ போன்ற தோற்றத்தில்‌ உள்ளது. 
மேலும்‌ ஒரு பெண்‌ உருவம்‌, மூன்று மனித பாதங்கள்‌, திரிசூலம்‌, 
முக்கோணம்‌ மற்றும்‌ பல குறியீடுகள்‌ கோட்டுருவங்களாகத்‌ 
தீட்டப்பட்டுள்ளன. 

எர்த்தாங்கல்‌ மலைக்கு தெற்கே சுமார்‌ ஒரு கி.மீ. தொலைவில்‌ 
அமைந்துள்ள பட்டனக்கல்‌ என்ற மலையின்‌ வடபகுதியில்‌ உள்ள ஒரு சிறிய 
குகையின்‌ கூரையிலும்‌ வெண்மை நிறத்தில்‌ தீட்டப்பட்ட திரிசூலம்‌, நாமம்‌ 
போன்ற பல குறியீடுகள்‌ காணப்படுகின்றன. 

மேற்குறிப்பிட்ட ஓவியங்கள்‌ தீட்டப்பட்டுள்ள குகைகளின்‌ 
உட்புறங்களிலும்‌ மற்றும்‌ அவற்றைச்‌ சுற்றியுள்ள பகுதிகளிலும்‌ இரும்புக்‌ 
காலத்தைச்‌ சேர்ந்த பானை ஓடுகளும்‌ வசிப்பிடப்‌ பகுதிகளும்‌ 
காணப்படுவதால்‌ இவ்‌ ஓவியங்கள்‌ அனைத்தும்‌ இரும்புக்‌ காலத்தைச்‌ 
சேர்ந்ததாக இருக்கலாம்‌ எனக்‌ கருதப்படுகிறது. 


ஆவணம்‌ 22, 2011 163 


54. பிள்ளையார்பட்டி ௮கழாய்வு 201 


வீ. செல்வகுமார்‌, தஞ்சாவூர்‌ 


தஞ்சாவூர்ப்‌ பகுதியில்‌ உள்ள செம்மண்‌ பரப்பில்‌ பரவலாக வரலாற்றுக்கு 
முற்பட்ட காலத்‌ தொல்லியல்‌ சான்றுகள்‌ காணப்படுகின்றன. தஞ்சாவூருக்கு 
மேற்கே அமைந்துள்ள பிள்ளையார்பட்டி கிராமத்தின்‌ பகுதியாக உள்ள 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வளாகத்தில்‌ 2011 சூன்‌ மாதம்‌ இந்திய அரசு 
தொல்லியல்‌ துறையின்‌ நல்கையுடன்‌ அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது. 


2009 மற்றும்‌ 2010ஆம்‌ ஆண்டுகளில்‌ தோண்டப்பட்ட அகழாய்வுக்‌ 
குழிகள்‌ 1 & 1 ஆகியவை (பார்க்க ஆவணம்‌ இதழ்‌ 20, 21) மேலும்‌ இவ்வாண்டு 
தோண்டப்பட்டன. இவை சற்று வித்தியாசமான சான்றுகளை 
வெளிக்கொணர்ந்‌ துள்ளன. 


அகழாய்வுக்‌ குழி ஒன்று (81) 


அகழாய்வுக்‌ குழி [ல்‌ 2008ஆம்‌ ஆண்டு தரை மேற்பரப்பி லிருந்து 70 செ.மீ. 
வரை அகழாய்வு செய்யப்பட்டது. இவ்வகழாய்வுக்‌ குழி கிழக்கு மேற்காக 
5.5 மீ. நீளமும்‌ வடக்கு தெற்காக 5 மீ. அகலமும்‌ உடையது. 2011இல்‌ 
இரண்டாவது மண்ணடுக்கு அகழாய்வு செய்யப்பட்டது. 
இம்மண்ணடுக்கில்‌ இரும்புச்‌ செறிவுள்ள சரளைக்‌ கற்கள்‌ (1611101616) 
செம்மண்ணுடன்‌ கலந்து காணப்படுகின்றது. இவ்வடுக்கில்‌ நுண்கற்‌ 
செதில்களும்‌, கூர்முனைகள்‌, துளையிடும்‌ கருவி, கருக்கற்களும்‌ 
காணப்பட்டன. இவ்வடுக்கில்‌ 110-115 செ.மீ. வரை கற்‌ செதில்களின்‌ 
எண்ணிக்கை குறைந்து காணப்பட்டது. பின்னர்‌ 125 செ.மீ. ஆழத்தில்‌ உள்ள 
செம்புறாங்கல்‌ கலந்த மண்ணடுக்கில்‌ பெரிய அளவிலான பழங்கற்காலக்‌ 
கற்கருவிகளும்‌, கருக்கற்களும்‌, செதில்களும்‌ காணப்பட்டன. 


இக்குழியில்‌ உள்ள மண்ணடுக்குகளில்‌ காணப்பட்ட தொல்‌ 
பொருட்களின்‌ பரவல்‌ அகழாய்வுக்‌ குழி PTT 11-ஐக்காட்டி லும்‌ சற்று 
வேறுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும்‌. அகழாய்வுக்‌ குழி PPT 11 
போலல்லாது நுண்கருவிகள்‌ கிடைக்கும்‌ அடுக்கிற்கும்‌ அதன்‌ ழே உள்ள 
பழங்காலக்‌ கருவி கிடைக்கும்‌ மண்ணடுக்கிற்கும்‌ இடைவெளி இல்லாதது 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. அதாவது இங்கு தொடர்ச்சியாக கற்கருவிகள்‌ 
கிடைக்கின்றன. 


அகழாய்வுக்‌ குழி இரண்டு (PPT 1) 


இவ்வகழாய்வுக்‌ குழி கிழக்கு மேற்காக 7 மீ. நீளமும்‌ வடக்கு தெற்காக 5 மீ 
அகலமும்‌ உடையது. இவ்வகழாய்வுக்‌ குழியில்‌ 2010ம்‌ ஆண்டு ஒரு 
மெருகேற்றப்பட்ட கற்கோடரி கண்டெடுக்கப்பட்ட து. இதன்‌ கீழ்‌ உள்ள 


164 ஆவணம்‌ 22, 2011 


மண்ணடுக்கில்‌ இரும்புச்‌ செறிவுள்ள சரளைக்‌ கற்கள்‌ செம்மண்ணுடன்‌ 
கலந்து காணப்படுகின்றது. இக்குழியில்‌ PPT Iஜவிட அதிக அளவில்‌ 
நுண்கருவிகள்‌ காணப்பட்டன. இங்கு குழி PPT [ஐப்‌ போலல்லாது 110-115 
வரை கற்செதில்களின்‌ எண்ணிக்கை குறையாமல்‌ காணப்படுகின்றது. பின்னர்‌ 
125 செ.மீ. ஆழத்தில்‌ உள்ள செம்புறாங்கல்‌ கலந்த மண்ணடுக்கில்‌ 
பழங்கற்காலக்‌ கருவிகள்‌ தொடர்ந்து காணப்படுகின்றன. இக்குழியில்‌ ஒரு 
சதுர மீ. அளவுள்ள ஒரு மாதிரிக்குழி தோண்டப்பட்டது. அம்மாதிரிக்‌ 
குழியில்‌ 180 செ.மீ. வரை கற்கருவிகள்‌ காணப்பட்டன. அதற்கு கீழே 
செம்பாறாங்கற்‌ படிவு காணப்பட்ட து. இப்பாறையில்‌ கற்கருவிகள்‌ எதுவும்‌ 
காணப்படவில்லை. 
பண்பாட்டு நிலைகள்‌ 

2001இல்‌ நடத்தப்‌ பெற்ற அகழாய்வுகள்‌ இப்பகுதியில்‌ இரும்புக்‌ காலம்‌, 
துண்கற்காலம்‌ மற்றும்‌ பிந்தைய பழங்கற்‌ காலப்‌ பண்பாடுகள்‌ நிலவியதை 
உறுதிப்படுத்துகின்றன. 
கற்கருவித்‌ தொழிற்கூடம்‌ 
நுண்கற்கருவிகள்‌ 

இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நுண்கற்கருவிகள்‌ பெரிதும்‌ குவார்ட்ஸ்‌ 
வகைக்‌ கல்லால்‌ செய்யப்பட்ட வை. இங்கு பிறைச்சந்திரன்‌ வடி வ கருவிகள்‌ 
(லூனேட்‌), கூர்முனைகள்‌, கரண்டிகள்‌, துளைப்பான்கள்‌ ஆகிய கற்கருவிகள்‌ 
பளபளப்புடன்‌ காணப்படுகின்றன. சில செர்ட்‌ வகைச்‌ செதில்களும்‌ 


காணப்படுகின்றன. 


கந்‌ த்‌ அ 
எனு Red Loam. -. 
த... எ BYREBRed * 


i டம்‌ உ 





ஆவணம்‌ 22, 2011 டப்‌ 


பழங்காலக்‌ கற்கருவிகள்‌ 


பழங்காலக்‌ கற்கருவிகளின்‌ அளவு நுண்கற்கருவிகளைவிட பெரியதாகக்‌ 
காணப்படுகின்றது. இக்கருவிகள்‌ மண்படிவுடன்‌ சற்றுப்‌ பழைய 
தோற்றத்துடன்‌ காணப்படுகின்றன. இது பழங்கற்காலக்‌ கருவிகளின்‌ 
பழைமையை உணர்த்துகின்றது. இக்கருவிகள்‌ நீரோட்டத்தில்‌ சிறிதளவு 
தூரம்‌ நகர்த்தப்‌ பட்டிருக்கலாம்‌ எனத்‌ தெரிகின்றது. 
விவாதம்‌ 


இவ்விரண்டு அகழாய்வுக்‌ குழிகளும்‌ (1 & 11) அகழாய்வுக்‌ குழி 11ல்‌ 
கிடைத்ததைப்‌ போன்று பழங்கற்காலச்‌ சான்றுகளை வெளிப்படுத்தி 
யுள்ளன. இது இங்கு பழங்கற்காலப்‌ பண்பாடு நிலவியதை 
உறுதிப்படுத்துகின்றது. இங்குள்ள மண்ணடுக்குகளின்‌ மண்‌ மாதிரிகள்‌ 
காலக்கணிப்பிற்காக சோதனைக்‌ கூடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மேலும்‌ 
மண்மாதிரிகள்‌ மண்ணாய்வுக்கும்‌, தாவரக்கல்‌ . ஆய்வுக்கும்‌ 
உட்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றின்‌ முடிவுகள்‌ கிடைக்கும்போது 
இப்பண்பாடுகள்‌ மற்றும்‌ இவற்றின்‌ சூழ்நிலைகள்‌ குறித்த புதிய தகவல்கள்‌ 
கிடைக்கும்‌. 


168 ஆவணம்‌ 22, 2011 


55. ஓமலூர்‌ வட்டாரத்‌ தொல்லியல்‌ கண்ருபிழப்புகள்‌ 


இரா. ரமேஷ்‌, சென்னை 


ஆண்டிக்கரை (செலக்கல்‌) 


அண்டிக்கரை எனும்‌ ஊர்‌ 
மேட்டூரிலிருந்து வடகிழக்கே 78 
கி.மீ. தொலைவில்‌ அமைந்துள்ள து. 
இவ்வூருக்கு மேற்கே அமைந்துள்ள 
மலையில்‌ இரும்புக்கால ஈமச்சின்ன 
மான கல்வட்டங்கள்‌ காணப்‌ 
படுகின்றன. கல்வட்டங்களின்‌ 
அளவு சுமார்‌ 2 மீ முதல்‌ 4 மீ வரை 
காணப்படுகின்றன. 





செம்மானப்பட்டி 


ஓமலூரிலிருந்து வடமேற்கே 7 கிமீ. தொலைவில்‌ அரங்கனூர்‌ செல்லும்‌ 
சாலையில்‌ அமைந்துள்ள செம்மானப்பட்டி ஊருக்கு வடக்கே ஒரு கி.மீ. 
தொலைவில்‌ உள்ள ஏரிக்கு அருகில்‌ வரலாற்று கால வாழ்விடப்‌ பகுதியும்‌ 
நடுகல்லும்‌ காணப்படுகிறது. இவ்விடத்திற்கு அருகில்‌ தற்கால பெருமாள்‌ 
கோயில்‌ அமைந்துள்ளது. மேலும்‌ ஏரியின்‌ அருகில்‌ இரும்புக்கால 
ஈமச்சின்னமான நெடுங்கற்கள்‌ இரண்டு நடப்பட்டுள்ளன. அவற்றின்‌ உயரம்‌ 
2 மீ. ஆகும்‌. அனால்‌ ஈமச்சின்னங்கள்‌ முழுவதும்‌ அழிக்கப்பட்டுள்ளன. 
வாழ்விடப்‌ பகுதியில்‌ கருப்பு, சிவப்பு பானை ஓடுகள்‌ அதிக அளவில்‌ 
காணப்படுகின்றன. 
கல்லுக்கோட்டை 

செம்மானப்பட்டி 
யிலிருந்து மேற்கே 5 கி.மீ. |“ 
தொலைவில்‌ கல்லுக்‌ 
கோட்டை அமைந்துள்‌ 
ளது. இவ்வூர்‌ ஒரு சிறிய 
குன்றின்‌ மேல்‌ அமைந்‌ 
துள்ளது.கல்லுக்கோட்டை (ஈத 
எனும்‌ பெயர்‌ அப்‌ பகுதி 
யில்‌ காணப்பட்ட கற்பதுக்‌ ந 
கையின்‌ யெயரைக்‌ 
கொண்டே வந்திருக்க | 
வேண்டும்‌. கல்லால்‌ ஆன 





ஆவணம்‌ 22, 2011 


கோட்டைச்‌ சுவர்‌ ஒன்றும்‌ இங்கு காணப்படுகிறது. இரும்புக்கால 
ஈமச்சின்னங்கள்‌ முழுவதும்‌ அழிக்கப்பட்டு விவசாய நிலமாக 
பயன்படுத்தப்பட்டுள்ளதால்‌ ஈமச்சின்னங்களில்‌ காணப்படும்‌ கற்பலகைகள்‌, 
மூடுகற்கள்‌ மட்டும்‌ ஆங்காங்கே காணப்படுகின்றன. 
ஆரியகவுண்டனூர்‌ 
ஆரியகவுண்டனூர்‌ எனும்‌ ஊர்‌ 
மேச்சேரியிலிருந்து வடக்கே 
சோலியனூர்‌ செல்லும்‌ வழியில்‌ 6 
கி.மீ. தொலைவில்‌ அமைந்துள்ளது. 
ஊருக்கு மேற்கே இரும்புக்கால 
ஈமச்சின்னமான கற்குவை, கற்‌ 
பதுக்கைகள்‌, மூடுகற்கள்‌ மற்றும்‌ 
இடுதுளையுடன்‌ கூடிய கற்‌ 
பதுக்கை போன்றவை காணப்படு 
கின்றன. சுமார்‌ 5 ஏக்கர்‌ பரப்பளவில்‌ 
30க்கும்‌ மேற்பட்ட கற்குவைகள்‌ பல 
சிதைக்கப்பட்ட நிலையிலும்‌ சில 
முழுமையாகவும்‌ காணப்படு 
கின்றன. ஒரு சிதைக்கப்பட்ட 





கற்குவையிலிருந்து கற்பதுக்கை மூடுகல்லுடன்‌ தெரிகிறது. மூடுகல்லின்‌ 
அளவு 3ஓ3ஓ60 மீ. கற்பலகையின்‌ அளவு 2ஓ1.5ஓ.30 மீ. கற்பலகையில்‌ “௬” 





168 


ஆவணம்‌ 22, 2011 


கற்குவையிலிருந்து மூடுகற்கள்‌ நன்கு வெளியே தெரிகின்றன. அவ்வாறு 
தெரியும்‌ நடுகல்‌ ஒன்றில்‌ குழிகள்‌ காணப்படுகின்றன. சிதைக்கப்பட்ட 
கற்பதுக்கையிலிருந்து கருப்பு சிவப்பு பானை ஓடுகள்‌, பளபளப்பான சிவப்பு 
பானை ஓடுகள்‌ சிதறிக்‌ கிடக்கின்றன. 


கோபால்‌ காடு 


இவ்வூர்‌ ஆரியகவுண்டனூரிலிருந்து மேற்கே 2 கி.மீ. தொலைவில்‌ 
அமைந்துள்ளது. இரும்புக்கால ஈமச்சின்னமான கற்குவை, கற்பதுக்கை 
போன்றவை சுமார்‌ 5 ஏக்கர்‌ பரப்பளவில்‌ 30க்கும்‌ மேற்பட்டவை 
காணப்படுகின்றன. 2 மீ. முதல்‌ 12 மீ. வரையிலான விட்டம்‌ கொண்ட 


கற்குவைகள்‌ காணப்படுகின்றன. 


169 
ஆவணம்‌ 22, 2011 


56. நன்னிலம்‌ வட்டாரத்‌ தொல்லியல்‌ 


இரா. சுரேஷ்‌, தஞ்சாவூர்‌ 


திருவாரூர்‌ மாவட்டத்தில்‌ நன்னிலம்‌ வட்டம்‌ காவிரியின்‌ கிளை 
ஆறுகளான வளப்பாறு, சுக்கனாறு, புத்தாறு, முடிக்கொண்டான்‌ ஆறு, 
திருமலைராஜன்‌ ஆறு, அரசலாறு, நாட்டாறு மற்றும்‌ நண்டலாறு பாசன 
பரப்பில்‌ அமைந்திருக்கிறது. புத்தாறு மற்றும்‌ முடி க்கொண்டான்‌ ஆற்றுப்‌ 
படுகையில்‌ 2010இல்‌ கள ஆய்வுகள்‌ மேற்கொண்டபொழுது இரும்புகால 
மற்றும்‌ இடைக்கால தொல்லியல்‌ இடங்கள்‌ கண்டுபிடி க்கப்பட்டன. 
முந்தைய ஆய்வுகள்‌ 

இவ்வட்டாரப்‌ பகுதியில்‌ வளப்பாற்று வடகரை படுகையில்‌ 2008இல்‌ 
தென்னிந்திய வரலாற்று நிலப்பட ஏடு திட்டத்திற்காக கள ஆய்வு 
மேற்கொண்ட செ. கெளரிசங்கரால்‌ ஓரிரு இரும்புகால இடங்களும்‌ 
அரசலாறு மற்றும்‌ முடிகொண்டான்‌ ஆற்றுப்படுகையில்‌ வீ.செல்வகுமாரர்‌ 
சில இரும்புகால இடங்களையும்‌ கண்டுபிடித்தார்‌. இக்கட்டுரை ஆசிரியர்‌ 
$ழ்க்கண்ட தொல்லியல்‌ இடங்களைப்‌ புதியதாகக்‌ கண்டுபிடித்துள்ளார்‌. 


கீழ்க்குடி (மதுரை வீரன்‌ தோப்பு 


நன்னிலம்‌- குடவாசல்‌ சாலையில்‌ நன்னிலத்தில்‌ இருந்து 4 கி.மீ. மேற்குத்‌ 
திசையில்‌, புத்தாற்றின்‌ வடகரையில்‌ அமைந்துள்ள இவ்வூரின்‌ தெற்குத்‌ 
தெருவின்‌ வடதிசையில்‌ உள்ள மதுரை வீரன்‌ தோப்பில்‌ புதிதாக தோண்டப்‌ 
பெற்ற குளத்தின்‌ தரைப்‌ பகுதியில்‌ இரண்டு உறை கிணறுகள்‌ காணப்‌ 
பட்டன. அதனைச்‌ சுற்றிலும்‌ செங்கல்‌ நிரப்பப்பட்டு இருந்தது. செங்கல்‌ 
23117 செ.மீ. அளவுடையதாக இருந்தன. வரலாற்றுக்கால சிவப்பு 
நிறமுடைய முழு உருவ மண்பானை ஒன்றும்‌ கண்டறியப்பட்டது. 





1 ஆவணம்‌ 22, 2011 


பெரிய தோப்பு 


மதுரை வீரன்‌ தோப்பிலிருந்து வடமேற்கில்‌ உள்ள பெரிய தோப்பில்‌ 
காளவாய்க்கு (செங்கல்‌ சூளை) மண்‌ தோண்டும்போது தரைமட்டத்தில்‌ 
இருந்து மூன்று அடிக்குக்‌ கீழ்‌ பரவலாக பானை ஓடுகள்‌ காணப்பட்ட து. 
இவற்றில்‌ பெரும்பாலும்‌ வேலைப்பாடுடன்‌ கூடிய இடைக்காலத்தைச்‌ 
சேர்ந்த பானை ஓடுகளே மிகுதியாகக்‌ காணப்பட்டன. பிற்கால நில 
நிறக்கோடுகளுடைய வெள்ளை நிற பீங்கான்‌ துண்டுகளும்‌ 
கண்டெடுக்கப்பட்டது. 
அபிசேக கட்டளை 


நன்னிலம்‌ - குடவாசல்‌ சாலையில்‌ நன்னிலத்தில்‌ இருந்து 5 கி.மீ. மேற்குத்‌ 
திசையிலும்‌ திருவாஞ்சியத்தி லிருந்து ஒரு கி.மீ. கிழக்குத்‌ திசையிலும்‌ 
முடிக்கொண் டான்‌ ஆற்றின்‌ தென்கரை யிலும்‌ அபிசேக கட்டளை 
அமைந்துள்ளது. தற்போ தைய ஊரிருக்கைப்‌ பகுதி யிலிருந்து கிழக்கே 
உள்ள வயல்வெளிப்‌ பகுதியின்‌ இடையே அமைந்திருக்கும்‌ ஐந்து திடல்களில்‌ 
முதலாவதாக உள்ள வீரன்‌ திடலில்‌ கை வேலைப்பாடுடன்‌ கூடிய நீலநிற 
கண்ணாடி மணியும்‌ குவார்ட்ஸிலான செதில்‌ ஒன்றும்‌, செரிந்த நிலையில்‌ 
இரும்புத்‌ துண்டு ஒன்றும்‌ கண்டெடுக்கப்பட்டது. இதன்‌ காலம்‌ 
தெரியவில்லை. இத்திடலில்‌ பறையர்‌ குல தெய்வ வழிபாட்டில்‌ உள்ள வீரன்‌ 
சாமி சூலம்‌ ஒன்றும்‌ ஏழு சப்த கன்னிகளின்‌ செங்கல்‌ உருவங்களும்‌ உள்ளன. 
ஏனைய திடல்களில்‌ உடைந்த பானை ஓடுகள்‌ சேகரிக்கப்பட்டன. அவைகள்‌ 


பெரும்பாலும்‌ இடைக்காலத்தைச்‌ சேர்ந்தவை. 





171 


ஆவணம்‌ 22, 2011 


கீழகரம்‌ (கீழாரம்‌) 


நன்னிலம்‌ - கும்பகோணம்‌ சாலையில்‌ நன்னிலத்திலிருந்து 2 கி.மீ. 
மேற்கிறலும்‌ முடிக்கொண்டான்‌ ஆற்றின்‌ தென்கரையை ஒட்டிய பகுதியில்‌ 
அமைந்துள்ள கழகரத்தில்‌ பொ.ஆ. 11ஆம்‌ நூற்றாண்டில்‌ கட்டப்பட்ட 
சிவன்‌ கோயில்‌ (ஆதிபுரீஸ்வரர்‌) ஒன்றுள்ளது. இக்கோயிலின்‌ வலது புறத்தில்‌ 
உள்ள வயலில்‌ காளவாய்க்கு (செங்கல்‌ சூளை) மண்‌ தோண்டும்போது 4 
அடிக்குக்‌ கீழ்‌ விலங்கின எலும்பு ஒன்றும்‌, இரும்புக்‌ கால கருப்பு வண்ண 
பானைகளின்‌ ஓடுகளும்‌, விளிம்புப்‌ பகுதிகளும்‌ சேகரிக்கப்பட்ட து. 


ண - 









ட: 


சீகார்‌ பாளையம்‌ 


நன்னிலத்திலிருந்து 2 கி.மீ. மேற்கிலும்‌ முடிக்கொண்டான்‌ ஆற்றின்‌ 
வடகரையில்‌ சீகார்பாளையம்‌ அமைந்துள்ளது. தற்போதைய வாழ்விடப்‌ 
பகுதியின்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ உள்ள திடலில்‌ கள ஆய்வு மேற்கொண்ட 
போது இரும்புக்‌ கால கருப்புசிவப்பு மற்றும்‌ கருப்புப்‌ பானை ஓடுகள்‌ மற்றும்‌ 
தாழியின்‌ அடி ப்பகுதி போன்றவை கண்டறியப்பட்ட து. 


172 ஆவணம்‌ 22, 2011 


நன்னிலம்‌ ௫ட்டுகளம்‌) 

நன்னிலத்திலிருந்து ஒரு கி.மீ. மேற்கிலும்‌, முடிக்‌ கொண்டான்‌ ஆற்றின்‌ 
வடகரையிலிருந்து 500 மீ. தொலைவில்‌ வயல்வெளியில்‌ அமைந்துள்ள சுமார்‌ 
4 ஏக்கர்‌ பரப்புள்ள திடல்‌ பகுதியின்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ இடைக்காலப்‌ 
பானை ஓடுகளும்‌ அழிந்த கோயில்‌ தளத்தின்‌ தடயங்களும்‌ கிடைத்தன. 

நன்னிலம்‌ வட்டத்தில்‌ இரும்புக்‌ கால இடைக்கால எச்சங்கள்‌ 
கிடைத்திருப்பதன்‌ மூலம்‌ இப்பகுதி தொன்மையான வரலாற்றைக்‌ கொண்டு 
விளங்குவதை அறியமுடிகிறது. தற்கால குடியிருப்புகள்‌ வேளாண்‌ 
நிலங்களால்‌ இப்பகுதியில்‌ மேற்பரப்பு கள ஆய்வு வழியாக தொல்லியல்‌ 
இடங்களை கண்டறிவது கடினமாக உள்ளது. 





173 
ஆவணம்‌ 22, 2011 


57. விழுப்புரம்‌ பகுதியில்‌ நில அளவுகோல்கள்‌ 


வீ. செல்வகுமார்‌, தஞ்சாவூர்‌ 


விழுப்புரம்‌ மாவட்டத்தில்‌ திருவெண்ணைநல்லூர்‌, திருவாமத்தூர்‌, 
திருமாணிக்குழி ஆகிய கோயில்களில்‌ நில அளவுகோல்‌ குறியீடுகள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டன. 

கடலூரிலிருந்து 16 கி.மீ. தொலைவில்‌ விழுப்புரம்‌ சாலையில்‌ 
அமைந்துள்ள திருமாணிக்குழி கோயிலின்‌ உள்சுற்றுப்‌ பாதையின்‌ 
வடமேற்குச்‌ சுவரில்‌ இரு அளவைக்‌ கோல்கள்‌ - குறியீட்டால்‌ 
குறிக்கப்பட்டுள்ளன. 

இவற்றில்‌ வடக்குப்புறச்‌ சுற்றுப்பாதையின்‌ விளிம்பில்‌ உள்ள 
அளவுகோல்‌ ஒன்றின்‌ நீளம்‌ 203 செ.மீ. ஆகும்‌. இதில்‌ 102 செ.மீ. மற்றும்‌ 707 
செ.மீ. இடையே இதன்‌ அரை அளவு ஒரு செங்குத்துக்கோட்டால்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது. மேலும்‌ இக்கோலின்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ 102 செ.மீ. 
தொலைவில்‌ மற்றொரு செங்குத்துக்கோடு உள்ளது. இக்கோடு 
சுற்றுப்பாதையின்‌ மேற்கு விளிம்பிலிருந்து 54 செ.மீ. தொலைவில்‌ உள்ளது. 


மற்றொரு அளவு கோல்‌ மேற்குப்புறச்‌ சுற்றுப்பாதையின்‌ வடமேற்கு 
மூலையில்‌ உள்ளது. இங்கு 54 செமீ. அளவுள்ள ஒரு கோல்‌, ஒரு சூலக்‌ குறியீடு 
மற்றும்‌ குறியீட்டால்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 

திருவாமாத்தூர்‌ விழுப்புரத்திற்கு வடகிழக்கே 20 கி.மீ. தொலைவில்‌ 
அமைந்துள்ள திருவாமாத்தூர்‌ அபிராமேஸ்வரர்‌ கோயிலில்‌ நான்கு 
அளவுகோல்கள்‌ காணப்படுகின்றன. 


கருவறையைச்‌ சுற்றி உள்ள முதல்‌ சுற்றுமதிற்‌ சுவரின்‌ பின்புறத்தில்‌ 
கோப்பெருஞ்சிங்கனின்‌ கல்வெட்டுக்குக்‌ &ழ்‌ உள்ள அளவுகோல்‌ 4195 செ.மீ. 
நீளமுடையது. இதன்‌ மையப்‌ பகுதியைக்‌ குறிக்க 208.5 செ.மீ.லும்‌, கால்‌ 
பகுதியைக்‌ குறிக்க 105 மற்றும்‌106செ.மீலும்‌ செங்குத்துக்‌ கோடுகள்‌ உள்ளன. 

இக்கோயிலின்‌ பின்புறத்தில்‌ உள்ள மேற்குக்‌ கோபுரத்தின்‌ 
துழைவுவாயிலின்‌ உட்பக்கச்‌ சுவர்களின்‌ அதிட்டானப்‌ பகுதியில்‌ 
இருபுறமும்‌ ஒன்றாக இரண்டு அளவுகோல்கள்‌ காணப்படுகின்றன. 
இவற்றின்‌ கிழக்குப்‌ பகுதியில்‌ - குறியீடும்‌, 82 செ.மீ.யிலும்‌, 167 செ.மீ.யிலும்‌ 
இரண்டு செங்குத்துக்‌ கோடுகளும்‌ உள்ளன. இவற்றின்‌ மேற்குப்‌ பகுதி 
மண்ணில்‌ புதைந்துள்ளது. இக்‌ கோல்களின்‌ மொத்த நீளம்‌ சுமார்‌ 334 செ.மீ. 
ஆகும்‌. 


கருவறையைச்‌ சுற்றி உள்‌ முதல்‌ சுற்று மதிற்சுவரின்‌ வடக்குப்‌ பக்கத்தில்‌ 
ஒரு அளவுகோல்‌ குறிக்கப்பட்டுள்ளது. இதன்‌ மொத்த நீளம்‌ 327 செ.மீ. 


174 ஆவணம்‌ 22, 2011 


ஆகும்‌. இது 164, 163 செ.மீ. அளவுள்ள இரு பகுதிகளாகப்‌ பிரிக்கப்‌ 
பட்டுள்ளது. 

திருவெண்ணைநல்லூர்‌ விழுப்புரத்திலிருந்து 20 கி.மீ. தொலைவில்‌ 
உள்ளது. இங்குள்ள கிருபாபுரீஸ்வரர்‌ கோயிலில்‌ நான்கு அளவுகோல்கள்‌ 
உள்ளன. 


முதல்‌ அளவு கோல்‌ கோபுரத்தின்‌ வெளிப்புறத்தில்‌ தெற்குப்புற 
அதிட்டானப்‌ பகுதியில்‌ உள்ளது. இது 200.5 செ.மீ. அளவுடையது. இது 100 
மற்றும்‌ 50 செ.மீ. அளவுள்ள பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது. 


இரண்டாவதாக, முன்‌ மண்டபத்தின்‌ வெளிப்புறத்தில்‌ வடக்கே 
அதிட்டானத்தில்‌ அளவுகோல்‌ குறியீடுகள்‌ உள்ளன. இங்கு 267 செ.மீ.யில்‌ 
இரு + குறியீடுகளும்‌, பின்னர்‌ 56 செ.மீ. இடைவெளி விட்டு 323 செ.மீ. 
இடைவெளியில்‌ இரண்டு குறியீடுகளும்‌ காணப்படுகின்றன. இவை இரண்டு 
தனித்த அளவுகோல்களைக் குறித்திருக்கலாம்‌. 


மூன்றாவதாக திருச்சுற்று மாளிகையின்‌ கிழக்குப்புறத்தில்‌ அதிட்டானப்‌ 
பகுதியில்‌ அளவுகோல்‌ குறியீடுகள்‌ உள்ளன. இங்கு 162 செ.மீ. 
அளவுக்கிடையே இரண்டு குறியீடுகளும்‌, 81 செ.மீ. இடைவெளிக்குப்‌ பிறகு 
1165 செமீ. இடைவெளியில்‌ இரண்டு குறியீடுகளும்‌ உள்ளன. இவை இரண்டு 
தனித்த அளவுகோல்களைக்‌ குறித்திருக்கலாம்‌. 

நான்காவது அளவுகோல்‌ திருச்சுற்று மாளிகையின்‌ வடக்குப்புற 
அதிட்டானப்‌ பகுதியில்‌ உள்ளது. இங்கு இரு சூலக்‌ குறியீடுகளுக்கிடையே 
752 செ.மீ. இடைவெளியில்‌ ஓர்‌ அளவுகோல்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 


திருவக்கரை விழுப்புரத்திற்கு வடகிழக்கே 20 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. 
இங்குள்ள சந்திரமெளலீஸ்வரர்‌ கோயிலின்‌ முன்பு உள்ள மண்டபத்தில்‌ 
அதிட்டானத்தில்‌ ஒரு - குறியீடு மட்டும்‌ உள்ளது. இங்குள்ள வேறு 
குறியீடுகள்‌ அழிந்து போயிருக்கலாம்‌. இம்மண்டபத்தில்‌ அதிட்டானம்‌ 
முடியும்‌ இடம்‌ இக்கோலின்‌ மற்றொரு முனை என்று கொண்டால்‌ இதன்‌ 
நீளம்‌ 3625 செ.மீ.யாக எனக்‌ கருதலாம்‌. 

இங்குள்ள கோயில்களில்‌ காணப்படும்‌ அளவுகோல்‌ குறியீடுகள்‌ பல 
முழுவதுமாகவோ, பகுதியாகவோ அழிந்துவிட்டன. சில அளவுகோல்‌ 
குறியீடுகள்‌ அவற்றின்‌ அளவோ அல்லது பெயரோ குறிப்பிடப்படாமல்‌ 
உள்ளன. எனவே இவற்றின்‌ காலத்தை நிர்ணயிப்பது கடினமாக உள்ளது. 


ஆவணம்‌ 22, 2011 172 


58. வைகை ற்றும்‌ பருகை தொல்லியல்‌ 
பா. பாலமுருகன்‌, புதுச்சேரி. 


வைகை ஆற்றுப்‌ பகுதியில்‌ இதுவரை பல தொல்லியல்‌ மற்றும்‌ வரலாற்று 
ஆய்வுகள்‌ இராபர்ட்‌ புருஸ்பூட்‌, கேவி. இராமன்‌, குருராஜாராவ்‌, கா. ராஜன்‌, 
வீ.செல்வக்குமார்‌ போன்ற ஆய்வாளர்களால்‌ மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 
இவ்வாய்வுகள்‌ பெரும்பாலும்‌ வைகை ஆற்றின்‌ நீர்பிடிப்பு பகுதியான 
மேற்பகுதியில்‌ அதாவது மதுரைக்கு மேற்கே உள்ள பகுதியில்‌ மட்டுமே 
மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இக்கட்டுரை மதுரையின்‌ கரைப்‌ பகுதியான 
வைகை ஆற்றின்‌ இரு மருங்கிலும்‌ ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஏறத்தாழ 56 
தொல்லியல்‌ இடங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டமை குறித்தது. 


இவ்‌ஆய்வில்‌ இரும்புக்கால பண்பாட்டுக்‌ கூறுகளைக்‌ கொண்ட 
இடங்கள்‌ அதிகளவில்‌ காணப்படுகின்றன. பொதுவாக இவ்வாற்றின்‌ 
வலக்கரையை விட இடக்கரையில்‌ அதிக அளவு இரும்புக்‌ கால இடங்கள்‌ 
காணப்படுகின்றன. இங்கு காணப்படும்‌ இரும்புக்கால ஈமச்சின்னங்களில்‌ 
முதுமக்கள்‌ தாழிகள்‌ கொண்ட இடங்களே அதிகம்‌ காணப்படுகின்றன. 
இத்தாழியானது உள்ளூர்‌ மக்களால்‌ குழுமை, மதமதக்கசால்‌, குளுக்கை 
என்ற பெயரால்‌ அழைக்கப்படுகிறது. பொதுவாக இவ்வாறு காணப்படும்‌ 
இடங்கள்‌ திடல்‌ காடு என்றும்‌, பொட்டல்காடு என்றும்‌ 
அழைக்கப்படுகின்றன. மானாமதுரை, சிவகங்கை வட்டத்தில்‌ 
கல்வட்டத்துடன்‌ கூடிய கற்பதுக்கை, கல்வட்டத்துடன்‌ கூடிய முதுமக்கள்‌ 
தாழியும்‌ அதிகளவில்‌ காணப்படுகின்றன. இங்கு காணப்படும்‌ கல்வட்டங்கள்‌ 
செம்பாறங்கல்லால்‌ ஆன கற்களைப்‌ பயன்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளன. 
இவ்விடங்கள்‌ குந்தாங்கல்‌ காடு என்று பொதுமக்களால்‌ 
அழைக்கப்படுகின்றன. 


இவ்வாற்றின்‌ பகுதிகளில்‌ காணப்படும்‌ இரும்புக்கால இடங்களில்‌ 
பொதுவாககருப்பு சிவப்பு மட்‌ பாண்ட வகையைச்‌ சார்ந்த சிறிய பானைகள்‌, 
கிண்ணங்கள்‌ மற்றும்‌ சிவப்பு மட்பாண்ட வகையைச்‌ சார்ந்த சிறிய 
பானைகள்‌ மற்றும்‌ கருப்பு மட்பாண்ட வகையைச்‌ சார்ந்த மூடிகள்‌, 
தாங்கிகள்‌ போன்றவைகள்‌ காணப்படுகின்றன. அவற்றில்‌ ஒரு சில 
இடங்களில்‌ காவி வண்ணம்‌ பூசப்பட்ட சிவப்பு நிற மட்பாண்டமும்‌ 
கிடைக்கின்றன. 


மேலும்‌ வைகையாற்றின்‌ இடக்கரையில்‌ அமைந்துள்ள வாணி, 
புதுக்குளம்‌, இளையான்குடி போன்ற பகுதிகளில்‌ கண்ணாடி மணிகளும்‌, 


176 ஆவணம்‌ 22, 2011 


சங்கு வளையல்களும்‌ ஆய்வு மேற்கொள்ளப்பட்டபொழுது 
சேகரிக்கப்பட்டன. மேலும்‌ கட்டிக்குளம்‌, புதுக்குளம்‌, கல்குளம்‌ 
பறைக்குளம்‌, நாகமுகுந்தன்குடி போன்ற பகுதிகளில்‌ கருப்பு சிவப்பு 
மட்பாண்ட வகையைச்‌ சார்ந்த பானையோடுகளிலும்‌, சிவப்பு மட்பாண்ட 
வகையைச்‌ சார்ந்த பானையோடுகளிலும்‌ ஏணிபோன்ற குறியீடும்‌, 
நட்சத்திரம்‌ போன்ற குறியீடுகளும்‌ கிடைக்கின்றன. இவை பொருந்தல்‌, 
சிறுதாவூர்‌ போன்ற இடங்களில்‌ அகழாய்வில்‌ கிடைத்த குறியீடுகளுடன்‌ 
ஒத்துக்காணப்படுகின்றன. 

பெரும்பாலான தொல்லியல்‌ எச்சங்கள்‌ நகரமயமாக்குதலின்‌ காரணமாக 
அழிக்கப்பட்டு தொல்லியல்‌ எச்சங்கள்‌ இருந்தற்கான அடையாளம்‌ 
இல்லாமல்‌ காணப்படுகின்றன. ஆயினும்‌ ஒரு சில தொல்லியல்‌ இடங்கள்‌ 
தொன்மை மாறாமல்‌ காணப்படுகின்றன. கல்குளம்‌, தெக்கூர்‌, இளமனூர்‌, 
இளையான்குடி, நாகமுகுந்தன்குடி, பறக்குளம்‌, புதுக்குளம்‌ போன்ற 
இடங்களைக்‌ குறிப்பிடலாம்‌. 


ஆலம்பச்சேரி 78.53060 9.61939 
அனஞ்சூர்‌ 7823784 9.86439 
அண்டக்குடி 7854926 9.53504 
அரசனேந்தல்‌ 7846817 9.66782 
அரிமண்டபம்‌ 7841404 9.65237 


அதிகரை 7859942 960224 


ஆத்தூர்‌ 78.44045 983725 
இளமனூர்‌ 7864470 976326 
இளையான்குடி 7861039 9.62713 


இளமனூர்‌ 7819838 9.89547 


இந்திரா நகர்‌ 78405307 979248 


கச்சாத்தநல்லூர்‌ 7855550 957372 


கடம்பன்குடி 7851012 975558 


கலியனேந்தல்‌ 7832937 969524 


கல்குளம்‌ 7849307 980500 





ஆவணம்‌ 22, 2011 177 


காமன்கோட்டை 
கரிசல்குளம்‌ 
கட்டனூர்‌ 
கட்டிகுளம்‌ 
சீழாயூர்‌ 
கொடுமலூர்‌ 
கீழப்பெருங்கரை 
கோ-ஐயர்மடம்‌ 
குளத்தூர்‌ 
மேழாயூர்‌ 
மேழாய்க்குடி 
மேலநெட்டூர்‌ 
மீனாட்சிபுரம்‌ 
நாகமுகுந்தன்குடி 
பாம்புவிழுந்தான்‌ 
பனிக்கனேந்தல்‌ 
பறக்குளம்‌ 
பெரியகண்ணனூர்‌ 
பெரியநாகாட்சி 
பொதுவக்குடி 
பொட்ட பனையூர்‌ 
புதுக்குளம்‌ 

புதூர்‌ 

செவ்வூர்‌ 
சிருபாலை 
சோமத்தூர்‌ 
தரிகொம்பன்‌ 
தாயமங்கலம்‌ 


தொண்டூர்‌ 


178 


7869972 
7844629 
7833431 
7836601 
7860773 
7848063 

7851100 
7887349 
7879407 
7858880 
7856197 
7853673 

7834811 
7858798 
7 8.4997 3 
7857363 

78.61413 
7858005 
7874507 
7854514 
7822043 
7858378 
7841923 
7874007 
7864861 
7842732 

78.6811 
7862875 
7855922 


9.457185 
9.61711 
9.67456 
9.70951 
9062726 
947780 
957222 
943502 
944148 
963904 
951457 
9.62459 
979153 
9.66446 
9.49200 
9.54284 
971988 
972401 
946873 
9.55830 
9.90965 
977545 
9.59649 
944687 


2 க்‌ ப 
9.58959 


961328 

9.59181 
968730 
9.63506 





ஆவணம்‌ 22, 2011 


தெ. புதுக்கோட்டை 


வல்லம்‌ 

வாணி 
வேளானேரி 
வேளான்குளம்‌ 
வேலூர்‌ 
வீரவலசை 
விசயன்குடி 
விளத்தூர்‌ 
ஏனதிகோட்டை 


இவர்‌ 


ஆவணம்‌ 22, 2011 


78.68108 
7868108 
7864545 
7842394 
7836852 
7842542 

7843311 
7856617 
7835079 
7847299 
7841695 


952329 
952329 
957446 
960889 
9.83684 
975046 
9.83293 
9.65140 

97224 
962823 
977928 





179 


59. தருமபுரி மாவட்டத்தில்‌ பெருங்கற்கால ஒவியம்‌ 


த. பார்த்திபன்‌, தருமபுரி 


தருமபுரி மாவட்டத்தில்‌ பாலக்கோடு வட்டத்தில்‌ பாலக்கோட்டில்‌ 
இருந்து சுமார்‌ 4 கிமீ. தொலைவில்‌ அமைந்துள்ளது பி.கொல்லப்பட்டியில்‌ 
இருந்து மேற்கே வாழைத்‌ தோட்டம்‌ என்ற இடத்திற்கு செல்லும்‌ சாலையில்‌ 
சுமார்‌ ஒரு கிமீ. தொலைவில்‌ சாலையின்‌ இடதுபுறமாக முத்துராயன்‌ குண்டு 
என்று அழைக்கப்படும்‌ மலை ஒன்று உள்ளது. இம்மலை தனித்தப்‌ 
பாறையாக இல்லாது பல பெரிய பெரிய பாறைக்‌ குண்டுகளால்‌ 
உருவாகியுள்ளது. 


இம்‌ மலையின்‌ மேற்குப்‌ பார்த்த திசையில்‌ உள்ள பாறையில்‌ இயற்கையாக 
அமைந்த இரு குழிவான பகுதிகள்‌ உள்ளன. இக்‌ குழிவான பகுதியில்‌ 
வைத்துள்ள கற்கருவிகளை “முத்துராயன்‌' என்று அழைத்து அப்பகுதி 
மக்கள்‌ வழிபட்டு வருகின்றனர்‌. 


இம்மலையின்‌ பாறைகளில்‌ வெளிப்புறத்தில்‌ நான்கு தொகுப்பாக 
வெள்ளை வண்ணத்தால்‌ தீட்டப்பட்ட பெருங்கற்கால ஓவியங்கள்‌ 
காணப்படுகின்றன. இவற்றின்‌ காலம்‌ கி.மு.1000 எனக்‌ கணிக்கலாம்‌. 


பாறையின்‌ கீழ்ப்பகுதியில்‌ வடக்குமுகமாக தீட்ட ப்பட்டுள்ள ஓவியம்‌ : 
விலங்கு மீது மனித வடி வம்‌. 


இப்பகுதியில்‌ கட்டத்துள்‌ உள்ள ஒரு முக்கோணமும்‌, இதற்கு அடுத்துத்‌ 
தீட்டப்பட்ட கட்டங்கள்‌ போன்ற வடி வங்கள்‌ தெளிவற்றுத்‌ தெரிகின்றன. 


பண்டில்‌ விளக்கு வடிவம்‌ ஒன்று மேல்வரிசையில்‌ தீட்டப்பட்டுள்ளது. 


விலங்கு மீது மனித வடி வம்‌ ஒன்றும்‌, அருகில்‌ வேறு ஒரு துணை மிருகம்‌ 
ஒன்றும்‌ தீட்டப்பட்டுள்ளன.குதிரை மீது அமர்ந்த மனிதனும்‌, வேட்டைக்கு 
உடன்‌ அழைத்துச்‌ சென்ற நாய்‌ ஒன்றின்‌ காட்சியாக இதை உருவகிக்க 
முடிகிறது. 


இரண்டு மனிதவடி வங்கள்‌ தெளிவாக உள்ளன. மற்ற வடிவங்கள்‌ 
குறியீடுகள்‌ போலத்‌ தோற்றம்‌ தரும்‌ இவை பெரிதும்‌ சிதைந்துள்ளன. 

குறியீடு மற்றும்‌ மனித உருவமும்‌ அடுத்து இரண்டு தெளிவற்ற 
குறியீடுகளும்‌ இடம்பெற்றுள்ளன. இதில்‌ இடம்பெற்றுள்ள முத்திரையை 
ஒத்த குறியீட்டை நாம்‌ சீழ்வாலை ஓவியத்திலும்‌ காணமுடிகிறது. 


19 ஆவணம்‌ 22, 2011 


60. கோவை வட்டாரப்‌ பகுதிகளில்‌ 
தொல்லியல்‌ கண்ருபிழப்புகள்‌ 
டி.வி. கனகரத்தினம்‌, புதுச்சேரி 


குடகொங்கு, மீகொங்கு என்றழைக்கப்பட்ட கோவை மாவட்டத்தின்‌ 
கோவை வட்டத்தில்‌, கோவையிலிருந்து சுமார்‌ 15 கி.மீ. தொலைவில்‌ மேற்கே 
குருடி. மலை அடி வாரத்தின்‌ ஊரான சின்னத்‌ தடாகத்தின்‌ சுற்று வட்டாரப்‌ 
பகுதிகளில்‌ இரும்புக்‌ காலம்‌ மற்றும்‌ வரலாற்றுக்‌ காலத்திற்கான எச்சங்கள்‌ 
களஆய்வில்‌ கண்டறியப்பட்டுள்ளன. அவை முறையே, இரும்புக்கால 
எச்சங்களான கல்பதுக்கைகள்‌, முதுமக்கள்‌ தாழிகள்‌, கருப்பு - சிவப்பு 
மண்பாண்ட துண்டுகள்‌ போன்றவை குருடி. மலையின்‌ அடி வாரத்தில்‌ 
அமைந்துள்ள ஊர்களான 24, வீரபாண்டி, சின்னத்தடாகம்‌, 
நஞ்சுண்டாபுரம்‌, வரப்பாளையத்திலும்‌, வரலாற்றுக்கால எச்சமான இரண்டு 
வீரகற்கள்‌ ஆனைகட்டிப்‌ பகுதியில்‌ அமைந்துள்ள சேம்புக்கரையிலும்‌ 
கண்டறியப்பட்டுள்ளன. 


புதிய கண்டுபிடிப்புகள்‌ 

களஆய்வில்‌ புதியதாகக்‌ கண்டறியப்பட்ட இரும்புக்கால இடங்கள்‌ 
நிலவிட அமைப்பு முறையில்‌ மேற்கிலிருந்து கிழக்காக 24 வீரபாண்டி, 
சின்னத்தடாகம்‌, நஞ்சுண்டாபுரம்‌, வரப்பாளையம்‌ என தொடர்ச்சியாக 
குருடிமலை அடி வாரத்தில்‌ அமைந்துள்ள து. 
24. வீரபாண்டி 


இப்பகுதியில்‌ இரும்புகால 
புதைவிடங்கள்‌ சுமார்‌ 10 ஏக்கர்‌ 
பரப்பளவில்‌ கண்டறியப்பட்‌ 
டுள்ளது. இங்கு கல்வட்‌டத்துடுன்‌ | 
கூடிய கல்பதுக்கைகள்‌ கல்வட்‌ 
டத்துடன்‌ கூடிய கற்குவை, | 
கல்வட்டத்துடன்‌ கூடிய முது! 
மக்கள்‌ தாழிகள்‌ காணப்படு |. 
கின்றன. இக்கல்வட்டங்கள்‌ 3 மீ oo 
முதல்‌ 75 மீ விட்ட அளவுகளில்‌ 
உள்ளன. இவ்விடத்தில்‌ பளபளப்‌ 
பான கருப்பு மண்பாண்ட துண்டுகள்‌, கருப்பு - சிவப்பு மட்கலன்களும்‌ 
உடைந்த துண்டுகள்‌ காணப்படுகின்றன. இப்பகுதி, உள்ளூர்‌ மக்களால்‌ 
“மூலைக்காடு” என அழைக்கப்படுகிறது. 





ஆவணம்‌ 22, 2011 181 


சின்னத்தடாகம்‌ 


24. வீரபாண்டி யிலிருந்து கிழக்குத்‌ தைன 
திசையில்‌ சுமார்‌ 2 கி.மீ. அமைந்துள்ள 








சின்னத்தடாகம்‌ ஹால்‌ இரும்புக்‌ 
காலத்தைச்‌ சார்ந்த மட்கலத்துண்டுகள்‌ 
கிடைக்கின்றன. இங்கு கல்வட்டங்கள்‌ ந 
வேளாண்மைப்‌ பயன்பாட்டிற்காக | 
முற்றிலும்‌ சிதைக்கப்பட்டு விட்டது. 
செங்கல்‌ உற்பத்திக்காக மண்ணைத்‌ $ 
தோண்டும்பொழுது இரும்புக்கால 
எச்சங்கள்‌ வெளிப்படுகின்றன. * 
இப்பகுதியில்‌ கள ஆய்வு மேற்கொண்ட | 
பொழுது, கட்டை விரல்‌ அச்சுகொண்ட 
உடைந்த முதுமக்கள்‌ தாழியின்‌ ஒரு பகுதி 
கிடைத்துள்ளது. 


இதோடு, உடைந்த நிலையில்‌ கிறிய கருப்பு - சிவப்பு மண்கலம்‌ 
கண்டெடுக்கப்பட்ட து. அதன்‌ உயரம்‌ 5.5 செ.மீ. வாயின்‌ அகலம்‌ 7.5 செ.மீ. 
ஆகும்‌. இவ்விடம்‌ குருடி. மலையின்‌ எல்லையில்‌ அமைந்துள்ளது. அவ்வூர்‌ 
மக்கள்‌ “கொத்துக்காடு' என இப்பகுதியை அழைக்கின்றனர்‌. 
நஞ்சுண்டாபுரம்‌, வரப்பாளையம்‌ 


சின்னத்தடாகத்திற்கு அடுத்துள்ள மலையின்‌ எல்லையில்‌ 
நஞ்சுண்டாபுரம்‌, வரப்பாளையம்‌ ஊர்கள்‌ தொடர்ச்சியாக அமைந்துள்ளன. 
இங்கு கல்வட்டங்கள்‌ வேளாண்மைப்‌ பயன்பாட்டிற்காக முற்றிலும்‌ 
சிதைக்கப்பட்டு விட்டது. செங்கல்‌ உற்பத்திக்காக மண்ணைத்‌ 
தோண்டும்பொழுது இரும்புக்கால எச்சங்கள்‌ வெளிப்படுகின்றன. ஆயினும்‌ 
செங்கல்‌ உற்பத்திக்காக எச்சங்கள்‌ முழுமையாக சிதைக்கப்பட்டு வருகின்றன. 

சின்னத்தடாகத்திலிருந்து சுமார்‌ 10 
கிமீட்ட ருக்கு மேற்கே ஆனைக்கட்டி ஒதுக்கப்‌ | 
பட்ட காட்டுப்‌ பகுதியில்‌ அமைந்துள்ள | 
பழங்குடி மக்களின்‌ ஊரான சேம்புக்‌ கரையின்‌ 
சுடுகாட்டில்‌ ஓர்‌ புலிகுத்திக்‌ கல்லும்‌, திட்டுக்‌ |: 


கண்டறியப்பட்டுள்ளன. 
நடுகல்‌ 1 


சுடுகாட்டில்‌ அமைந்துள்ள நடுகல்லின்‌ |: 
நீளம்‌, அகலம்‌, உயரம்‌ முறையே 83 செ.மீ, 23 
182 


ஆவணம்‌ 22. 2011 


செ.மீ, 86 செ.மீ. ஆகும்‌. அதில்‌ ஒரு வீரன்‌ நின்ற நிலையில்‌ வலது கையில்‌ 
வாளும்‌, இடது கையில்‌ கேடயமும்‌, கைகளில்‌ வளையமும்‌, காலில்‌ 
தண்டையும்‌ அணிந்‌ துள்ளான்‌. இரண்டாவது வீரன்‌ பாயும்‌ புலியை தன்‌ 
வாளால்‌ குத்துவது போல அமைந்துள்ளது. இவ்வீரனும்‌ கைகளில்‌ 
வளையமும்‌, காலில்‌ தண்டையும்‌ அணிந்துள்ளான்‌. இக்கல்லைத்‌ தெய்வமாக 
அம்மக்கள்‌ வழிபடுகின்றனர்‌. 


நடுகல்‌ 2 


நடுகல்‌ 1இலிருந்து கிழக்கு திசையில்‌ 100 மீ. தொலைவில்‌ திட்டுக்கல்‌ 
என்றழைக்கப்படும்‌ கல்லுக்கு எதிர்புறம்‌ நடுகல்‌ 2 உள்ளது. இக்கல்வின்‌ நீளம்‌, 
அகலம்‌, உயரம்‌ முறையே 75 செ.மீ, 10 செ.மீ, 92 செ.மீ. ஆகும்‌. அதில்‌ வீரன்‌ 
ஒருவன்‌ தன்‌ வாளால்‌ பாயும்‌ புலியை குத்துவதுபோல உள்ளது. 


தற்போதைய கள ஆய்வில்‌ கண்டறியப்பட்டுள்ள இடங்களில்‌ 
இரும்புக்கால எச்சங்கள்‌ கிடைத்துள்ளதால்‌ சின்னத்தடாக வட்டாரப்‌ 
பகுதிகளில்‌ மனித நாகரிகம்‌ வளர்ந்துள்ளதை அறிய இயலுகின்றது. 


பாறை ஒவியங்கள்‌ 


சின்னத்தடாகத்திற்கு சுமார்‌ 3 கி.மீ. தொலைவில்‌ கிழக்கில்‌ 
வரப்பாளையத்தில்‌ அமைந்துள்ள பொன்னுத்து அம்மன்‌ கோவிலுக்கு 
மேலாக குருடி. மலையில்‌ அமைந்துள்ள மல்லாண்டியப்பன்‌ குகையின்‌ 
முகப்பில்‌ ஓவியங்கள்‌ தற்போதைய கள ஆய்வில்‌ கண்டறியப்பட்டுள்ளது. 
இங்கு சிவப்பு நிற ஓவியங்களுக்கு மேலாக வெள்ளை நிற ஓவியங்கள்‌ 
வரையப்பட்டுள்ளதால்‌ சிவப்பு நிற ஓவியங்கள்‌ வெள்ளை நிற 
ஓவியங்களைவிட காலத்தால்‌ முந்தியவை ஆகும்‌. 


சிவப்பு நிற ஓவியங்கள்‌ 


மல்லாண்டியப்பன்‌ பாறையின்‌ முகப்பில்‌ 6 மீ. நீளமும்‌, 10 மீ உயரமும்‌ 
கொண்ட அளவில்‌ ஓவியங்கள்‌ வரையப்‌ பட்டுள்ளன. ஓவியங்கள்‌ முறையே 
இடடப்புறத்திலிருந்து வலமாக, மேலிருந்து, புறவைத்தலைகொண்ட மனிதன்‌ 
தன்‌ கைகளில்‌ வில்‌ வைத்துள்ளான்‌. அதற்கு எதிராக சிவப்பு நிறத்தில்‌ 
வரையப்பட்ட உருவங்கள்‌ தெளிவற்று காணப்படுகிறது. அதையடுத்து, 
சிவப்பு நிறத்தில்‌ தலையில்லாத மனித உருவம்‌ உள்ளது. இது முன்னர்‌ 
தலையோடு வரையப்பட்டு, அப்பாறைப்‌ பகுதி உடைந்திருக்க 
வாய்ப்புள்ளது. இரண்டாவது வரியில்‌ அதாவது பாறை தலைக்கொண்ட 
மனித உருவத்திற்கு ழோக, சிவப்பு நிறத்தில்‌ கோள வடி வத்தில்‌ ஓர்‌ உருவம்‌. 
அதையடுத்து மற்றொரு உருவம்‌ காணப்படுகிறது. அதையடுத்து மரம்‌ 
போன்ற உருவமும்‌, புல்‌ போன்ற உருவமும்‌ உள்ளது. மரத்திற்கு கீழாக, 
இரண்டு மாடுகள்‌ ஒன்றோடு ஒன்று மோதுவது போலவும்‌, ஒரு மாட்டிற்கு 
பின்‌ மற்றொரு மாட்டின்‌ உருவம்‌ துரத்துவது போலுள்ளது. இதற்கு கழ்‌ ஓர்‌ 


ஆவணம்‌ 22, 2011 193 


உருவம்‌ உள்ளது. அதற்கு &ழ்‌ சுமார்‌ 60 செ.மீ. உயரம்‌ கொண்ட பறவையின்‌ 
தலைக்கொண்ட மனிதன்‌ தன்‌ வலதுகையை உயர்த்தி உள்ளான்‌. அதற்கு கழ்‌ 
பறவைத்‌ தலைக்கொண்ட இரு மனிதர்கள்‌ உள்ளனர்‌. இவ்வகையான 
பறவைத்‌ தலைகொண்ட மனிதர்கள்‌ கீழ்வாளை ஓவியங்களிலும்‌ 
காணப்படுகிறது. எருது போன்ற ஓர்‌ உருவம்‌ வெளிப்புறக்கோடு வெள்ளை 
நிறத்திலும்‌, உட்புறத்தில்‌ சிவப்பு நிறத்திலும்‌ உள்ளது. 

வெள்ளை நிற ஒவியங்கள்‌ 


வெள்ளை நிற ஓவியங்களில்‌ பல ஓவியங்கள்‌ தெளிவற்றுக்‌ 
காணப்படுகிறது. ஓர்‌ உருவத்தில்‌ உடல்‌ பகுதி தெளிவாகவும்‌, தலைப்பகுதி 
தெளிவற்றும்‌ உள்ளது. இதன்‌ கால்கள்‌, மற்ற பகுதிகளைக்‌ கொண்டு மானாக 
இருக்கலாம்‌ என ஊகிக்கப்படுகிறது. மற்றொரு உருவத்தில்‌ தலைப்பகுதியும்‌, 
உடலின்‌ மேல்பகுதி தெளிவாகவும்‌, கால்கள்‌ உள்ளப்பகுதி அழிந்துள்ளது. 
அதன்‌ உடலில்‌ புள்ளிகள்‌ காணப்படுகிறது. 


குறியீடுகள்‌ 

வட்டத்திற்குள்‌ கூட்டல்குறி இட்டது போல குறியீடுகள்‌ உள்ளது.ஒன்று 
சிவப்பு நிறத்திலும்‌, மற்றொன்று வெள்ளை நிறத்திலும்‌ உள்ளது. 
இவ்வகையான குறியீடுகள்‌ கழ்வாளையிலும்‌ கண்டறியப்பட்டுள்ளது. 


காலம்‌ 


இவ்வோவியங்கள்‌ உள்ள மலையின்‌ அடிவாரத்தில்‌ இரும்புக்கால 
எச்சங்கள்‌ உள்ளன. மேலும்‌ வெள்ளை நிற ஓவியங்கள்‌ இரும்புக்‌ 
காலத்தோடு ஒப்பிடப்படவதால்‌ இவை இரும்புக்காலத்தைச்‌ சார்ந்த 
ஓவியங்களாக இருக்கலாம்‌. 


ப ஆவணம்‌ 22, 2011 


61. புதுக்கோட்டைப்‌ பகுதியில்‌ நுண்கற்காலப்‌ 
பண்பாட்ழடங்கள்‌ 


ஆ. ராஜா, தஞ்சாவூர்‌ 


புதுக்கோட்டை வட்டாரத்தில்‌ மேற்பரப்பு களாய்வுகள்‌ நுண்கற்காலப்‌ 
பண்பாட்டுச்‌ சான்றுகளும்‌ இரும்புக்‌ காலம்‌ மற்றும்‌ இடைக்காலப்‌ 
பண்பாட்டுச்‌ சான்றுகளும்‌ புதியதாகக்‌ கண்டறியப்பட்டன. 
இப்பண்பாட்டுச்‌ சான்றுகள்‌ பெரும்பாலும்‌ வண்டல்‌ மண்‌ படி வுகளிலும்‌, 
செம்மண்‌ படிவுகளிலும்‌ செம்மண்ணுடன்‌ கூடிய சரளைக்கல்‌ 
படிவுகளிலும்‌, லேட்ரைட்‌ பாறைப்‌ படிவுகளிலும்‌ காணப்படுவதை அறிய 
முடிகின்றது. ஆகவே இப்பகுதியில்‌ நுண்கற்காலப்‌ பண்பாடானது 
இன்றிலிருந்து 75,000 ஆண்டுகளுக்கு முன்பு நிலவிருந்திருக்கலாம்‌. 
இவ்வட்டாரத்தில்‌ நுண்கற்காலப்‌ பண்பாட்டின்‌ பரப்பளவானது சுமார்‌ 60 
கி.மீ. தொலைவிற்கு காணப்பட்டுள்ளதை அறிய முடிகின்றது. அதாவது 
புதுக்கோட்டைக்கு தெற்கே அரிமளம்‌ வரை சுமார்‌ 35 கி.மீ. தொலைவு 
வரையும்‌, புதுக்கோட்டைக்கு வடக்கே பெருங்களூர்‌ வரை சுமார்‌ 25 கி.மீ. 
வரையும்‌ நுண்கற்காலப்‌ பண்பாட்டு மக்களின்‌ பரவல்‌ இருந்துள்ளதைக்‌ 
கிடைத்தச்‌ சான்றுகளின்‌ அடிப்படையில்‌ அறியமுடிகின்றது. 


இம்மாவட்டத்தில்‌ கீழ்க்கண்ட ஊர்கள்‌ குறிப்பிடத்தக்கவை. 


வாகவாசல்‌ 
(புதுக்கோட்டை அண்டகுளம்‌ சாலையில்‌ 8 கி.மீ. தொலைவு) 
ரஹீமாபீதர்ஹா 
(புதுக்கோட்டை - அண்டகுளம்சாலை) 


சாயக்கடை புதுக்கோட்டை 
(புதுக்கோட்டை தஞ்சாவூர்‌ சாலை 8 கி.மீ. தொலைவு) 


சத்திரப்பட்டி 
(புதுக்கோட்டை - அண்டகுளம்‌ 10 கி.மீ. தொலைவு) 


5. முக்காணிப்பட்டி 
(புதுக்கோட்டை - தஞ்சாவூர்‌ சாலையிலிருந்து வடமேற்கே 
73 இ.மீ. தொலை 
நெப்பியப்பட்டி 
(புதுக்கோட்டை - மழையூர்‌ வழி பட்டுக்கோட்டையிலிருந்து 
2 கி.மீ. தொலை 





ஆவணம்‌ 22, 2011 185 


புவரச்குடி 
(புதுக்கோட்டை - அறந்தாங்கி சாலை) 
திருவிடையார்பட்டி. 
(புதுக்கோட்டை - அறந்தாங்கி சாலை பூவரசக்குடி யிலிருந்து 
தெற்கே 3 கி.மீ. 
70. சீகம்பட்டி 
(அரிமளத்திற்கு வடக்கு) 
கீழப்பனையூர்‌ 
(அரிமளத்திற்கு - தெற்கே 4 கி.மீ. தொலைவு) 
கீழக்காயாம்பட்‌ 


(புதுக்கோட்டை - மணிப்பள்ளம்‌-அஆலங்குடி. சாலை) 


13. மாங்கனாம்பட்‌ 
(புதுக்கோட்டை - மணிப்பள்ளம்‌ - ஆலங்குடி, சாலை) 


14. கணேசபுரம்‌ 


_ (புதுக்கோட்டை - மணிப்பள்ளம்‌ - ஆலங்குடி சாலை) 

75. சின்னையாசத்திரம்‌ 

(புதுக்கோட்டை - தஞ்சாவூர்‌ சாலை 

பெருங்கொண்டான்விடுதி 

(புதுக்கோட்டை- தஞ்சாவூர்‌ சாலை) 

மிரட்டுநிலை 

(அரிமளம்‌ - புதுக்கோட்டை சாலை) 

மாஞ்சன்விடுதி 

(புதுக்கோட்டை - மணிப்பள்ளம்‌ -ஆலங்குடி சாலை 

ரைஸ்‌ மில்‌ 

(புதுக்கோட்டை - தஞ்சாவூர்‌ சாலை 15 கி.மீ. தொலைவு) 

பெருங்களூர்‌ 

(புதுக்கோட்டை - தஞ்சாவூர்‌ சாலை 18 கிமீ. தொலைவு) 





186 ஆவணம்‌ 22, 2011 


62. வில்லுனி ரூற்றுப்‌ பகுதியில்‌ 
_ புதிய தொல்லியல்‌ இடங்கள்‌ 


த. தங்கதுரை, புதுக்கோட்டை 





புதுக்கோட்டை மாவட்டத்தில்‌ வில்லுனி ஆற்றின்‌ கரைப்‌ பகுதிகளில்‌ 
மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில்‌ பெருங்கற்கால, வரலாற்றுக்கால 
வாழ்விடங்கள்‌ மற்றும்‌ இரும்பு உருக்குமிடங்கள்‌ கண்டுபிடி க்கப்பட்டன. 
அவை பின்வருமாறு: 
வடக்கு அக்ரஹாரம்‌ 

வ்வூர்‌ ஆலங்குடி யில்‌ இருந்து குளவாய்ப்பட்டி செல்லும்‌ வழியில்‌ 7 கி.மீ. 
ஷூ ஆலங்குடி ருந்துகு ட்டி லு 

தொலைவில்‌ வடக்கு அக்ரஹாரம்‌, வெண்நாவல்குடி பஞ்சாயத்தில்‌ 
அமைந்துள்ளது. ஊரின்‌ வடகிழக்கே சோரகுளம்‌ உள்ளது. இதன்‌ கீழ்க்‌ 
கடையில்‌ அணையை ஒட்டிய.பகுதியில்‌ பெருங்கற்கால ஈமக்காடு உள்ளது. 
இங்கு செம்புரைக்கல்‌ கல்வட்டங்கள்‌ அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில்‌ 
மூன்று முழுமையாகவும்‌ மற்றவை சிதைந்த நிலையிலும்‌ உள்ளன. 
பரவக்கோட்டை 

ஆலங்குடி யிலிருந்து அறந்தாங்கி செல்லும்‌ வழியில்‌ 13 கி.மீ. தொலைவில்‌ 
பரவக்கோட்டை உள்ளது. பரவக்கோட்டையின்‌ வடக்கே ஆற்றின்‌ 
தென்கரையில்‌ பெருங்கற்கால ஈமக்காடு உள்ளது. இங்கு செவ்வகவடிவிலான 
ஈமப்பேழைகள்‌ காணப்படுகின்றது. இங்குள்ள ஈமப்பேழைகள்‌ சராசரியாக 
177 செ.மீ. முதல்‌ 183 செ.மீ. நீளமும்‌ 92 முதல்‌ 84 செ.மீ. அகலமும்‌ 4 செ.மீ. 
கனமும்‌ கொண்டு காணப்படுகிறது. 

களமேற்பரப்பாய்வில்‌ ஒரு சுடுமண்‌ உருவம்‌ கண்டெடுக்கப்‌ பட்டது. 41 
செ.மீ. உயரமும்‌ 2 செ.மீ. அகலமும்‌ கொண்ட உருளை வடி வத்தில்‌ உள்ள 
இதன்‌ கழுத்துப்‌ பகுதி உடைந்து தலை மட்டுமே காணப்படுகிறது. முகத்தில்‌ 
ஒருபுறம்‌ சிதைவடைந்தும்‌ காது, மூக்கு, கண்‌ அதன்‌ அமைப்பிற்கு ஏற்ப முழு 
உருவமாக இல்லாமல்‌ ஓரங்களில்‌ கோட்டோவிய முறையில்‌ புடைப்புடன்‌ 
புள்ளிகள்‌ கொண்டு காட்டப்பட்டுள்ளது. 
தெற்கு திருநாளும்‌ 

ஆலங்குடி யிலிருந்து அவணத்தாங்கோட்டை வழியாக அறந்தாங்கி 


ஆவணம்‌ 22, 2011 187 


செல்லும்‌ சாலையில்‌ 14 கி.மீ. தொலைவில்‌ இவ்வூர்‌ அமைந்துள்ள து. இங்கு 
வில்லுனி ஆற்றின்‌ வடகரையில்‌ சாலையின்‌ வலது புறமாக 30 ஏக்கர்‌ 
பரப்பளவில்‌ பெருங்கற்கால ஈமக்காடானது அமைந்துள்ளது. இங்கு 
புதைக்குழித்தாழிகள்‌ அதிக எண்ணிக்கையில்‌ காணப்படுகின்றன. 
பானையின்‌ பிரிமனை, அழமான கிண்ணம்‌, பானை, கிண்ணம்‌, கருப்பு, 
சிவப்பு, கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகளும்‌, இரும்பு ஆயுதங்களும்‌ 
செம்பினால்‌ ஆன கிண்ணம்‌ ஒன்றும்‌ இங்கு கண்டறியப்பட்டன. 
இறாமசாமியுறம்‌ 


சுப்பிரமணியபுரத்திலிருந்து வடக்கே 6 கிமீ. தொலைவில்‌ அமைந்துள்ள 
இவ்வூரில்‌ இரும்புக்‌ காலவாழ்விடப்‌ பகுதியினை இவ்வூர்‌ மக்கள்‌ மணமேடு 
எனவும்‌ அம்பலத்திடல்‌ எனவும்‌ அழைக்கின்றனர்‌. 150 ஏக்கர்‌ பரப்பளவு 
கொண்ட மணமேட்டில்‌ 100 ஏக்கர்‌ பரப்பளவு சுப்பிரமணியபுரம்‌ 
பஞ்சாயத்திலும்‌ 50 ஏக்கர்‌ ராமசாமிபுரம்‌ பஞ்சாயத்திலும்‌ அமைந்துள்ளது. 
இவ்வாழ்விடப்‌ பகுதியில்‌ கருப்பு, கருப்பு சிவப்பு, சிவப்பு நிற பானை 
ஓடுகளும்‌, பளபளப்பான சிவப்பு நிறம்‌ பூசப்பட்ட பானை ஓடுகளும்‌ 
காணப்படுகிறது. இதனுடன்‌ மண்ணால்‌ ஆன சுடுமண்‌ பாசி மணிகளும்‌, 
பானை ஓடுகளில்‌ £றல்‌ குறியீடுகளும்‌ கண்டறியப்பட்டுள்ளன. இங்கு 
காணப்படும்‌ மட்‌ பாண்ட வகைகளில்‌ சிறிய கிண்ணம்‌, சிறிய பானை, பானை, 
கிண்ணம்‌, பெரிய கிண்ணம்‌ ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. 
தொழுவ௱்காடு 


அறந்தாங்கியிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும்‌ சாலையில்‌ 5 கி.மீ. 
தொலைவில்‌ இராஜேந்திரபுரத்திற்கு தெற்கில்‌ இவ்விடம்‌ அமைந்துள்ளது. 
இங்கு 80 ஏக்கர்‌ பரப்பளவில்‌ பெருங்கற்கால ஈமக்காடானது உள்ளது. இங்கு 
கருப்பு, சிவப்பு, கருப்பு சிவப்பு நிற ஆழமான கிண்ணம்‌, பானை, பெரிய 
கிண்ணம்‌ கண்டறியப்பட்டுள்ளது. மேலும்‌ வில்லுனி ஆற்றுப்‌ பகுதியில்‌ 
களமேற்பரப்பாய்வு மேற்கொண்ட பொழுது பின்வரும்‌ ஊர்களில்‌ 
தொல்லியல்‌ சான்றுகள்‌ கண்டறியப்பட்டன. மயிலாடிக்காடு, தெற்கு 
அரையப்பட்டி, வன்னியன்‌ விடுதி, மரட க்கி, கரிசக்காடு, குளமங்கலம்‌ தெற்கு, 
நெய்வத்தளி, வல்லவாரி, விளாங்குளம்‌, வில்லுனிவயல்‌ போன்ற 
பெரூங்கற்காலத்‌ தொல்லியல்‌ இடங்களும்‌ இதனோடு உழுந்தங்காடு என்னும்‌ 
வரலாற்றுக்கால இரும்பு உருக்குமிடம்‌ ஒன்றும்‌ ஆயிங்குடி, ரெட்ட வயல்‌, 
ஊமத்தநாடு ஆகிய ஊர்களில்‌ வரலாற்றுக்கால வாழ்விடப்‌ பகுதிகளும்‌ 
கண்டறியப்பட்டன. 


டல ஆவணம்‌ 22, 2011 


65. சங்கரன்கோவில்‌ பகுதியில்‌ ௨ ரோமானிய 
நாணயம்‌ கண்டுபிழப்பு 


சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை 


திருநெல்வேலி மாவட்டம்‌ சங்கரன்கோவில்‌ வட்டம்‌ பெருமாள்பட்டி. 
கிராமத்தில்‌ சிங்கத்திரடு என்னும்‌ இடத்திற்கு அருகில்‌ திரு.வெள்ளைச்சாமி 
நாடார்‌ என்பவரிடமிருந்து 33 காசுகள்‌ சங்கரன்கோயில்‌ வட்டாட்சியரால்‌ 
சேகரிக்கப்பட்டன. அச்சமயம்‌ வெளிவந்த நாளிதழ்‌ செய்தியின்‌ 
அடிப்படையில்‌ 28.10.2009 அன்று நானும்‌, தஞ்சைப்‌ பல்கலைக்கழக 
ஆட்சிக்குழு உறுப்பினர்‌ திரு. தொ. பரமசிவன்‌ அவர்களும்‌ இக்காசுகளை 
ஆய்வு செய்தோம்‌. பின்னர்‌ திரு. சொ. சந்திரவாணன்‌ அவர்களால்‌ 
இக்காசுகள்‌ ஒளிப்படம்‌ எடுக்கப்பட்டன. 

மொத்தம்‌ கிடைத்த 33 காசுகளில்‌ ஒரு வெள்ளியாலான உரோமானிய 
நாணயம்‌ மிகவும்‌ குறிப்பிடத்தக்கது. மற்றவற்றில்‌ சுந்தரபாண்டியன்‌ பெயர்‌ 
பொறித்த காசுகள்‌ இரண்டும்‌, கோனேரிராயன்‌ பெயர்‌ பொறித்த நாணயம்‌ 
ஒன்றும்‌, இராசராசன்‌ காலத்திய செப்புக்‌ காசுகளும்‌, ஓரிரு நாயக்கர்‌ காலக்‌ 
காசுகளும்‌ அடங்கும்‌. திரு. வெள்ளைச்சாமி தனது நிலத்தில்‌ அவ்வப்போது 
இக்காசுகளைச்‌ சேகரித்ததாகத்‌ தெரிவித்தார்‌. சிங்கத்திரடு என்னும்‌ இடம்‌ 
தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை அகழாய்வு செய்த மாங்குடி என்னும்‌ 
ஊரின்‌ அகழாய்வுக்‌ களத்திற்கு மிக அருகிலேயே உள்ளது குறிப்பிடத்தக்கது. 
உரோமானிய நாணயம்‌ 

சுமார்‌ 3 கிராம்‌ எடையுள்ள வெள்ளி நாணம்‌ இது. இக்காசின்‌ 
முன்பகுதியில்‌ (0௦656) அரசனின்‌ தலை வலப்புறம்‌ பார்த்தவாறு உள்ளது. 
காசின்‌ ஓரங்களில்‌ தலையைச்‌ சுற்றிலும்‌ ரோமானிய எழுத்துக்கள்‌ உள்ளன. 
இவ்வெழுத்துக்களைக்‌ சீழ்க்கண்டவாறு படிக்கலாம்‌. 

CASESAR AUGUSTVS (DIVF) : PATERAATR (IAE) 

காசின்‌ பின்புறத்தில்‌ இரண்டு சிறுவர்கள்‌ வாளும்‌ கேடயமும்‌ கொண்டு 
முரசு அறைவதுபோலக்‌ காட்டப்பட்டுள்ளனர்‌. இவர்களை அகஸ்டஸின்‌ 
பெயரர்கள்‌ என்றும்‌ அவர்களது பெயர்‌ காலஸ்‌, ஓலூசியஸ்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
இவ்வுருவங்களைச்‌ சுற்றியும்‌ காசின்‌ விளிம்பில்‌ கீழ்க்கண்ட வாசகம்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. 

AVUVSTI FEOSDESIGPR INCE IVVENT 


189 
ஆவணம்‌ 22, 2011 


இத்துடன்‌ கீழே கிடைக்கோடும்‌ அதன்‌ அடியில்‌ 
CLCA (ESARES) என்றும்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 





இக்காசு வழக்கமாகக்‌ கூறப்படும்‌ “இரண்டு சீசர்‌” காசு என்னும்‌ 
வகையைச்‌ சேர்ந்தது. அகஸ்டஸ்‌ சீசரின்‌ காலத்தைச்‌ (கிமு. 31 - இ.பி. 14) 
சேர்ந்தது இது. 


190 ஆவணம்‌ 22, 2011 


64. அறுவகை இலக்கணம்‌ கூறும்‌ 
அளவைக்‌ குறியீருகள்‌ 


சு. சிவா, ஆரல்வாய்மொழி 


வண்ணச்‌ சரபம்‌ தவத்திரு தண்ட பாணி சுவாமிகள்‌ 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
தமிழ்ப்‌ பெருமக்களுள்‌ தலைசிறந்தவராவார்‌. எழுத்திலக்கணம்‌ எனும்‌ 
பகுதியில்‌ தமிழ்‌ எழுத்துக்கள்‌ அனைத்துக்கும்‌ தம்‌ காலத்தில்‌ வழங்கிய 
வரிவடிவத்தைத்‌ தெளிவாக நூற்பா வடிவில்‌ விளக்கியுள்ளார்‌. அகர முதல்‌ 
னெளகர இறுதியான எழுத்துக்களுக்கு மட்டுமல்லாமல்‌ கணக்கில்‌ 
பயன்படும்‌ அலகெழுத்துக்கள்‌, எழுத்துச்‌ சுருக்கத்தின்‌ பொருட்டு 
ஆளப்படும்‌ கூட்டெழுத்துக்கள்‌, குறிப்பெழுத்துக்கள்‌ அகியவற்றின்‌ 
வரிவடி வங்களையும்‌ சுட்டியுள்ளார்‌. இது அறுவகை இலக்கணத்திற்கே உரிய 
தனிச்‌ சிறப்பாகும்‌. 
எழுத்திலக்கணத்தில்‌ நூற்பா வடிவில்‌ கூறப்பட்டுள்ள கீழலகு 
எழுத்துக்கள்‌, நடு அலகு எழுத்துக்கள்‌, மேல்‌ அலகு எழுத்துக்கள்‌, அளவு 
அலகு எழுத்துக்கள்‌, கூட்டெழுத்துக்கள்‌ போன்றவற்றைக்‌ குறியீடுகளாக 
வடிவமைத்துத்‌ தரப்பட்டுள்ளன. 
தண்டபாணிசுவாமிகள்‌ கீழலகு எழுத்துக்கள்‌ - 70, நடு அலகு எழுத்துக்கள்‌ 
- 10, மேல்‌ அலகு எழுத்துக்கள்‌ - 11, அளவு அலகு எழுத்துக்கள்‌ - 7, 
கூட்டெழுத்துக்கள்‌ - 17 ஆக 55 எழுத்துக்கள்‌ குறித்து நூற்பா வடிவில்‌ 
விளக்கியுள்ளார்‌. 
அலகு [அளவை] எழுத்துக்கள்‌ 
உயிர்மெய்‌ யெழுத்தும்‌ உரைக்குமாறு உரைத்தனம்‌ 
அலகினைக்‌ 'கீழென, “நடுவென, “மேலென 
“அளவெனப்‌ பிரித்தவ்‌ வாறே அவற்றின்‌ 
உருவுடன்‌ ஒலியும்‌ உரைக்குதும்‌ முறையே [எழு.சூ. எண்‌.36] 


அலகு (அளவை) எழுத்துக்கள்‌ எனும்‌ தலைப்பில்‌ அமைந்த நூற்பாவில்‌, 
1. முந்திரிக்கு ழ்‌ இம்மிவரை உள்ளவை கீழலகு என்றும்‌, 2. ஒன்றிற்குக்‌ கீழ்‌ 
முந்திரி வரை உள்ளவை நடு அலகு என்றும்‌, 3. ஒன்றும்‌ அதற்கு 
மேற்பட்டனவும்‌ மேல்‌ அலகு என்றும்‌, 4. முகத்தலளவைப்‌ பற்றிய எண்‌ 
வடி வங்கள்‌ “அளவு” என்றும்‌ தண்டபாணி சுவாமிகள்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


கீழலகு எழுத்துக்கள்‌ 
ணவ்வே முந்திரி' ட அரைக்காணி” 


191 
ஆவணம்‌ 22, 2011 


நிலைவரை யொன்றே காணி: ஆகும்‌ 

தவ்வே மா*அதன்‌ ஈற்றைக்‌ குறைத்து 

வலப்புறம்‌ நீட்டல்‌ இருமா” ஆகும்‌ 

கூவொடு சூவும்‌ மும்மா நான்மா” 

எகரமும்‌ ளகரமும்‌ கால்‌” அரை” உகரத்து 

ஈற்றைக்‌ குறைத்தொரு ரகரம்‌ பொருத்தில்‌ 

முக்கால்‌” எனப்படும்‌ அரைமா அரைக்கால்‌ 

ஆகிய பிறவும்‌ அலகு நிலையில்‌ 

பிறழா இயல்பிற்‌ பிறங்கும்‌ ஆதலின்‌ 

கிளத்திலம்‌ இவைதாம்‌ கீழலகு உறுப்பே. (எழு.சூ. எண்‌ 37) 


தண்டபாணி சுவாமிகள்‌ சழலகு எனும்‌ நூற்பாவில்‌ முந்திரி, 
அரைக்காணி, காணி, மா, இருமா, மும்மா, நான்மா, கால்‌, அரை, முக்கால்‌ 
ஆகிய 10 அளவைக்குறியீடுகள்‌ குறித்து விளக்கியுள்ளார்‌. 


நடுவலகுக்குரிய வடி. வங்களுடன்‌ 8 (8ழ்‌) என்னும்‌ அடையாளம்‌ சேர்த்து 
எழுதப்படுதலும்‌ உண்டு. கழ்‌ முந்திரி, கீழ்‌ அரைக்காணி என்பனவாக 
வழங்கப்படும்‌. கழலகு வடி வங்கள்‌ பின்வருமாறு: 


ணவ எ 


1 — 


எ வெ. 


oxo sre 
| 


ள - 


ளு ௯ 


மயம்‌ 
= 


நடு அலகு எழுத்துக்கள்‌ 


முந்திரி 
அரைக்காணி 
காணி 

மா 

இருமா 
மும்மா 
நான்மா 

கால்‌ 

அரை 


முக்கால்‌ 


கீழ்‌ முக்‌ காலொடு ருகரத்‌ தீறு 
பொருந்தில்‌ 'முந்திரி, ரகரத்‌ தீற்றைக்‌ 
குறைத்து மேலுற வலமா வளைக்கில்‌ 
“அரைக்கா ணிக்குறி யாரும்‌, முந்திரியில்‌ 
கிடைவரை முதற்கொடு தற்றிற்‌ காணி, 
கவ்வே “அரைமா, கூஎனும்‌ எழுத்தின்‌ 


192 


ஆவணம்‌ 22, 2011 


ஈற்றுக்‌ கிடைவரை தள்ளிமேல்‌ வலமா 

வளைக்கில்முக்‌” காணி, பகரமே “ஒருமா, 

முற்பகல்‌ முக்கால்‌ ஈற்று நிலைவரை 

தொட்டிட மேலா வளைத்‌[து] ஒர்‌ வரையிலும்‌ 

ஒன்றா[து] அவ்வரைக்‌ குறுக்கா வலங்கொடு 

தொடுத்தோர்‌ நிலைவரை மேல்‌இடல்‌ ” அரைக்கால்‌ 

வகரமும்‌ இகரமும்‌ ளுகரமும்‌ “கால்‌ அரை 

"முக்கால்‌ எனப்படும்‌ அன்றிச்‌ சிற்சில 

கூட்டெழுத்‌ தாகிக்‌ குலவும்‌ ஆதலின்‌ 

நவின்றிலம்‌ இவைதாம்‌ நடு அல குறுப்பே [எழு.சூ. எண்‌ 38] 


நடு அலகு எனும்‌ நூற்பாவில்‌ முந்திரி, அரைக்காணி, காணி, அரைமா, 
முக்காணி, ஒருமா, அரைக்கால்‌, கால்‌, அரை, முக்கால்‌ ஆகிய 70 குறியீடுகள்‌ 
விளக்கப்பட்டுள்ளன. அவற்றின்‌ வடிவம்‌ பின்வருமாறு: 


மேல்‌ 


1. முந்திரி - வத்‌ 
2. அரைக்காணி - ற 
காணி - ன 

4. அரைமா ன்‌ 

5. முக்காணி = ச்‌ 
6. ஒருமா = ்‌்‌ 
7. அரைக்கால்‌ - 

8. கால்‌ = ட்‌ 
9. அரை ஸ்‌ இ 
10. முக்கால்‌ ௫. இந்‌ 


அலகு எழுத்துக்கள்‌ 

ககரமும்‌ உகரமும்‌ “ஒன்றிரண்‌ டாகும்‌ 
ஙகரத்‌ தீற்று நிலைவரை தள்ளில்‌ 
மூன்றாம்‌ சகரத்‌ தீறுதொட்‌ டொருநிலை 
வரைமேல்‌ நோக்கி நிறுவிடில்‌ “நாலாம்‌. 
ருகரத்‌ தீற்றைக்‌ கொம்பென வளைக்கில்‌ 


193 


ஆவணம்‌ 22, 2011 


“ஐந்தாம்‌ தகரத்‌ தீற்றைக்‌ குறைத்தொரு 
ரகரம்‌ பொருந்திடில்‌ “ஆறாம்‌, எகரமும்‌ 
அகரமும்‌ ”*ஏழெட்‌ டாகும்‌ - ககரத்‌[து] 
ஈறுதொட்‌ டொருசிறு கொம்பென வளைக்கில்‌ 
“ஒன்பதாகும்‌ ஐகாரத்தின்‌ 

கீழ்உறு பகுதியைத்‌ தனிப்படக்‌ காட்டில்‌ 
பத்தென விளங்கும்‌, றகர முதல்வளைவு 
உடனொரு ரகரம்‌ பொருத்த நூறாம்‌ 
ககரத்‌ தீற்றைச்‌ சிறிதிடம்‌ மேலா 
வளைத்துச்‌ சூவென நிறுவல்‌ "ஆயிரம்‌, 
இவற்றின்‌ புணர்ப்பால்‌ இயங்குவ பிறஆல்‌ 
விளம்பிலம்‌ இவைதாம்‌ மேல்‌ அலகுறுப்பே 


மேல்‌ அலகு எனும்‌ நூற்பாவில்‌ ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, 
ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, ஆயிரம்‌ ஆகிய 1! எண்‌ குறியீடுகள்‌ குறித்து 


விவரிக்கப்பட்டுள்ளன. அவை &ழ்வருமாறு... 


1. ஒன்று ல்‌ க 
2. இரண்டு ய உ” 
3. மூன்று - நூ 
4. நான்கு ட ௪ 
5. ஐந்து ன்‌ ௬ 
6. ஆறு _ இ 
7. ஏழு ட. இர 
8. எட்டு _ ௮ 
9. ஒன்பது - கி 
10. பத்து ய பரிதி 
11. ஆயிரம்‌ - அ 


அளவு, அலகு எழுத்துக்கள்‌ 
ளகரத்‌ தீறு தொட்டுமேல்‌ இடமா 


194 ஆவணம்‌ 22, 2011 


வளைத்தவ்‌ வரைக்குறுக்‌ கேற்றி நாலின்‌ 

றுறப்‌ பொருத்தல்‌ 'ஆழாக்‌ கெனப்படும்‌ 

ளுகரந்‌ தானே “உழக்கென ஒளிர்தரும்‌, 

வகரத்‌ தீற்று நிலைவரை தள்ளில்‌ 

நோழியாகும்‌ பகரமே “குறுணி 

முந்திரி மீற்றை மேற்சுற்‌ றாது 

னுகரத்‌ தீறென நிறுவிற்‌ “பதக்காம்‌ 

தகரம்‌ “தூணி, ளஎகரமே, 'கலம்‌ 

பின்னும்‌ சிலகூட்‌ டெழுத்தெனப்‌ பிறங்கும்‌ 

ஆதலின்‌ இவைதாம்‌ அளவல குறுப்பே. [எழு.சூ. எண்‌. 40] 

அளவு, அலகு எனும்‌ தலைப்பிலுள்ள நூற்பாவில்‌ ஆழாக்கு, உழக்கு, 

நாழி, குறுணி, பதக்கு, தூணி, கலம்‌ ஆகிய7 முகத்தல்‌ அளவைக்‌ குறியீடுகள்‌ 
சுட்டப்பட்டுள்ளன. அவை பின்வருமாறு... 


1 ஆழாக்கு - ற 
2. உழக்கு இ 
3. நாழி - ஓ. 
4. குறுணி - ப 
5. பதக்கு 2 1 
6. தூணி - த 
7. கலம்‌ - OT 
கூட்டெழுத்துக்கள்‌ 


அகரத்‌ தீறுதொட்‌[டு] அதன்‌ இடம்‌ கழித்து 
வலங்கொணர்ந்‌[து] அதனொடு நாழியென்‌ எழுத்தைப்‌ 
பொருத்தில்‌ 'ஆகஎன்‌ றாயிற்‌ றென்றும்‌, 

றகரத்‌ தலைபுணர்‌ இகரம்‌“இக்‌ கென்றும்‌, 

ககரத்தகரத்‌ தீற்றிணை இரட்டித்து 

ஒற்றெழுத்‌ தவற்றொடு கூடிற்‌ றென்றும்‌ 

ஐகார த்தின்முற்‌ பகுதிமட்‌ டெழுதி 

ஈறு தொட்டு வலத்தோர்‌ கிடைவரை 

இழுக்கில்‌'நெல்‌ என்றும்‌ சகரத்‌ தீற்றொரு 


195 
ஆவணம்‌ 22, 2011 


196 


லிகரம்‌ கூட்டிற்‌ “சங்கிலி என்றும்‌ 

இவ்வா றுளகூட்‌ டெழுத்தெலா மொழியில்‌ 

அடங்கா ஆதலின்‌ அறைகிலம்‌ ஆயீனும்‌ 

கூடும்நாண்‌ மிகலாற்‌ குல[வு]அல குறுப்பூ[டு] 

அயல்போன்‌ றுளசில அகற்றிடற்‌ கரியன 

அவ்வியல்‌ புரைக்குதும்‌ அறிந்தவாறே [எழு.சூத்‌. எண்‌. 42] 


ஒருமா எழுதி அதன்‌ஈறு பற்றிக்‌ 

காணியின்‌ உருவம்‌ காட்டும்மா காணியும்‌” 
இரண்டு மூன்று நாலெனும்‌ இவற்றின்‌ 
ஈற்றில மா இசைத்து இருமா” மும்மா” 
நான்மா” எனலும்‌ மூன்றின்‌ ஈறு 

ணிகரத்‌ தீறு பொருந்திடில்‌ மூன்று 
மாகாணி? யெனலும்‌ எகரத்‌ தீற்றை 

இடமேற்‌ கழித்‌[து]அவ்‌ வரைக்குறுக்‌ கேற்றிக்‌ 
கூகரத்‌ தீறு காட்டிக்‌ கீழ்‌ இடம்‌ 

வளைத்து மேற்கொணர்‌ கோடியும்‌” கீகரத்‌[து] 
ஈற்றில்‌ நாழி இசைத்துக்‌ கீழெனும்‌" 
பொறியும்அவ்‌ வெழுத்தின்‌ மேற்குறி யதனை 
ளகரம்‌ தேற்றிஅவ்வெழுத்தின்‌ ஈற்றை 
இடமாய்ச்‌ சகரத்தீறென எழுதிய 

சோடும்‌” உகர ரிகரந்‌ தோய்தரும்‌ 

உரியும்‌”, ஈயீற்றிற்‌ கீழ்சஈறொன்றிய 
மரக்காலும்‌“ மும்மாப்‌ போலுமுக்‌ குறுணியும்‌” 
நெல்லெனும்‌ கூட்டின்‌ ஈற்றுக்‌ கிடைவரை 
தள்ளிஅவ்‌ வீறு தொட்டுமேல்‌ வலமாக்‌ 
கொண்டிடம்‌ கழித்த கோட்டையும்‌” அன்றிக்‌ 
கீழ்‌அரைக்‌ காலொடு மூவழக்‌ காதிய 
பொருந்தாக்‌ கூட்டுப்‌ பொறிகளும்‌ உளவே? [எழு.சூ. எண்‌-43] 


இகரத்‌ தீற்றொரு லகரங்‌ கூட்டி 
அதனீறு தொட்டுக்‌ கீழோர்‌ வரையிழுத்‌[து] 


ஆவணம்‌ 22, 2011 


இடஞ்சுழித்‌ தவ்வரைக்‌ குறுக்கா வலங்கொடு 


முக்காணி யீறு பொருந்தக்‌ காட்டிடல்‌ 


இலக்கமாகும்‌”, என்றிசைவுறல்‌ இனிதெனல்‌ 


போலும்‌ பல்பொறி புதியன வரினும்‌ 


அலகுணர்‌ மக்கள்‌ அகற்றார்‌ அன்ளே 


[எழு.சூ. எண்‌-44] 


கூட்டெழுத்துக்கள்‌ எனும்‌ நூற்பாவில்‌ ஆக, இக்கு, நெல்‌, சங்கிலி, 
மாகாணி, இருமா, மும்மா, நான்மா, மூன்று மாகாணி, கோடி, £ழ்‌, சோடு, 


உரி, மரக்கால்‌, 


முக்குறுணி, கோட்டை, இலக்கம்‌ ஆகிய 77 


கூட்டெழுத்துக்கள்‌ குறித்து கட்டப்பட்டுள்ளன. அவை கீழ்வருமாறு 


அமைகின்றன. 
ர்‌. ஆக 
2. இக்கு 
3. நெல்‌ 
4. சங்கிலி 
5. மாகாணி 
6. இருமா 
7. மும்மா 
8. நான்மா 
9. மூன்று மாகாணி 
10. கோடி 
1. கீழ்‌ 
12. சோடு 
13. உரி 
14. மரக்கால்‌ 
15. முக்குறுணி 
16. கோட்டை 
17. இலக்கம்‌ 


ஆவணம்‌ 22, 2011 


2 த நங்க 3% ச உ; $ஜ௲ 


197 


அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌ 


65. Monolithic Temple: Origin and Evolution 


Dr. D. Dayalan 
Archaeological Survey of India 
Chennai 


The tradition of rock-cut architecture in India developed during the Mauryan 
period in and around ancient Magadha. The caves excavated into the hard 
rock in the Barabar and Nagarjuni hills and the outcrop at Sitamarhi near 
Gaya are first of its kind in India. This, in the succeeding centuries, spread 
widely and resulted in the blossoming of quite a large number of rock-cut 
architectural centres almost all over India. The rock-architectural projects 
are mainly the petrified versions of the contemporary brick-and-timber or the 
humbler wattle mud-and-thatch structures. Initially the rock-cut enterprise 
was nurtured by the votaries of the Buddhist and Ajivika faith and later by the 
Jaina and Brahmanic faith as well. The Guptas, under whom the resurgence 
of Brahmanic faith took place on a national level, were perhaps the first to 
patronise Brahmanical cave excavations and the earliest of such an 
enterprise are to be seen in the cave temples at Udaigiri, near Vidisa, Madhya 
Pradesh. It would be vindicable to say that the Udaigiri caves to some extent 
form the legitimate precursors to the Calukyan enterprises coming slight 
later, followed by the Pallava and Pandya rock-art creation on the extreme 
south. One more credit to Udaigiri in addition to being the site for the first 
Brahmanical caves in India is that it has the earliest Brahmanical free- 
standing model frozen in rock. The Cave 14௦.7, locally known as tawa cave, is 
a monolithic temple, hewn out of a mass of rock into a hemisphere at the 
base and surmounted by a large flat stone in the form of a tawa (round 
baking plate). This monolith, despite of its imperfect sikhara form, has a well 
finished oblong chamber with an exquisitely fashioned lotus medallion on 
the ceiling. It is dedicated to Siva as testified by the Saiva dvarapalas on 
either side of the doorway. There is an inscription of a minister of 
Chandragupta || on its hind wall says that he excavated this out of devotion to 
God Sambhu while accompanying the emperor on a mission of world 
conquest. The Udaigiri monolith was not certainly born in a day. The germ of 
the monolithic idea les in the carved out stupas inside the rock-cut chaitya- 

கோவிலூர்‌ ஆதீனத்‌ தலைவர்‌ தவத்திரு, நாச்சியப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ கோவிலூர்‌ 
ஆண்டவர்‌ பெயரில்‌ ஏற்படுத்தியுள்ள அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு வரிசையில்‌ 10வது 
சொற்பொழிவு. நாள்‌ 28.08.2011 


198 ஆவணம்‌ 22, 2011 


halls of western India, and in the large 51/09 forms at Sankaram, Andhra 
Pradesh. 


The most revolutionary and novel experimentation of the monolithic rock- 
cut of free-standing model naturally impressed Narasmhavarman | Mamalla, 
who hailed from the royal lineage of distinguished personalities with 
inquisitive-mentality and enthusiastic patrons of art. Mamallapuram, being 
the famous sea-port of the Pallavas, had been the favourable choice of 
Narasimhavarman | to implement his dream and many large boulder out 
crops here were transformed into a sanctuary of impeccable rhythm that 
embellished with the vesture of legendary, mythical and canonical 
iconography. The monolithic models popularly known as rathas were 
invariably carved from top to bottom, a reversal of the process normally 
adopted in structural edifices, whether of brick or stone. There are ten 
monolithic models at various stages of completion at Mamallapuram range 
roughly between the first quarter of the seventh century to the second quarter 
of the eighth century AD., show the faithful imitation of all the structural parts 
of a temple from inside as well as from outside. The single whale-backed 
outcrop of granite near the shore had been cut into three segments in order 
to fashion four monolithic marvels, namely, Dharmaraja, Bhima, Arjuna and 
Draupadi rathas of different architectural style. A separate boulder in front of 
Draupadi-Arjuna ratha had been carved as Nakula-Sahadeva ratha. The 
height and basal width of the whale-backed north-south hillock is greater 
towards its south end. The carving work in all cases proceeded from the 
apex down to the base. The lay-out, choose of form and design of the individual 
types are basically in relation with the location and basal width and total 
height of the rock available. The tallest of the rathas, the square and three- 
storeyed Dharmaraja ratha formed in the same way out of the more massive 
and high southern segment. The linear sala-type Bhima ratha fashioned 
from the central and longer segment that had an almost horizontal crest line. 
The square hut-like Draupati ratha and the two-storeyed Arjuna ratha are 
carved from the northern segment and standing on a common platform 
(upapitha). The fifth is the gajaprishtha (tunganaimadam) type Nakula- 
Sahadeva ratha shaped out into apsidal form from the separate globoid 
rock to the west of the Draupati-Arjuna rathas. Apparently little later to this, the 
Ganesa ratha near to the Arjuna's penance, the unfinished ratha with sala- 
sikhara in front of the Mahisasuramardini cave and the three isolated cheese- 
cake monoliths, namely, North and South Pidari rathas and Valaiyankuttai 


ratha, on the western side of the hillock were executed. All these ten models 


199 
ஆவணம்‌ 22, 2011 


virtually laid down the matrix of vimana forms, their formal and constructional 
modulations. 


The other landmark in the history of monolithic art, next to these wonders 
is the Great Kailasanatha temple complex at Ellora, Maharashtra, one of the 
most ambitious rock-architectural projects ever undertaken anywhere. This 
monolithic complex, also known as Krishnesvara or Kannesvara temple 
after its patron Rastrakuta Krishna | (756-773) was scooped out by adopting 
“the trenching technique” unlike the Pallava examples, which were carved 
from the free standing boulders. The art and architectural conceptions adopted 
in the Kailasanatha temple shows the synthesis of the most notable 
architecture and sculpture trends existed elsewhere in India. Atypical 
precursor and successor of Kailasanatha temple at the self-same place by 
the same dynasty are the Dantidurga’s mandapa in front of Dasavatara 
(Cave-15) cave and the Chaumukh of Indra Sabha and Chota kailasa, both 
of the Jain creeds. Of all the monolithic models at Ellora, the Kailasanatha 
temple is the finest and the most perfect example. It even surpasses all 
other monoliths in the matter of conception, scale, grandeur and ornament. 
The panegyric in the Baroda copper plate grant (812-13) of the Rastrakuta 
monarch Karka || rightly describes this temple as follows (in Sanskrit) : 


(That king) by whom, verily, was caused to be constructed a temple on 
the hill at Elapura (Ellora), of wonderful structure, - on seeing which the best 
of the immortals who move in celestial cars, struck with astonishment, think 
much constantly, saying, “This temple of Siva is self-existent; in a thing made 
by art such beauty is not seen’- a temple, the architect-builder of which, in 
consequence of the failure of his energy as regards (the construction of) 


another such work, was himself suddenly struck with astonishment, saying, 
“Oh, how was it that | built it !” 


This innovative monolithic tradition received a fairly well distributed 
patronage throughout India. It seems the Eastern Calukyas, immediately, 
picked up the novel monolithic conception from their southern neighbour i.e. 
Pallavas and implemented this project at various places like Vijayavada, 
Undavalli and Chejerla, though not as perfect as the Pallavas’ creations. 
The monolithic double storeyed vimana with octagonal sikhara excavated 
from out of a trench at Kalugumalai, Tamil Nadu on the extreme south of 
India around 800 AD. is not only the crowning glory of the Pandyas, but also 
shows the Pandya-Rastrakura art link, as it was carved by adopting “the 
trenching technique” like the Kailasanatha temple at Ellora (unlike the nearby 
Pallava monolithic tradition). The monolithic temple complex at Masrur (Dist. 


200 ஆவணம்‌ 22, 2011 


Kangra, Himachal Pradesh) though almost contemporary to the Kalugumalai 
is unlike the later, which carved at the centre of the trench, standing 
majestically on a hill-crest. The other monolithic attempts in addition to the 
aforesaid examples are: the Darmanatha temple at Dhamnar (Dist. 
Mandasaur); Chaturbhuja temple at Gwalior, excavated during the reign of 
Pratihara king Bhojdeva in 875-876 AD and the small but variant rectangular 
shrine (unfinished) with wagon top sikhara at Kahalgaon in Bihar or perhaps 
the same time or somewhat later. 


The excavation of monolithic temples practically goes out of vogue after 
the ninth century AD., excepting for the nondescript hybrid series belonging 
to the later period. The Yadavas of Devagiri (Daulatabad) and the Vijayanagara 
Kings somewhat revived the practice of excavating monolithic temples in 
few places. The small unfinished monolithic model at Pudur (Tamil Nadu) is 
one such late example; show the protraction of the monolithic notion initiated 
by the Pallavas in the Tamil soil. Even prior to this, similar attempt to revive 
the monolithic conception was also made though in a miniature scale at 
various places in Uttar Pradesh (in and around Samath, Varanasi, Jhansi, 
Thal, Mathura and Allahabad), Andhra Pradesh (Yelleswaram, Draksarama, 
Alampur and Samarlakota), Madhya Pradesh (Khajuraho, Gwalior, Mau- 
Sohania, Rewa and Satna), Orissa (Puri), Rajasthan and Kashmir. But in so 
far as the art of the monolithic is concerned, they are all secondary and 
inconsequential. 


The evidences available at the working spots particularly at Mamallapuram 
and other places indicate the process of creating the rock-cut architecture 
and also the technical involvement in it. In view of the nature and hardness of 
the rock material, the technique of interior and exterior cutting involved in 
Tamil Nadu differs from the one adopted in respect of similar creations in 
the soft rocks in other parts of India. The process of reduction of-the free- 
standing boulder to a convenient shape by cutting the large blocks is called 
as “aravatittal.” This was done by jumping deep wedge holes at close 
intervals and inserting into them iron wedges (appu) of same section and 
driving them in by simultaneously striking them, the resultant pressure ல 
concussion of the enclosed air spitting off large chunks of rock. The excavation 
of the monoliths is actually started from the top by cutting and reducing the 
rock on all sides. In this process, the vimana forms out first from the rock 
followed by the lower parts of the temple. This is much னை to the ந 
of emergence of the child from the womb of the mother. While scooping out 
the monoliths, the positions of the facade-pillars and other members were 


201 
ஆவணம்‌ 22, 2011 


roughly marked out and were finished with all architectural details and relief 
sculpture finally by a more careful chiselling. The actual quarrying in the hard 
rock was made by blocking out the face of the prepared scarp into squares 
and cutting grooves all round the squares, 50 that the squares themselves 
project out as reliefs. The projecting squares Were then chipped off by deft 
side strokes of the chisel, centripetally from the grooves all round. This 
process was repeated. The bas-relief sculpture found at Bharhut, Madhya 
Pradesh has revealed the technique followed in scooping out the soft rock. 
While proceeding down with the work of cutting out the parts of the vimana in 
levels one below the other, progressively in stages, the uncut rock mass 
below the finished level on the sides of the main core was always used as 
a convenient platform for the workmen to stand or sit on and shape and 
finish the till then exposed parts. This process of reduction in stages of the 
platform, after the finishing of the parts in reach from the respective levels, 
was repeated till the bottom was reached. This can be seen at some of the 
monolithic rathas which are at various stages of finish at Mamallapuram. On 
sides where there was no such parent rock available, they would have to be 
thus cut away in stages, earthen ramps or wooden scaffoldings were raised 
up to the desired height. 


The reason for diminishing of the monolithic tradition is obvious. Carving 
the living rock into a temple was more time consuming and difficult than to 
build a similar structure of equal dimension in masonry. Since, it was entirely 
a different process, it required the craftsman of extraordinary talent, 
experience and patience. It had to be planned and worked very carefully, as 
every chip of rock had its own value and there was no place even for a single 
error. Nothing could be replaced here; nothing could be redone and rebuilt. 
Apparently these sorts of straits forced the patrons as well as the sthapatis 
to trammel their monolithic ambition and to concentrate more on the structural 
activities. Recently the author and Mr. K. Kumar of Madras University have 
noticed a monolithic temple in a small village, known as Pudur in Gudiyattam 
taluk. It lies 4 kms east of Karigiri, the Leprosy Health centre and about 
21kms south-east of Vellore. Close to this village on.its western side isa 
huge hill known as Asaramalai, a granite outcrop with huge boulders 
precariously perched one over the other in an awe-inspiring manner. The 
boulder in which the monolithic temple carved is lying on the eastern fringe 
of the hil. The maximum height of the free standing granite boulder is about 
3.65 ற, and its width is 4,57 m. Like the monolithic of the Pallavas at 
Mamallapuram this was also started from the top of the boulder. A square 
measuring 3.70 m X 3.70 m was prepared on the top of the boulder after 


2 ஆவணம்‌ 22, 2011 


chiseling the undulated outer surface and started excavating in as well as 
out from that level. Unlike the earlier examples of Pallava period, where the 
entire temple including the sikhara, prastara, griva are cut out from the same 
rock, the Pudur example starts only from the walls level and downwards. 
Perhaps the non-availability of sufficient rock mass selected for carving this 
monolith temple, they might have forced to restrict the ambitious desire of 
monolithic only up to the wall level and downwards. The superstructure 
might be either in stone or in brick and mortar, if the temple would have been 
completed in all respects. Attempts were made to carve bas- relief of divine 
figures perhaps the presiding deity of this temple on the hind wall i.e. southern 
wall of the sanctum. There are two figures both are unfinished and only the 
embossed outline of the figures is visible at present. Both the sculptures are 
carved up to the neck portion and after that somehow left un-carved. Since 
bas-reliefs are unfinished and the available portions are roughly worked 
without any tangible clue for their identity, it is difficult to make out anything 
from them. There is no clue about the author and the date of this monolithic 
temple. But, the characteristic feature of the workmanship and the style of 
the rough sculptures indicate that it was excavated in the 144 -15” century. 


Strangely, the vastu-sastras are almost silent on this style of architecture. 
M.N. Deshpande, however, recently propounded the theory that the monolithic 
temples in general and the Kailasanatha temple at Ellora in particular had 
the impact of Sankara’s philosophy of Advaita (monism). The first glimpse 
of the association of the monolithic temple with the Advaita philosophy has 
come from a couplet by Jnanesvara, the poet-saint of Maharashtra, in his 
greatest philosophical work Amritanubhava in Marathi. The couplet 
describes the nature of Advaita-bhakti as follows: 


deva deula parivaru kije koruni dongaru 
taisa bhaktika vyavaharu kana vhava 
- Amritanubhava (9.43) 


Prof. R.D. Ranade explains the above verse as: “In supreme devotion, 
therefore, the devotee has nothing but God even for his material or worship. 
‘Here, it may be said that God worships god. And Jnanesvara does not think 
this to be impossible, for he tells us that from the same rock are carved the 
idol of God, the temple and God's attendants, which seem to be different, 


and are yet one.” 


It seems that, the couplet was composed by Jnanesvara perhaps after 
seeing the magnificent Kailasanatha temple at Ellora and realizing the impact 


of Advaita concept in it. According to Bhagavadpada Sankara (c. 788-820 AD) 
203 
ஆவணம்‌ 22, 2011 


the “Unqualified Absolute” (Nirguna Brahman) as the ultimate reality could 
be realised through knowledge alone, karma and upasana being subsidiary. 
In fact all the monoliths were meant for the saguna form of worship, they 
were very special creations combining the ideals of devotion and absolution, 
as typified by Sankaracarya. “The chiselling of the outer mass, portion by 
portion, was tantamount to the progressive removal of ignorance (avidya) 
and the emergence of the temple as the unfolding of the original nature of 
Brahman, which is knowledge incarnate. Every blow of the hammer on the 
chisel was like an act of sadhana symbolising tapas and bhakti, thereby 
resulting in the purification of the devotee”. The monolithic models are 
perhaps a creation symbolising Advaita bhakti. 


No doubt, the provocative theory postulated by M.N. Deshpande throws 
much light on the philosophical background of the monolithic temple. But 
the difficulty in accepting this view unanimously is that there are a few 
monolithic temples dated anterior to Sankaracarya. Perhaps they were 


inspired by the proto-Advaitic ideas, already existing prior to Bhagavadpada 
Sankara. 


List of Monolithic Temple in India 


1. Cave No.7 locally known as Tawa cave at Udaigiri, Madhya Pradesh. 
0.376-413. Sandstone 


Daupati ratha, Mamallapuram, Tamil Nadu, 7” century, Granite 

Ajuna ratha, Mamallapuram, Tamil Nadu, 7” century, Granite 

Bhima ratha, Mamallapuram, Tamil Nadu, 7” century, Granite 
Dharmaraja ratha, Mamallapuram, Tamil Nadu, 7” century, Granite 
Nakula-Sahadeva ratha, Mamallapuram, Tamil Nadu, 7” century, Granite 
Ganesa ratha, Mamallapuram, Tamil Nadu, ரர்‌ century, Granite 


Northern Pidari ratha, Mamallapuram, Tamil Nadu, 7" century, Granite 


௨ அ”. ஸோ ௬: RN 


Sothern Pidari ratha, Mamallapuram, Tamil Nadu, 7* century, Granite 
10. Valiyankuttai ratha, Mamallapuram, Tamil Nadu, 7” century, Granite 


11. Unfinished ratha in front of Mahishasuramardini Cave, Mamallapuram, 
Tamil Nadu, 7" century, Granite 


12. Akkanna-Madanna cave temple, Vijayawada, Andhra Pradesh, c.7” -8* 
cent. Khondalite 


204 ஆவணம்‌ 22, 2011 


13. Miniature shrine models in the precincts of the Kapotesvara temple at 
Chejerla, Andhra Pradesh. c.7* -84 cent. Khondalite 


14. An alpa-vimana cave temple to the west of Anantasayanagudi cave, 
Undavalli, 


Andhra Pradesh.c.7” -8” cent. Khondalite 

15. Dantidurga’s mandapa in front of Dasavatara cave (cave No.15), Ellora, 
Maharashtra, c. 8” cent, Deccan trap 

16. Kailasanatha temple, Ellora, Maharashtra, c. 8* cent. Deccan trap 

17. Vettuvan Koyil, Kalugumalai, Tamil Nadu, c.8th -9th cent. Granite 

18. Monolithic temple complex locally known as Thakuravara at Masrur, 
Himachal Pradesh, c.8th cent. Sandstone 


19. Chhota Kailasa temple, Ellora, Maharashtra, early part of 9” cent. Deccan 
trap. 


20. Indra Sabha- Chaumukh (Jaina cave No.32), Ellora, Maharashtra, early 
part of 


9hcent. Deccan trap 
21. Patalesvara temple, Pune, Maharashtra, ௦.97 cent. Deccan trap 


22. Monolithic temple, Palasambe, Kolhapur Dist, Maharashtra ௦.97 cent. 


Deccan trap 
23. Monolithic temple, Khalgaon, Bihar, c.9th cent. Granite 
24. Monolithic temple, Vasavi, Madhya Pradesh, c.9th cent. Deccan trap 


25. Chaturbhuja temple, Gwalior, Madhya Pradesh, c.9th cent. Sandstone 


26. Dharmanatha temple, Dhamnar, Madhya Pradesh, c.9th cent. Laterite 


27. Monolithic temple, Manasbal, Jammu & Kashmir, c.7th-8th cent. 
Limestone 
28. Monolithic temple, Shopian, Jammu & Kashmir, c.7th-8th cent. Limestone 


29. Monolithic temple locally known as Ek Hathia Deol, Thal, Dist. Pithoragarh, 
Uttar Pradesh, c.11th -12th cent. Quartzite 


205 
ஆவணம்‌ 22, 2011 


30. Monolithic temple at Pudur, Vellore district, Tamil Nadu, 13th -15th cent. 
Granite 
34. Rock-cut temple, Maibong, North Cachar Hills district, Assam, Limestone 


On the basis of the technique, the monolithic temples in India can be 
categorized as follows: 


1. Trenching technique: 

a. At the periphery of the hill -Kailasanatha temple, Ellora; 
Vettuvan Koyil, Kalugumalai; Chaturbhuja temple, Gwalior, etc 

b. At the middle of the hill - Dharmanatha temple, Dhamnar; 
Patalesvara temple, Pune, Dantidurga’s mandapa in front of 
Dasavatara cave (cave No.15), Ellora, etc 

2. Carved from the free standing boulders: 


All the 10 monolithic rathas at Mamallapuram; Monolithic temple at 
Khalgaon; Monolithic temple at Pudur, etc 


3. Carved on the summit of the rock by reducing the rock all around: Monolithic 


temple complex locally known as Thakuravara at Masrur; Rock-cut temple 
at Maibong, etc 


ROCK CUT CAVE ப 
TAMIL NADU ம்‌ 





ட வாமம்‌ ர்‌ 


க்‌ 





ப்‌ A PALLAVA 
க்க ப சப 


ம ஆவணம்‌ 22, 2011 


Distribution of Monolithic Temples in India 












INDIA 
பரக்க, வெண்டி States) 
கமய ADJACENT COUNTRIES 


207 
ஆவணம்‌ 22, 2011 


66. திருவாவருதுறை ஈசானமடங்கள்‌ - 
ஓர்‌ ஆய்வு 
௪. கிருஷ்ணமூர்த்தி, சென்னை 


கன்னியாகுமரி முதல்‌ காசி வரை இன்று வரையும்‌ கிளை மடங்களை 
மிகுதியாகக்‌ கொண்டுள்ள ஆதீனம்‌ திருவாவடுதுறை ஆதனமுமாகும்‌. 
மிகுதியான கோயில்களைப்‌ பராமரித்து வரும்‌ ஆதீனமாகும்‌. 
திருவாவடுதுறை ஆதீனம்‌ கி.பி. 16ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
வைத்தியநாதன்‌ என்ற பிள்ளைத்‌ திருநாமம்‌ உடைய நமசிவாய தேசிகரால்‌ 
திருவாவடுதுறையில்‌ தோற்றுவிக்கப்பட்டது. நமசிவாயத்தின்‌ குருவாகச்‌ 
சித்தர்‌ சிவப்பிரகாசர்‌ இருந்துள்ளார்‌. நமசிவாயரின்‌ முதன்மைச்‌ சீடரும்‌ 
இளைய சந்நிதானமாக விளங்கியவருமான சிவப்பிரகாசரே துறையூர்‌ வீர 
சைவ ஆதீனத்தினை நிறுவியவர்‌ ஆவர்‌. திருவண்ணாமலை, விருத்தாசலம்‌, 
சிதம்பரம்‌ போன்ற ஊர்களில்‌ வீரசைவ மடத்தின்‌ களை மடங்கள்‌ உள்ளன. 
சிவப்பிரகாச தேசிகர்‌ வீர சைவ மடத்திற்குச்‌ சென்று விட்டதால்‌ நமசிவாய 
தேசிகர்‌ தம்முடைய சீடரான மறைஞான தேசிகரை இளையப்‌ பட்டத்தில்‌ 
நியமித்தார்‌. இவர்‌ சதாநிட்டையில்‌ இருந்ததால்‌ மற்றொரு சீடரான 
அம்பலவாணரைத்‌ திரதீய ஆசாரியராக அறிவித்தார்‌ நமசிவாய தேசிகர்‌. 


நமசிவாய தேசிகர்‌ தை மாதம்‌ அசுவதியில்‌ சிவப்பே று எய்தினார்கள்‌. 
இவருடைய குரு பூஜை ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ மகரத்‌ தலைநாள்‌ விழாவாகக்‌ 
கொண்டாடப்படுகிறது. மறைஞான தேசிகர்‌ அம்பலவாணர்‌ மூன்றாவது 
சந்நிதானமாக விளங்கினார்‌. 23 நூல்களை இவர்‌ இயற்றியுள்ளார்‌. 
இவருடைய சீடரான உருத்திர கோடி தேசிகர்‌ நான்காவது தேசிகராக 
விளங்கினார்‌. தென்‌ தமிழ்‌ நாட்டில்‌ தலயாத்திரை மேற்கொண்ட இவர்‌ 
17721596இல்‌ கல்லிடைக்குறிச்சிக்குச்‌ சென்று அங்குள்ள மானேந்தியப்பர்‌ 
கோயிலுக்குச்‌ சென்று வழிபட்டுள்ளார்‌. அம்பலத்தாரும்‌ தம்பிரான்‌ மடம்‌ 
ஒன்றையும்‌ நிறுவினார்‌. தற்போது இம்மடம்‌ தளிகை மடம்‌ என 
வழங்கப்படுகிறது. திருவாவடுதுறை ஆதீனத்தின்‌ மூன்றாவது குருமகான்‌ 
பெயரில்‌ இம்மடம்‌ நிறுவப்பட்ட து எனலாம்‌. 

உருத்தரகோடி தேசிகர்‌ அருளாட்சி புரிந்து வந்தபோது மதுரை 
முத்துவீரப்ப நாயக்கர்‌, திருவாவடுதுறை ஆதனத்திற்குத்‌ தென்‌ தமிழ்நாட்டில்‌ 
பல கிளை மடங்களை ஏற்டுத்தித்‌ தந்ததுடன்‌ பல கிராமங்களையும்‌ 
நன்கொடையாக வழங்கினார்‌. முத்து வீரப்ப நாயக்கர்‌, திருவாவடுதுறை 

பத்மஸ்ரீ ஐராவதம்‌ மகாதேவன்‌ அவர்கள்‌ நிறுவியுள்ள தி.நா. சுப்பிரமணியன்‌ 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு எண்‌ 12, நாள்‌ 28.08.2011 


ர ஆவணம்‌ 22, 2011 


ஆதீனத்திற்கு மூன்று செப்பேடுகளை வழங்கியுள்ளார்‌. கிளை மடங்கள்‌ 
ஏற்படுத்தித்‌ தந்து விளை நிலங்களை நாயக்கர்‌ வழங்கினார்‌. 


மதுரை முத்துவீரப்ப நாயக்கரின்‌ ஒன்றுவிட்ட அண்ணன்‌ ஜெவந்தியப்ப 
நாயக்கர்‌ வீரப்பநாயக்கருடன்‌ குருத்து வேறுபாடு ஏற்பட்டதால்‌ 
ஜெவந்தியப்பர்‌ உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. வீரப்ப நாயக்கரின்‌ 
ஆலோசனைக்கிணங்க மதுரையை விட்டு நீங்கி, தஞ்சாவூர்‌ நாயக்கர்‌ 
ஆட்சிபுரியும்‌ பகுதிக்கு வந்து திருவாவடுதுறை நகரில்‌ உள்ள காவிரியாற்றங்‌ 
கரையருகே மர நிழலில்‌ பசியால்‌ மயங்கிக்‌ கிடந்தார்‌. அவ்வழியாக 
மடத்திற்குச்‌ செல்லவிருந்த ஈசானத்‌ தம்பிரான்‌ என்ற பெயருடைய ஆதீனத்‌ 
தம்பிரான்‌ ஜெவந்தியப்பரைக்‌ கண்டு கோயிலில்‌ நிவேதனம்‌ செய்து 
பழங்களை அவருக்கு அளித்தார்‌. ஜெவந்தியார்‌ பசி, தாகம்‌ நீங்கிய பின்‌ 
அவருடைய வரலாற்றைக்‌ கேட்டறிந்து திருவாவடுதுறை திருமடத்திற்குச்‌ 
சென்று குரு மகானுடைய ஒப்புதல்‌ பெற்று ஜெவந்தியப்பரை ஆதீனத்திற்கு 
அழைத்துச்‌ சென்றார்‌. குரு மகானும்‌ ஆதீனத்திலேயே நாயக்கர்‌ தாங்கிக்‌ 
கொள்ளலாம்‌ என்று ஆணை வழங்கினார்கள்‌. தான்‌ பத்திரமாகத்‌ 
திருவாவடுதுறையில்‌ இருப்பதைத்தான்‌ தம்பி மனைவிக்குத்‌ தூதர்‌ மூலம்‌ 
ஜெவந்தியப்பர்‌ தெரிவித்திருந்தார்‌. 


மதுரை முத்து வீரப்ப நாயக்கருக்கு இடையூறு வந்தபோது ஜெவந்தி 
அண்ணன்‌ இருந்திருந்தால்‌ உதவியாக இருக்கும்‌ என நாயக்கர்‌ தன்‌ 
மனைவியிடம்‌ கூறியபோது, மனைவியும்‌ ஜெவந்தியப்பர்‌ பத்திரமாக 
இருக்கும்‌ விவரத்தைக்‌ கூற உடனே அண்ணனை அழைத்து வந்து தன்னுடன்‌ 
வைத்துக்கொண்டார்‌. திருவாவடுதுறை ஆதீனத்தின்‌ தம்பிரான்‌ ஈசானத்‌ 
தம்பிரானும்‌ குரு மகான்‌ உருத்திரகோடி தேசிகரும்‌ தனக்கு உதவிய 
விவரத்தைக்‌ கூறி ஆதீனத்திற்குத்‌ தென்‌ தமிழ்நாட்டில்‌ கிளை மடங்கள்‌ 
ஏற்படுத்தித்தர வேண்டினார்‌. ஈசானத்‌ தம்பிரான்‌ பெயரில்‌ எட்டு மடங்களை 
எட்டு ஊர்களில்‌ நிறுவிய முத்து வீரப்பர்‌ வேறு சில மடங்களையும்‌ 
ஏற்படுத்தி அம்மடங்கள்‌ நன்கு செயல்படச்‌ சில ஊர்களையும்‌ 
அளித்துள்ளார்‌. 
ஈசான மடங்கள்‌ 


1) பாவநாசம்‌ 2) திருப்புடைமருதூர்‌ 3) செவ்வல்‌ 4) திருநெல்வேலி 5) 
முரப்ப நாடு 6) வள்ளியூர்‌ 7) சுசீந்திரம்‌ 8) கன்னியாகுமரி. 


மேற்கண்ட எட்டு மடங்களில்‌ செவ்வல்‌ நீங்கலாக ஏனைய ஏழு 
மடங்களும்‌ தற்போது நன்னிலையில்‌ உள்ளன. திருநெல்வேலி மடம்‌ 
ஏற்படுத்தியதுடன்‌ ஐந்து ஊர்களை முழுமையாக வழங்கிய முத்து வீரப்ப 
நாயக்கர்‌ ஒரு செப்பேட்டையும்‌ வெளியிட்டுள்ளார்‌. தெலுங்கு மொழியில்‌ 
உள்ள இச்செப்பேடு திருவாவடுதுறை ஆதீனத்தில்‌ உள்ளது. 
இச்செப்பேட்டில்‌ ஈசான மடாலயம்‌ என்ற பெயர்‌ உள்ளது. 


ஆவணம்‌ 22, 209 209 


சிவந்திபுரம்‌ மடம்‌ 

முத்து வீரப்ப நாயக்கர்‌ ஏற்படுத்தித்‌ தந்த சிவந்திபுரம்‌ மடம்‌, சங்கரன்‌ 
கோயில்‌ மடம்‌, புளியங்குடி மடம்‌, வாசுதேவநல்லூர்‌ மடம்‌ என்ற நான்கு 
மடங்களுக்கு இரண்டு செப்பேடுகளையும்‌, முத்துவீரப்ப நாயக்கர்‌ 
வெளியிட்டுள்ளார்‌. சிவந்திபுரம்‌ மடம்‌ ஈசான மடங்களில்‌ இடம்‌ 
பெறவில்லை. எனினும்‌ தமிழ்த்‌ தாத்தா உ.வே. சாமிநாதர்‌, சிவந்திபுரம்‌ 
மடத்தை ஈசான மடங்களில்‌ ஒன்றாகக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. உவே.சா.வின்‌ 
கருத்து பொருத்தமானதாகவே தோன்றுகிறது. செவ்வல்‌ மடத்தை ஈசான 
மடத்திலிருந்து நீக்கிவிடலாம்‌. 


சிவந்திபுரம்‌ செப்பேட்டில்‌ ஜெவந்தி நாயக்கர்‌ கேட்டுக்‌ 
கொண்டதற்கிணங்க முத்துவீரப்பர்‌ கி.பி. 1௭05இல்‌ சிவந்திபுரம்‌ மடத்தை 
உருவாக்கி மடத்தில்‌ அன்னதானமும்‌ பூஜைகளும்‌ நடைபெற சில 
ஊர்களையும்‌ அளித்துள்ளார்‌. ஜெவந்தியப்பர்‌ பெயரில்‌ சிவந்திபுரம்‌ மடம்‌ 
ஏற்படுத்தப்பட்டது. மேலும்‌ ஊரின்‌ பெயரும்‌ சிவந்திபுரம்‌ என்றாகியது. 
சிவந்திபுரம்‌ அருகில்‌ உள்ள விக்கிரமசிங்கபுரத்தில்‌ சிவந்தியப்பர்‌ பெயரில்‌ 
சிவன்‌ கோயில்‌ ஒன்றும்‌ முத்து வீரப்ப நாயக்கர்‌ கட்டியுள்ளார்‌. சிவந்தியப்பர்‌ 
கோயில்‌ நுழைவு வாயில்‌ அருகே இரு அரசர்களின்‌ சிற்பங்கள்‌ உள்ளன. 
இவற்றை முத்து வீரப்பர்‌ ஜெவந்தியப்பர்‌ என்‌ று மக்கள்‌ கூறுகின்றனர்‌. 

சிவந்திபுரம்‌ செப்பேடு சாலிவாகன சகாப்தம்‌ 1537, கொல்லம்‌ 790, ராட்சச 
ஆண்டு பங்குனி மாதம்‌ 5ஆம்‌ தேதி சுக்லபட்சம்‌ ௪ 'துர்தசி சோமவார உத்தர 
நட்சத்திரம்‌ கூடிய புண்ணிய தினத்தில்‌ வெளியிடப்பட்ட து. 


திருவாவடுதுறை ஆதீனப்‌ பண்டாரச்சந்நிதி அவர்களுக்கு முத்துவீரப்ப 
நாயக்கர்‌ கொடுத்த பூதான தாம்பிர சாசனம்‌ இதுவாகும்‌. 


திருவாவடுதுறை ஆதீனம்‌ சபாபதி பூஜை, குரு பூஜை, மாஹேஸ்வர 
பூஜை முதலியவற்றிற்குத்‌ தாராபூர்வமாகக்‌ கொடுத்தது. தாமிரபரணி தீரத்தில்‌ 
ஜெவந்தி கிராமம்‌ சுத்த சர்வ மானியமாக மன்னர்‌ வழங்கியுள்ளார்‌. 
கோயில்கள்‌ நன்செய்‌ நிலங்கள்‌, புன்செய்‌ நிலங்கள்‌, வீட்டுமனைகள்‌, 
ஸ்வரணதாயம்‌, மரங்கள்‌ உட்பட வழங்கப்பட்டன. தெலுங்கு மொழியில்‌ 
உள்ள இச்செப்பேட்டில்‌ முத்துவீரப்ப நாயக்கரின்‌ கையெழுத்தும்‌ உள்ளது. 

விக்கிரம சிங்கபுரம்‌, அம்பாசமுத்திரம்‌, வானம்பட்டி, வாகைக்குளம்‌, 
மன்னார்கோயில்‌, பிரமதேசம்‌ ஆகிய ஊர்கள்‌ எல்லைகளாகக்‌ 
கூறப்படுவதால்‌ மிகுதியான பூமி வழங்கப்பட்ட துஎனலாம்‌. அம்பாசமுத்திர 
சாலை, பிரமதேச சாலை, மன்னார்கோயில்‌ சாலை என நெடுஞ்சாலைகளும்‌ 
இச்செப்பேட்டில்‌ கூறப்படுகின்றன. கோடரங்குளம்‌, இரவப்பனிக்கடி 
கால்வாய்‌ நொச்சிக்குளம்‌, நீர்ப்பிடிப்பு, இடைமலைகுளம்‌, காலச்சாம்பன்‌ 
ஓடை, வானம்பட்டி ஓடை, கோட்டை மேலழகியான்‌ கால்வாய்‌, 


ழு ஆவணம்‌ 22, 2011 


வாகைக்குளம்‌ ஆகிய நீர்நிலைகள்‌ செப்பேட்டில்‌ இடம்‌ பெறுகின்றன. 
மெட்டாலய மடமும்‌ செட்டி மடமும்‌ கூறப்படுகின்றன. 


திருவாவடுதுறை ஆதீனத்தின்‌ கிளை மடமான சிவந்திபுரம்‌ மடத்திற்குத்‌ 
தற்போது 1008 ஏக்கர்‌ 34 சென்ட்‌ நிலம்‌ உள்ளது. மடத்தின்‌ நிலங்களையே 
குத்தகை எடுத்து விவசாயிகள்‌ பயிர்‌ செய்து வருகின்றனர்‌. வீடுகளும்‌ 
ஆதனத்திற்குச்‌ சொந்தமான மனைப்பரப்பில்‌ உள்ளதாக மடத்தின்‌ 
அலுவலர்கள்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 1675இல்‌ கட்டப்பட்ட சிவந்திபுரம்‌ மடம்‌ 
16ஆவது குரு மகான்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ காலத்தில்‌ புதுப்பிக்கப்பட்டது. 
மடத்தின்‌ தம்பிரானாக இருந்த வேணுவனலிங்கத்‌ தம்பிரான்‌ மடத்தைப்‌ 
புதுப்பித்தத்துடன்‌ சுப்பிரமணிய தேசிகரின்‌ திருவுருவத்தையும்‌ பிரதிஷ்டை 
செய்து, பிரதிஷ்டை குறித்து ஒரு பாடலையும்‌ கல்வெட்டாக வெட்டி 
வைத்துள்ளார்‌. இதில்‌ காலமும்‌ கூறப்படுகிறது. இவரே திருவாவடுதுறை 
ஆதீனத்தில்‌ தற்போதுள்ள கொலு மண்டபத்தையும்‌ கட்டி ஒரு 
கல்வெட்டையும்‌ வெட்டி வைத்துள்ளார்‌. 
திருநெல்வேலி ஈசான மடம்‌ 


திருநெல்வேலி நகரில்‌ நெல்லையப்பர்‌ கோயிலுக்கு அருகில்‌ அதாவது 
மேலரத வீதியில்‌ திருநெல்வேலி ஈசான மடத்தை மதுரை முத்துவீரப்ப 
நாயக்கர்‌ கி.பி. 1621இல்‌ ஏற்படுத்தி மடத்திற்குச்‌ சில ஊர்களை வழங்கி ஒரு 
செப்பேடும்‌ வெளியிட்டார்‌.தெலுங்கு மொழியில்‌ உள்ள இச்செப்பேட்டில்‌ 
ஜெவந்தியப்ப நாயக்கரின்‌ விருப்பத்திற்கிணங்க நெல்லை ஈசான மடத்திற்கு 
வாடார்குளம்‌, துவராசி, சிவனிக்குளம்‌, வல்லாங்கோட்டை, துலுக்கப்பட்டி 
ஆகிய ஊர்கள்‌ முழுமையாக வழங்க மன்னர்‌ ஆணையிட்ட விவரம்‌ உள்ளது. 


வாடார்குளம்‌ என்ற ஊர்‌ தற்போது வாகைக்குளம்‌ என 
அழைக்கப்படுகிறது. இங்குள்ள பிற்காலக்‌ கல்வெட்டொன்று இவ்வூரை 
வாகைக்குளம்‌ என்று கூறுகிறது. இவ்வூரில்‌ 194.5 ஹெக்டேர்‌ நன்செய்‌ 
நிலமும்‌ 496 ஹெக்டேர்‌ புன்செய்‌ நிலமும்‌ நெல்லை ஈசான மடத்திற்குச்‌ 
சொந்தமாக உள்ளது. 

துவராசி என்ற ஊர்‌ தற்போது தவராசி என வழங்கப்படினும்‌ 
ஆவணங்களில்‌ துவராசி என்றே உள்ளது. இவ்வூரில்‌ ஈசான மடத்திற்கு 8,200 
ஹெக்டேர்‌ நிலம்‌ சொந்தமாக உள்ளது. 

சிவனிக்குளம்‌ தற்போது சிவனியார்குளம்‌ என வழங்கப்படுகிறது. 
செப்பேட்டில்‌ இடம்‌ பெறும்‌ ஆமைக்குளம்‌ இன்றும்‌ அதே பெயரில்‌ 
உள்ளது. சிவனிக்குளத்திற்குத்‌ தெற்கில்‌ கோட்டநல்லூர்‌ இருப்பதாகச்‌ 
செப்பேட்டில்‌ கூறப்படுகிறது. தற்போது இவ்வூர்‌ கோடகநல்லூர்‌ என 
வழங்கப்படுகிறது. 

செப்பேட்டில்‌ இடம்‌ பெறும்‌ வல்லான்கோட்டையில்‌ நெல்லை ஈசான 
மடத்திற்குப்‌ புன்செய்‌ நிலம்‌ 151.99 ஹெக்டேர்‌ நிலமும்‌, நன்செய்‌ நிலம்‌ 19.03 


ஆவணம்‌ 22, 2011 211 


ஹெக்டேர்‌ நிலமும்‌ உரிமையாய்‌ உள்ளன. செப்பேட்டில்‌ இடம்பெறும்‌ 
சீதற்பநல்லூர்‌ தற்போது சீதபுத்தநல்லூர்‌ என வழங்கப்படுகிறது. 
வல்லாங்கோட்டையில்‌ உள்ள சாஸ்தா கோயில்‌ அருகே கி.பி. 8ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்த பாண்டியரின்‌ வட்டெழுத்து சாசனம்‌ உள்ளது. 
நீதியர்மங்கலத்து அருட்டுணைப்‌ பெரும்பள்ளி என்ற சமணக்‌ கோயிலுக்கு 
விளக்கெரிக்க 50 ஆடுகள்‌ வழங்கப்பட்ட விவரம்‌ அதில்‌ உள்ளது. நீதியர்‌ 
மங்கலமாக இருந்த ஊரே பிறகு வல்லான்‌கோட்டையாக மாறி உள்ளது. 
துலுக்கப்பட்டி என்ற கிராமம்‌ செப்பேட்டில்‌ இடம்‌ பெறுகிறது. இன்றும்‌ 
இதே பெயரில்‌ வழங்கப்படுகிறது. இவ்வூரில்‌ ஈசான மடத்திற்கு நன்செய்‌ 
நிலம்‌ 9.080 ஹெக்டேரும்‌, புன்செய்‌ நிலம்‌ 125.070 ஹெக்டேரும்‌ உள்ளது. 
முடவக்குறிச்சி என்ற ஊர்‌ மதவக்குறிச்சி என்று தற்போது வழங்கப்படுகிறது. 
2262 ஹெக்டேர்‌ நன்செய்‌ நிலமும்‌, 008 ஹெக்டேர்‌ புன்செய்‌ நிலமும்‌ ஈசான 
மடத்திற்குச்‌ சொந்தமாக உள்ளது. 


“ராஜ்ஸ்ரீ முத்துவீரப்ப நாயக்கர்‌ அவர்கள்‌ பாண்டிய நாட்டை அண்டு 
வந்தபோது” என நெல்லைச்‌ செப்பேடு கூறுவதற்கேற்ப, மதுரை 
நாயக்கர்களில்‌ முத்துவீரப்ப நாயக்கரே கன்னியாகுமரி வரை 
பெருநிலப்பரப்பை ஆண்டவர்‌ .ஆவர்‌. திருவாவடுதுறை பண்டார 
சந்நிதிகளுக்கு நாம்‌ கொடுத்தது என்பதால்‌, ஆதீனத்தின்‌ தலைவரைப்‌ 
பண்டாரச்‌ சந்நிதிகள்‌ என்கிற தமிழ்‌ மரபே தெலுங்கிலும்‌ இடம்பெறுகிறது. 
செப்பேட்டில்‌ இடம்பெறும்‌ சபாபதி பூஜை, குரு பூஜை (மகரத்தலை நாள்‌) 
மாஹேஸ்வர பூஜை (அடியார்களுக்கு அன்னதானம்‌) ஆகியவை இன்று 
வரை சிறப்பாக நடக்கின்றன. நெல்லை ஈசான மடத்தில்‌ ஈசானத்‌ தம்பிரான்‌ 
சிற்பம்‌ உள்ளது. மேலும்‌ திருவாவடுதுறை மாசிலாமணி தேசிகர்‌ காலத்தில்‌ 
இளைய பட்டத்தில்‌ இருந்தவரான ஈசான தேசிகர்‌ குரு மூர்த்தமும்‌ உள்ளது. 
சுவாமிநாத தேசிகர்‌ என்ற இயற்பெயர்‌ கொண்ட இத்தேசிகர்‌ 90 ஆண்டுகள்‌ 
வாழ்ந்தவர்‌. 

உருத்திரகோடி தேசிகர்‌ தம்முடைய சீடரான ஈசானத்‌ தம்பிரானை 
நெல்லை ஈசான மடத்திலிருந்து மடத்தின்‌ காரியங்களைச்‌ செய்யுமாறு 
பணித்திருந்தார்‌. எனவே ஈசானத்‌ தம்பிரான்‌ வேறு, ஈசான தேசிகர்‌ வேறு 
என்பதை நாம்‌ நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. 


மதுரை முத்து வீரப்ப நாயக்கர்‌ தாபித்த நெல்லை ஈசான மடத்திற்கு 
மதுரை சொக்கநாத நாயக்கர்‌ இ.பி. 1719இல்‌ நிலக்கொடை வழங்கி ஒரு 
செப்பேடும்‌ அளித்துள்ளார்‌. திவ்வியந்தபுரம்‌, சிந்திகாபட்டி, என்ற இரு 
ஊர்களை அன்னதானக்‌ கட்டளைக்காக அவர்‌ அளித்துள்ளார்‌. 


சுசீந்திரம்‌ ஈசான மடம்‌ 

ஈசான மடங்கள்‌ எட்டில்‌ ஒன்றான சுசீந்திரம்‌ மடத்திற்கு மதுரை முத்து 
வீரப்ப நாயக்கர்‌ வழங்கிய செப்பேடோ கல்வெட்டோ இதுவரை 
கிடைக்கவில்லை. எனினும்‌ கி.பி. 1622இல்‌ சு£ீந்திர மடம்‌ 331 பொன்னுக்கு 


212 ஆவணம்‌ 22, 2011 


ஒற்றி வாங்கின விவரம்‌ ஒரு செப்பேட்டில்‌ உள்ளது. முதலோலை தந்த 
விவரமும்‌ பிச்ச தேவர்‌ கோயிலும்‌ கல்‌ கட்டடமும்‌ புது மடமும்‌ மேலை 
மடமும்‌ இச்செப்பேட்டில்‌ இடம்பெறுகின்றன. வடமண்டலத்து முதலி 
நாயக்கர்‌ சின்ன சொக்கலிங்க நாயக்கர்‌ 21.31651இல்‌ இச்செப்பேட்டை 
வெளியிட்டுள்ளார்‌. சுசீந்திரம்‌ செப்பேட்டை நாஞ்சில்‌ நாட்டுச்‌ சுசீந்திரத்துக்‌ 
கணக்கு அண்டார்‌ எழுதி உள்ளார்‌. செப்பேட்டில்‌ இடம்பெறும்‌ மெளனப்‌ 
பண்டாரம்‌ திருவாவடுதுறை ஆதீனத்தின்‌ எட்டாவது குரு மகானாக இருந்த 
மாசிலாமணி தேசிகரையே சுட்டும்‌. வடமலையப்‌ பிள்ளை உட்பட பல 
அதிகாரிகள்‌ இச்செப்பேட்டில்‌ கூறப்பட்டுள்ளனர்‌. மடத்தில்‌ நாயக்கர்‌ 
உதிரிச்‌ சிற்பங்கள்‌ ஆறு உள்ளன. தம்பிரான்‌ சிற்பங்களும்‌ உள்ளன. மடத்தின்‌ 
தோட்டத்தில்‌ ஆறாவது குரு மகானாக இருந்த முற்குமாரசாமி தேசிகரின்‌ 
சமாதியும்‌ ஏழாவது குரு மகானாக இருந்த பிற்குமாரசாமி தேசிகரின்‌ 
சமாதியும்‌ உள்ளன. மாசிலாமணி தேசிகர்‌ (கி.பி. 7625-1658) காலத்தில்‌ 
வெளியிடப்பட்ட இச்செப்பேட்டில்‌ பல்வேறு வகையான நிலங்கள்‌ 
கூறப்பட்டுள்ளன. ஈசான மடம்‌ மேலை மடம்‌ என்றும்‌ பூர்வீக மடம்‌ 
என்றும்‌ கூறப்படுகிறது. புதுமடம்‌ அல்லது கழை மடமே சொக்கலிங்கர்‌ 
உருவாக்கிய மடம்‌ எனலாம்‌. தற்போது இரண்டு மடமும்‌ உள்ளன. இரண்டு 
மடங்களுக்கு இடையில்‌ முன்னூற்றுவறங்வகைக்‌ கோயில்‌ அமைந்துள்ளது. 
சொக்கலிங்க நாயக்கர்‌ அவர்கள்‌ திருவாவடுதுறை அம்பலவானப்‌ பண்டாரச்‌ 
சன்னதிக்கு உதகபூர்வமாக எழுதித்‌ தரப்பட்டது என்ற வாசகமும்‌ 
செப்பேட்டில்‌ உள்ளது. திருவாவடுதுறை ஆதீனத்தின்‌ இளையப்பட்டங்கள்‌ 
தங்கும்‌ இடமாகச்‌ சுசீந்திர மடம்‌ இருந்து வந்துள்ளது. மதுரை 
தானகோனேரியப்ப முதலியார்‌ மடத்தில்‌ உள்ள ஒரு கல்வெட்டில்‌ 
சொக்கலிங்கர்‌ பெயர்‌ உள்ளது. 


கன்னியாகுமரி ஈசான மடம்‌ 


கன்னியாகுமரி ஈசான மடம்‌ முழுமையாகப்‌ புதுப்பிக்கப்பட்டு விட்டது. 
இம்மடத்திற்குச்‌ சொந்தமாக நிலங்கள்‌ உள்ளன. சுசீந்திரம்‌ மடத்தில்‌ உள்ள 
மேலாளரே கன்னியாகுமரி ஈசான மட நிலங்களையும்‌ கவனித்து வருகிறார்‌. 
கன்னியாகுமரியில்‌ ஒரு ஏக்கர்‌ 63 சென்ட்‌ நிலமும்‌ பரக்கையில்‌ 3 ஏக்கர்‌ 10 
சென்ட்‌ நிலமும்‌ பீமநகர்‌ திருப்பதி சாரத்தில்‌ 25 ஏக்கர்‌ 80 சென்ட்‌ நிலமும்‌ 
மடத்திற்குச்‌ சொந்தமாக உள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில்‌ ஈசான 
மடங்கள்‌ தவிர வேறு பல மடங்களும்‌ பல ஊர்களும்‌ திருவாவடுதுறை 
ஆதீனத்திற்கு உரிமையாய்‌ உள்ளன. 
முரப்பநாடு ஈசான மடம்‌ 


நெல்லையிலிருந்து திருச்செந்தூர்‌ செல்லும்‌ சாலையில்‌ முரப்பநாடு 
அமைந்துள்ளது. முறப்ப நாடு எனவும்‌ சில சாசனங்களில்‌ உள்ளன. 
தாமிரபரணி ஆற்றங்கரையில்‌ அமைந்துள்ள இம்மடம்‌ குறித்த செப்பேடு 
முத்துவீரப்ப நாயக்கர்‌ வெளியிட்டி ருக்கலாம்‌. ஆயின்‌ கிடைக்கவில்லை. 


ஆவணம்‌ 22, 2011 213 


முரப்பநாடு மடத்தின்‌ முன்‌ மண்டபத்தில்‌ மடம்‌ திருப்பணி ஆன விவரம்‌ 6 
வரி கல்வெட்டாக உள்ளது. அம்பலவாணர்‌ 17ஆவது பட்டத்தில்‌ 
இருந்தபோது கனகசபாபதி தட்சிணகாறுபாராக இருந்துள்ளார்‌. இவரும்‌ 
சிதம்பரநாத தம்பிரானும்‌ திருப்பணி புரிந்துள்ளனர்‌. மடம்‌ தற்போது நன்கு 
பராமரிக்கப்பட்டு வரப்படுகிறது. ஊரில்‌ உள்ள கைலாசநாதர்‌ கோயிலுக்கு 


மடத்தின்‌ கட்டளை உண்டு. 
வள்ளியூர்‌ ஈசான மடம்‌ 


நெல்லை - கன்னியாகுமரி நெடுஞ்சாலையில்‌ உள்ள வள்ளியூர்‌ தெற்கு 
இரதவீதியில்‌ முருகர்‌ கோயில்‌ அருகில்‌ வள்ளியூர்‌ ஈசான மடம்‌ உள்ளது. இரு 
அரச வடிவமுடைய உதிரிச்‌ சிற்பங்கள்‌ மடத்தில்‌ இருப்பினும்‌ 
உருத்திரகோடி தேசிகரின்‌ செப்பேடோ, கல்வெட்டோ தற்போது இல்லை. 
உதயமார்த்தாண்ட கட்டளை, நான்காம்‌ கட்டளையைத்‌ திருவாவடுதுறை 
ஆதீனம்‌ இங்கே செயல்படுத்துகிறது. வள்ளியூர்‌ ஈசான மடத்திற்கு 780 ஏக்கர்‌ 
புன்செய்‌ நிலமும்‌ 40 ஏக்கர்‌ நன்செய்‌ நிலமும்‌ மேலக்கடம்பூரில்‌ உள்ளன. 
வள்ளியூரில்‌ 40 ஏக்கர்‌ நன்செய்‌ நிலமும்‌ 24 ஏக்கர்‌ புன்செய்‌ நிலமும்‌ உள்ளன. 
வள்ளியூர்‌ முருகர்‌ கோயில்‌ கட்டளை அஆதீனத்திற்குரியது ஊரில்‌ பழைய 
சிவன்‌ கோயிலும்‌ உண்டு. 
பாபநாசம்‌ ஈசான மடம்‌ 


நெல்லை மாவட்டம்‌ பாபநாசம்‌ கோயிலும்‌, கோயிலுக்கு அருகில்‌ உள்ள 
திருவாவடுதுறை ஆதனத்திற்குச்‌ சொந்தமான ஈசான மடமும்‌ பலரும்‌ 
_ அறிந்திருப்பர்‌. முத்துவீரப்பர்‌ வெளியிட்ட செப்பேடோ, கல்வெட்டோ 
பாபநாசம்‌ ஈசான மடத்திற்குக்‌ கிடைக்கவில்லை. எனினும்‌ ஈசானத்‌ 
தம்பிரான்‌ சிற்பம்‌ மடத்தில்‌ உள்ளது. மடத்தின்‌ பின்புறம்‌ திருவாவடுதுறை 
ஆதீனத்‌ தம்பிரான்களின்‌ சமாதிகள்‌ சில உள்ளன. சிலவற்றில்‌ சாசனங்களும்‌ 
உள்ளன. பாபநாசர்‌ கோயிலுக்குரிய அறக்கட்டளையைப்‌ பாபநாசம்‌ மடம்‌ 


நடத்தி வருகிறது. 


செவ்வல்‌ ஈசான மடம்‌ 


ஈசான மடங்கள்‌ எட்டில்‌ ஒன்றாகக்‌ கூறப்படும்‌ செவ்வல்‌ மடம்‌ தற்போது 
இல்லை. இம்மடம்‌ குறித்த செப்பேடோ, கல்வெட்டோ இல்லை. எனினும்‌ 
திருவாவடுதுறை ஆதனத்திற்கு விளைநிலங்கள்‌ உள்ளன. முன்வேலப்ப 
தேசிகர்‌ (கிபி.1678-1700) தென்பாண்டி நாட்டில்‌ பல தலங்களைத்‌ தரிசிக்கச்‌ 
சென்றபோது செவ்வலுக்கும்‌ சென்றார்‌. பூலித்தேவன்‌ என்ற பாளையப்பட்டு 
மன்னனுடைய குன்ம நோயினைத்‌ தேசிகர்‌ நீக்கியதால்‌ பூலித்தேவன்‌ சிவ 
பூசை; மாஹேஸ்வர பூசை, குரு பூசை சிறப்பாக நடைபெற ஆதனத்திற்கு 
விளை நிலங்கள்‌ மிகுதியாக வழங்கியது வரலாறாகும்‌. 


214 ஆவணம்‌ 22, 2011 


திருப்புடை மருதூர்‌ ஈசான மடம்‌ 


தாமிரபரணி ஆற்றங்கரையருகே உள்ள திருப்புடை மருதூர்‌ ஈசான 
மடம்‌ தற்போதும்‌ நல்ல நிலையில்‌ உள்ளது. இவ்வூரில்‌ உள்ள நாறும்பூநாதர்‌ 
சிவன்‌ கோயிலுக்கு அருகில்‌ ஈசான மடம்‌ உள்ளது. இம்மடத்தில்‌ 
தங்கியிருந்த திருவாவடுதுறை தம்பிரான்‌ ஒருவர்‌ புடைமருதூர்‌ மரபு என்ற 
சித்தாந்த நூலை இயற்றி உள்ளார்‌. சிதம்பரநாதத்‌ தம்பிரான்‌ அவர்கள்‌ 
திருப்புடைமருதூர்‌ புராணம்‌ யாத்துள்ளார்‌. ஈசான மடத்தின்‌ கட்டளை 
நாறும்பூநாதர்‌ கோயிலுக்குண்டு. 


முன்பே குறிப்பிட்டதற்கிணங்க மதுரை முத்துவீரப்ப நாயக்கர்‌ 
ஜெவந்தியப்ப நாயக்கரின்‌ விருப்பத்திற்கிணங்கச்‌ சங்கரன்கோயில்‌, 
புளியங்குடி வாசுதேவ நல்லூர்‌ என்ற மூன்று ஊர்களிலும்‌ கி.பி. 1615இல்‌ 
மடங்கள்‌ ஏற்படுத்தி அம்மடங்களுடன்‌ பல ஊர்களையும்‌ திருவாவடுதுறை 
ஆதனத்திற்கு வழங்கி ஒரு செப்பேடும்‌ வெளியிட்டார்‌. உருத்திரகோடி 
தேசிகர்‌ காலத்தில்‌ திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு மதுரை முத்துவீரப்ப 
நாயக்கர்‌ ஏற்படுத்தித்‌ தந்த களை மடங்களை இதுவரை கண்டோம்‌. மதுரை 
நகரில்‌ ஒரு கார்த்திகை மாதம்‌ அனுஷ நட்சத்திரத்தில்‌ உருத்திரகோடி தேசிகர்‌ 
பரிபூரணம்‌ ஆனார்கள்‌. இதனைத்‌ தெரிவிக்கும்‌ கல்வெட்டு ஒன்று மதுரை 
தானகோனேரியப்ப முதலியார்‌ மடத்தில்‌ உள்ளது. மறைஞான தேசிகர 
சதாநிட்டையில்‌ இருந்ததால்‌ இவரைக்‌ கணக்கில்‌ கொள்ளாமல்‌ 
உருத்திரகோடி தேசிகரே மூன்றாவது பட்டத்தில்‌ இருந்ததாகக்‌ கல்வெட்டு 
குறிப்பிடுகிறது. முத்துவீரப்ப நாயக்கருக்குப்‌ பின்‌ மதுரை நாயக்கராக இருந்த 
திருமலை நாயக்கர்‌ காலத்தில்‌ தானகோனேரியப்ப முதலியார்‌ மடம்‌ ஒன்றை 
ஏற்படுத்தியுள்ளார்‌. ஆறுமுகத்‌ தம்பிரான்‌ காலத்தில்‌ மீண்டும்‌ பிரதிஷ்டை 
நடந்தது. மதுரை சென்ட்ரல்‌ திரையரங்கம்‌ ஆதீனத்தின்‌ மனையில்‌ 
கட்டப்பட்டுள்ளது. இங்கே உருத்திரகோடி தேசிகரின்‌ திருமூர்த்தம்‌ 
வைக்கப்பட்டுள்ளது. உருத்திரகோடி. தேசிகர்‌ மீசை தாடியுடன்‌ உள்ளார்‌. 
ஆண்டுதோறும்‌ மதுரை தானகோனேரி முதலியார்‌ மடத்தில்‌ இவருக்குக்‌ குரு 
பூஜை நடைபெறுகிறது. மதுரை முத்துவீரப்ப நாயக்கர்‌ தமிழகத்தில்‌ 
கிறித்துவ சமயம்‌ பரவுவதைத்‌ தடுத்தார்‌ என்று வரலாறு கூ, அ கிறது.மீனாட்சி 
அகவல்‌ என்ற நூல்‌ இவரைச்‌ குறிப்பிடுகிறது. “வையக நாடாளும்‌ மாமுது 
கிருஷ்ணன்‌ துய்யதோர்‌ புதல்வன்‌ சொல்லிய தமிழ்தான்‌ மீனாட்சி தாசன்‌ 
விளம்பிய அகவல்‌” என்ற வரிகள்‌ மீனாட்சி அகவலில்‌ வருகிறது. 
முத்துகிருஷ்ணப்ப நாயக்கரின்‌ மகனே முத்துவீரப்ப நாயக்கர்‌ என்பதால்‌ இந்த 
நூலை இவரே இயற்றியிருக்க வேண்டும்‌. மீனாட்சி தேவி மீது கொண்ட 
பக்தியால்‌ தன்‌ பெயரை மீனாட்சிதாசன்‌ என்று நாயக்கர்‌ சூடியுள்ளார்‌. 
சிவனுடைய ஐந்து முகங்களுள்‌ ஒன்றான ஈசானத்தைப்‌ பெயராக உடைய 
அடியார்கள்‌ பலர்‌ இருந்துள்ளனர்‌. ஈசானிய மடமும்‌ சிதம்பரம்‌, 
திருவண்ணாமலை எனப்‌ பல ஊர்களில்‌ இருப்பினும்‌ திருவாவடுதுறை 
ஆதீனத்தில்‌ இடம்‌ பெறும்‌ ஈசான மடங்கள்‌ வரலாற்றுச்‌ சிறப்புடையவை. 





ஆவணம்‌ 22, 2011 215 


67- செய்தித்‌ திரட்டு - புதிய கண்ருபிழப்புகள்‌ 


67:1 பெண்‌ கொலைக்கல்‌ 


ஈரோடு மாவட்டம்‌, சத்திய ச 
மங்கலம்‌ வட்டம்‌, மலைப்பகுதியான ந 
காடகநல்லியில்‌ ஒரு இளம்‌ பெண்தன்‌ இ 
இரண்டு கைகளையும்‌ தொங்க 
விட்டுக்‌ கொண்டு மண்டியிட்ட |: 
நிலையில்‌ இருக்கின்ற சிற்பம்‌ உள்ளது. 
அவளுக்கு முன்னால்‌ அவளுடைய 
கழுத்தில்‌ ஒரு கம்பி வளையத்தை 
மாட்டித்‌ தன்னுடைய இரண்டு ந 
கைகளாலும்‌ அந்த வளையத்தை 
இழுத்துப்‌ பிடித்தவண்ணம்‌ ஒருவர்‌ இ 
இருக்கின்றார்‌. அவளது நீண்ட இ 
கூந்தலை இடக்கையால்‌ பற்றிப்‌ 
பின்புறம்‌ இழுத்துக்கொண்டு ஒரு 
ஆசனத்தில்‌ அமர்ந்தபடி, மற்றொருவர்‌ 
இருக்கின்றார்‌. அவருடைய வலக்கை 
யில்‌ ஒரு குறுவாள்‌ இருக்கிறது. 
முன்புறம்‌ உள்ளவர்‌ கம்பியை உறுதியாகப்‌ த்தும்‌ கொள்ள, பின்புறம்‌ 
உள்ளவர்‌ நீண்ட முடியைப்‌ பின்னுக்கு இழுத்துக்‌ கொள்ள அப்பெண்ணின்‌ 
தலை ஆடாமல்‌ அசையாமல்‌ உள்ள நிலையில்‌ வாளால்‌ குத்தி அவளைக்‌ 
கொல்கின்றனர்‌. பின்‌ அங்குள்ள மரத்தில்‌ கட்டி உடலைத்‌ தொங்க 
விடுகின்றனர்‌.நாயின்‌ உருவம்‌ ஒன்று காட்டப்பட்டுள்ளது. அப்பெண்ணின்‌ 
இனத்தவர்‌ தற்போது பல்வேறு இடங்களில்‌ வாழ்கின்றனர்‌. ஒரு குறிப்பிட்ட 
ளை இங்கு வந்து நடுகல்லை வழிபட்டுச்‌ செல்கின்றனர்‌. 





அ. பழனியப்பன்‌, ஜம்பை 

67:2 ஐந்து அடுக்கு வீரக்கல்‌ 
உசிலம்பட்டிக்கு அருகிலுள்ள எழுமலைக்‌ 
| கண்மாய்‌ அருகில்‌ தம்பக்கிழவன்‌ கோயில்‌ என 
எ உள்ளூர்‌ மக்களால்‌ அழைக்கப்படும்‌ இக்கோயில்‌, 
மதுரை மாவட்டக்‌ கண்மாளர்‌ களில்‌ பொற்‌ 
கொல்லர்‌ வகுப்பில்‌ *போத்தம்நெட்டி யூர்வாளு” 
என்ற குலப்‌ பிரிவினர்களின்‌ குல தெய்வக்‌ 
கோயிலாகும்‌. இங்கு எழுந்தருளியுள்ள தெய்வம்‌ 





216 


ஆவணம்‌ 22, 2011 


வீரசின்னம்மாள்‌ என்னும்‌ பெயருடையது. இது நடுகல்‌ சிற்பமாகும்‌. 
ஐந்தடுக்கு நிலைகளைக்‌ கொண்ட இத்தூண்‌ நடுகல்லில்‌ நாற்புறமும்‌ சிற்பத்‌ 
தொகுதிகள்‌ காணப்படுகின்றன. ஆனால்‌ எழுத்து பொறிப்பேதும்‌ 
காணப்படவில்லை. 


சுந்தரம்‌, கோயமுத்தூர்‌ 
67:3 ஈச்சாந்தை நடுகல்‌ சிற்பம்‌ கண்டுபிடிப்பு 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌ சின்னசேலத்தி 
லிருந்து 8 கி.மீ. உலகியநல்லூர்‌ செல்லும்‌ 
சாலையின்‌ இடையில்‌ ஈச்சாந்தை எனும்‌ ஊர்‌ 
அமைந்துள்ளது. இவ்வூரின்‌ கிழக்கில்‌ அரச 
மரத்தினடியில்‌ இரண்டு உருவ அமைப்புடன்‌ 
கூடிய நடுகல்‌ காணப்படுகிறது. ட்‌ 

இக்கல்‌ தரையிலிருந்து 90 செ.மீ. நீளமும்‌ 70 $ 
செ.மீ. அகலமும்‌ கொண்டதாகும்‌. இவற்றில்‌ ம 
ஆண்‌ மற்றும்‌ பெண்‌ உருவத்தில்‌ ஆடை 
அணிகலன்கள்‌ தலையில்‌ கொண்டையுடன்‌ 
காணப்படுகின்றனர்‌. வீரனின்‌ கையில்‌ வில்லும்‌ 
அம்பும்‌, பெண்ணின்‌ கையில்‌ தாமரை பூ 
மொட்டும்‌ காணப்படுகிறது. இது கி.பி.14-15ஆம்‌ |: 
நூற்றாண்டைச்‌ சார்ந்ததாகக்‌ கருதப்படுகிறது. 





சுதாகர்‌, பொய்யூர்‌ 


67:4 உள்ளாவூர்‌ அரிய துர்க்கை சிற்பம்‌ 
காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, செங்கற்பட்டு 
| அருகில்‌ உள்ள உள்ளாவூர்‌ என்னும்‌ 
கிராமத்தில்‌ இருக்கும்‌ அகத்தீசுவரர்‌ கோயில்‌ 
திருச்சுற்று வளாகத்தில்‌ தனிக்‌ கல்லில்‌ 
புடைப்புச்‌ சிற்பமாகக்‌ காணப்படும்‌ 
துர்க்கைச்‌ சிற்பம்‌ தலையில்‌ ஐடாமகுடத்‌ 
துடன்‌ உள்ளது. தேவியின்‌ நான்கு கரங்களில்‌ 
மேலிரு கரங்களில்‌ வலது கரத்தில்‌ பிரயோக 
நிலையில்‌ சக்கரமும்‌, இடது கரத்தில்‌ சங்கும்‌ 
உள்ளது. கழிரு கரங்களில்‌ வலது கரம்‌ அபய 
கரமாகவும்‌, இடது கரத்தை இடையில்‌ 
ஊன்றிய நிலையிலும்‌ காட்டப்பட்டுள்ளன. 
ட இடையில்‌ கட்டிய ஆடையின்‌ இரு 
| பக்கங்களிலும்‌ வளைந்த மடிப்புடன்‌ கூடிய 
௪ அழகிய முடிச்சு காணப்படுகிறது. கால்களின்‌ 
217 





ஆவணம்‌ 22, 2011 


வலது பக்கம்‌ பூக்களுடன்‌ கூடை ஒன்றும்‌, இடது பக்கம்‌ சந்தனபேழை 
போன்ற பாத்திரத்தில்‌ பழங்களும்‌ காணப்படுவது சிறப்பாகும்‌. மேலும்‌ 
கால்களின்‌ இருபக்கங்களிலும்‌ விளக்குகள்‌ காணப்படுகின்றன. 
இச்சிற்பத்தின்‌ காலம்‌ கி.பி.10-17 ஆம்‌ நூற்றாண்டு. 


கி. ஸ்ரீதரன்‌, சென்னை 


67:5 ஈரோடு, கோவை நடுகற்கள்‌ 


அகத்தியர்‌ - பாட்டப்பன்‌ 
நடுகல்‌ : ஈரோடு மாவட்டம்‌ 
அந்தியூரிலிருந்து பவானி 
செல்லும்‌ ரோட்டில்‌ உள்ள 
செம்புளிச்சாம்பாளையம்‌ 
பிரிவில்‌ உள்ள பாட்‌டப்பசுவாமி 
கோவிலில்‌ ஒரு நடுகல்‌ உள்ளது. 
இந்நடுகல்லில்‌ வீரன்‌ தனது 
குத்தீட்டி கொண்டு புலியைக்‌ ந 
குத்துவது போன்றும்‌ அருகில்‌ 
அவ்வீரனோடு அவன்‌ வளர்த்த 
நாயும்‌ புலியின்‌ பின்னங்கால்களை கடிப்பது போன்றும்‌, நடுகல்லின்‌ 
வலதுபுறத்தில்‌ இரு மகளிர்‌ கை கூப்பி வணங்கிய நிலையில்‌ நின்றவாறும்‌ 
நடுகல்‌ அமைந்துள்ளது. இந்நடுகல்லின்‌ உருவ அமைப்பைப்‌ பார்க்கும்போது 
கியி.16ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்ததாகக்‌ கருதப்படுகிறது. 





இந்நடுகல்லை பாட்டப்பன்சாமி என்று அங்குள்ள குறிப்பிட்ட 
சமுதாயத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ தங்கள்‌ முன்னோர்‌ வழிபாடாக ஆடி மற்றும்‌ 
தை மாதங்களில்‌ விழா எடுத்து வழிபடுகின்றனர்‌. 


கவுந்தப்பாடி - மந்திரிக்கவுண்டர்‌ நடுகல்‌ : ஈரோடு மாவட்டம்‌ 
கவுந்தப்பாடி பேருந்து நிலையத்தின்‌ அருகே உள்ளே ஈஸ்வரன்‌ கோவில்‌ 
செல்லும்‌ வழியில்‌ ஒரு நடுகல்‌ க ்‌ 
அமைந்துள்ளது. இந்நடுகல்லில்‌ 
வீரன்‌ தனது ஈட்டியால்‌ பாய்ந்து 
வரும்‌ புலியைக்‌ குத்துவது 
போன்றும்‌, புலியின்‌ முன்னங்‌ 
கால்கள்‌ வீரனின்‌ வயிற்றுப்‌ 
பகுதியிலும்‌, தொடையிலும்‌ 
வைத்துள்ளவாறும்‌ புலியின்‌ 
பின்னங்கால்களை நாய்‌ கடிப்‌ 
பது போன்றும்‌“உள்ளது. இந்‌ 
நடுகல்‌ வீரனின்‌ தலை 
218 





ஆவணம்‌ 22, 2011 


யலங்காரம்‌, காதணிகள்‌, கழுத்தணிகள்‌, இடை ஆடை போன்றவை 
சிற்பத்தில்‌ தெளிவாகக்‌ காட்டப்பட்டுள்ள து. 

இந்நடுகல்லை மந்திரிக்‌ கவுண்டர்‌ என்ற பெயரில்‌ வேட்டுவக்‌ கவுண்டர்‌ 
சமுதாயத்தின்‌ ஒரு பிரிவினர்‌ முன்னோர்‌ வழிபாடாக ஆடி மாதம்‌18ஆம் நாள்‌ 
விழா எடுத்து வழிபடுகின்றனர்‌. இந்நடுகல்லின்‌ உருவ அமைப்பைப்‌ பார்க்கும்‌ 
போது கி.பி.17ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்ததாகக்‌ கருதப்படுகிறது. 
லட்சுமணன்‌ சாமி நடுகல்‌ : ஈரோடு மாவட்டம்‌, கவுந்தப்பாடியில்‌ இருந்து 
கோபி செல்லும்‌ வழியில்‌ பாலப்பாளையம்‌ ஓடை அருகே உள்ள 
கூடாரத்தினுள்‌ உள்ள இந்நடுகல்‌ அளவில்‌ சிறியதாயினும்‌ (ஒன்றே கால்‌ அடி 
நீளம்‌, ஒன்றே கால்‌ அடி அகலம்‌) கருங்கல்லில்‌ செதுக்கப்பட்டுள்ள து. 
நடுகல்லில்‌ வீரன்‌ கையில்‌ குத்தீட்டி யுடன்‌, தன்னைத்‌ தாக்க வரும்‌ புலியைக்‌ 
கொல்லும்‌ முயற்சியில்‌ ஈடுபடுவது போன்று புடைப்புச்‌ சிற்பமாக உள்ளது. 
நடுகல்லில்‌ புவியின்‌ உருவம்‌ வீரனின்‌ உயரத்துக்கு காட்டப்பட்டுள்ளது. 
புலிக்குத்தி வீரனின்‌ உருவில்‌ இடை ஆடையும்‌, காதில்‌ மகர குண்டலமும்‌ 
அணிந்தவாறு உள்ளது. ஊர்‌ மக்கள்‌ இந்நடுகல்லை லட்சுமணன்சாமி என்ற 
பெயரில்‌ வழிபடுகின்றனர்‌. இந்நடுகல்‌ கி.பி. 17ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சார்ந்ததாகலாம்‌. 
ஓலகடம்‌ நடுகல்‌ : ஈரோடு மாவட்டம்‌, பவானியிலிருந்து சென்னம்பட்டி 
செல்லும்‌ வழியில்‌ ஐ 
ஒலகடம்‌- உலகேஸ்வரர்‌ 
கோயில்‌ சுற்றுப்பிரகாரத்‌ 
தில்‌ வாகன அறைக்கும்‌, 
கோயில்‌ நிர்வாக அலு 
வலகத்திற்கும்‌ இடையே |... 
கி.பி. 16ஆம்‌ நூற்றாண்‌ ல்‌ 
டைச்‌ சேர்ந்த நடுகல்‌. 
இந்நடுகல்லில்‌ வீரன்‌ 
நின்ற நிலையில்‌ சண்‌ 





டையிடுவது போன்று டட... 

காட்டப்பட்டுள்ளது. வீரனின்‌ வலது கையில்‌ வாளும்‌, இடது கையில்‌ 
வளைந்த வேலும்‌ அமைந்துள்ளது. நடுகல்லின்‌ வலது பகுதியின்‌ கீழே ஒரு 
மாட்டின்‌ உருவம்‌ காணப்படுகிறது. மேலே சந்திரனும்‌, சூரியனும்‌ 
காட்டப்பட்டுள்ளது.வீரன்‌ தலைக்‌ கொண்டை, காதணிகள்‌, கழுத்தணிகள்‌, 
இடை ஆடையில்‌ குறுவாளும்‌ உள்ளது. நடுகல்லின்‌ அருகில்‌ 
இடதுபுறத்தில்‌ ஒரு பெண்‌ சிற்பம்‌ அமைந்துள்ளது. அச்சிற்பத்தில்‌ பெண்‌ 
ஒருத்தி நின்ற நிலையில்‌ தனது வலது கையில்‌. மதுக்‌ குடுவையை 
பிடித்துள்‌ ள வாறும்‌,இடது கையில்‌ பொருளோடும்‌ காணப்படுகிறது. இதில்‌ 
இப்பெண்ணின்‌ தலைக்கொண்டை, காதணிகள்‌, கழுத்தணிகள்‌, கைக்காப்பு 


ஆவணம்‌ 22, 2011 219 


மேலாடை அணியாமல்‌ ழாடை மட்டும்‌ பல மடிப்புகளுடன்‌ 
அமைந்துள்ளது. எனவே நடுகல்லின்‌ அருகிலிருக்கும்‌ பெண்‌ சிற்பம்‌ நடுகல்‌ 
வீரனின்‌ மனைவியாக காட்சியளிக்கிறது. இதேபோன்று பர்கூர்‌ மலையில்‌ 
காணப்படும்‌ மூன்று அடுக்கு நடுகல்லில்‌ 8ழ்‌ அடுக்கில்‌ வீரனும்‌, அவனது 
மனைவியையும்‌ காணமுடிகிறது. 
பி. மேட்டுப்பாளையம்‌ நடுகல்‌ : ஈரோடு மாவட்டம்‌, கவுந்தப்பாடி அருகே 
உள்ள பி. மேட்டுப்பாளை 
யத்தில்‌ குதிரைகள்‌ இட்டேரி 
என்ற இடத்தில்‌ ஒரு நடுகல்‌ 
உள்ளது. இந்நடுகல்‌ பாதி 
மண்ணில்‌ புதைந்தவாறு 
அமைந்துள்ளது. இதில்‌ 
இரண்டு அடுக்குகளாக 
காணப்படுகிறது. மேல்‌ 
அடுக்கில்‌ இரண்டு வீரர்கள்‌ 
குதிரைச்‌ சவாரி செய்வது 2 ட 
போன்றும்‌, போருக்குச்‌ த போன்றும்‌ ன்றி பகனக தழ 
அடுக்கிலும்‌ இரண்டு குதிரை வீரர்கள்‌ தலை மட்டுமேதெரிகிறது. இந்நடுகல்‌ 
கியி.10ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தது. இந்நடுகல்லை குதிரைக்கல்‌ இட்டேரி 
சாமி என்று அழைக்கப்பட்டு கணேசன்‌ என்பவர்‌ குடும்பத்தினர்‌ மற்றும்‌ 
அவரது உறவினர்கள்‌ முன்னோர்‌ வழிபாடு செய்கின்றனர்‌. 





ஈஞ்சம்பள்ளி நடுகற்கள்‌ : ஈரோடு மாவட்டம்‌, மொடக்குறிச்சி அருகே 
ஈஞ்சம்பள்ளி கிராமத்தில்‌ நான்குபுற சாலையின்‌ மத்தியில்‌ ஐந்து அடி. நீள 
அகலம்‌ உள்ள நடுகல்‌ ஒன்றும்‌, அருகில்‌ மற்றொரு நடுகல்லும்‌ 
அமைந்துள்ள து. 


ஐந்து அடி நீள, அகலம்‌ 
கொண்ட நடுகல்லில்‌ இரண்டு 
வீரர்களில்‌ ஒருவன்‌ தனது இடது 
கையில்‌ ஆள்‌ உயர வில்லைப்‌ 
பிடித்தவாறும்‌, வலது கையை 
தனது இடுப்பில்‌ வைத்தவாறும்‌ 
காணப்படுகிறது. வலது புறத்தில்‌ 
மற்றொரு வீரன்‌ நின்ற நிலையில்‌, 
தனது வலது கையில்‌ உள்ள 
வாளால்‌ உயரம்‌ குறைந்த எதிரியின்‌ 
நெஞ்சில்‌ குத்துவது போன்றும்‌ 
அமைந்துள்ளது. ஒரே நடுகல்லில்‌ 
இரு வீரர்களின்‌ நினைவாக 





220 
ஆவணம்‌ 22, 2011 


எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்டுகல்லில்‌ உள்ள வீரர்கள்‌ மேலாடை 
இல்லாமல்‌ மாடையாக வேட்டியை ஒருவிதமாக மடித்துக்‌ கட்டியவாறு 
உள்ளது. இடையில்‌ குறுவாள்களும்‌ வைத்துள்ளனர்‌. வீரர்களின்‌ தலை 
அலங்காரமும்‌, காதில்‌ மகர குண்டலமும்‌ காட்டப்பட்டுள்ளது. 
இந்நடுகல்லுக்கு சாலையின்‌ மத்தியில்‌ நிழற்கூடம்‌ அமைத்து “வேடர்சாமி” 
என்ற பெயரில்‌ ஊர்‌ மக்கள்‌ வழிபடுகின்றனர்‌. இந்நடுகல்‌ கி.பி. 9ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சார்ந்ததாகக்‌ கருதப்படுகிற து. 

கூடாரத்தில்‌ உள்ள நடுகல்லின்‌ அருகில்‌ மற்றொரு நடுகல்‌ கிழக்குப்‌ 
பார்த்த நிலையில்‌ சற்று சாய்வாக மண்ணில்‌ நின்ற நிலையில்‌ உள்ளது. 
இந்நடுகல்லில்‌ வீரன்‌ நின்ற நிலையில்‌ தனது இடது கையில்‌ வில்லைப்‌ 
பிடித்தவாறும்‌, வலது கையில்‌ ஒரு சிறு ஆயுதத்துடனும்‌ காணப்படுகிறான்‌. 
இவ்வீரனும்‌ மேல்‌ ஆடை இல்லாமல்‌ இடை ஆடையாக வேட்டியை 
மடித்துக்‌ கட்டி யவாறும்‌, காதில்‌ மகர குண்டலமும்‌, தலையில்‌ பொதி சுமந்த 
நிலையிலும்‌ காட்சியளிக்கிறான்‌. இந்நடுகல்‌ சிதைவடைந்த நிலையில்‌ 
உள்ளதால்‌ மக்கள்‌ யாரும்‌ வழிபடுவதில்லை. இந்நடுகல்‌ கி.பி. 9ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சார்ந்தது. 
பொள்ளாச்சி நடுகல்‌ : கோவை மாவட்டம்‌, 
பொள்ளச்சியில்‌ உள்ள பெரிய மாரியம்மன்‌ 
கோவில்‌ சன்னதிக்கு உள்ளே வலது ஓரத்தில்‌ நடுகல்‌ 
சிற்பம்‌ ஒன்று உள்ளது. இந்நடுகல்லில்‌ உள்ள வீரன்‌ 
நின்ற நிலையில்‌ வலது கையில்‌ கோடரியுடனும்‌ 
இடது கையில்‌ சிறு ஆயுதம்‌ வைத்துள்ளது 
போன்றும்‌ உள்ளது. அருகே வீரனின்‌ மனைவியும்‌ 
நின்ற நிலையில்‌ அலங்காரத்துடன்‌ தனது கையில்‌ 
பழம்‌ வைத்துள்ளது போல்‌ காட்சியளிக்கிறார்‌. 
இந்நடுகல்லின்‌ கழ்பீடம்‌ போல்‌ 
செதுக்கப்பட்டுள்ளது. இந்நடுகல்லில்‌ வீரனின்‌ 
கொண்டை அலங்காரம்‌, இடை ஆடையை 
மடித்துக்‌ கட்டியவாறும்‌, பெண்‌ மேலாடை 
இல்லாமலும்‌ ீழூடை மடிப்புகளாக உள்ளது. 
இந்நடுகல்லின்‌ உருவ அமைப்பை உற்று 
நோக்கும்போது கி.பி.16ஆம்‌ நூற்றாண்டாகலாம்‌. 





ஆனைமலையில்‌ பெரிய நடுகல்‌ : கோவை மாவட்டம்‌, பொள்ளாச்சி 
அருகே உள்ள ஆனைமலையில்‌ ஆனதிகம்பரேஸ்வரர்‌ ஆலயத்தில்‌ 
பெத்தநாச்சியார்‌ அம்பாள்‌ சன்னதிக்குப்‌ பின்பு உள்ள புதரில்‌ ஒரு 
மிகப்பெரிய நடுகல்‌ உள்ளது. இந்நடுகல்லில்‌ இரண்டு வீரர்கள்‌ மற்றும்‌ 
அவரின்‌ மனைவிமார்கள்‌, குழந்தை போன்றோரையும்‌ சிற்பத்தில்‌ 
காட்டப்பட்டுள்ளது. இடது மற்றும்‌ வலதுபுறம்‌ சற்று உடைந்துள்ளது. 


ஆவணம்‌ 22, 2011 221 


முதலில்‌ ஒரு வீரன்‌ தனது வலது [எது 
கையில்‌ உள்ள வாளை உயர்த்தி 
யும்‌, இடது கையில்‌ ரம்பம்‌ ஆ 
போன்ற வாளும்‌ உள்ளது. © 
அடுத்து மற்றொரு வீரன்‌ அதே இ 
போல்‌ இரு கைகளிலும்‌ வாளு இது 
டன்‌ காட்சியளிக்கிறான்‌. வலது 
புறத்தில்‌ ஒரு பெண்ணும்‌ இடது 
புறத்தில்‌ இரு பெண்களும்‌ நின்ற 
நிலையிலும்‌, பெண்ணின்‌ தலை 
கள்‌ உடைந்தும்‌, வீரனின்‌ காலருகே ஒரு சிறுவனும்‌ இச்சிற்பத்தில்‌ 
காட்டப்பட்டுள்ளது. இதில்‌ வீரனின்‌ கொண்டை, இடை ஆடையை 
மடித்துக்‌ கட்டியவாறும்‌, பெண்களும்‌ ழாடையால்‌ சூழப்பட்டும்‌ 
காட்சியளிக்றெது. 





போ. கந்தசாமி, இராஜபாளையம்‌ 
67:6 நடுகற்கள்‌, புடைப்புச்‌ சிற்பங்கள்‌ 


திருநெல்வேலி மாவட்டம்‌, சிவகிரி வட்டம்‌, புளியங்குடி யிலிருந்து ஏழு 
கிலோ மீட்டர்‌ தொலைவிலும்‌, வீரசிகாமணியிலிருந்து ஆறுகிலோ மீட்டர்‌ 
தொலைவிலும்‌ அமைந்துள்ள திருவேட்டநல்லூரின்‌ குளத்தின்‌ கரையில்‌ 
சதிக்கல்‌ ஒன்றில்‌ ஆணும்‌, பெண்ணும்‌ இருந்த நிலையில்‌, ஆணின்‌ வலக்கர 
வாள்‌ கீழ்நோக்கியும்‌, பெண்ணின்‌ வலக்கரம்‌ தோள்‌ வரை உயர்த்தியும்‌ 
காட்டப்பட்டுள்ளது. ஆண்‌ வலது காலையும்‌, பெண்‌ இடது காலையிம்‌ 
தொங்க விட்டுள்ளபடி அமைக்கப்பட்டுள்ள 'து. தலைக்கு மேலே கபோதகம்‌ 
அமைப்பு உள்ளது. முந்தைய சதிக்கல்‌ இருக்கும்‌ இடத்திலிருந்து 
வடதிசையில்‌ சுமார்‌ 100 மீட்டர்‌ தொலைவில்‌ முந்தியதை போலவே 
மற்றொரு சதிக்கல்‌ உள்ளது. இதன்‌ அருகில்‌ சமீபத்தில்‌ கட்டப்பட்ட 
தீப்பாய்ஞ்சம்மன்‌ கோவில்‌ உள்ளது. 

கன்னியாகுமரி மாவட்டம்‌, தோவாளையில்‌ செக்கர்‌ கிரிமலை, 
சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு மேல்‌ சுமார்‌ 150 மீட்டர்‌ உயரத்தில்‌ உள்ள 
குகையில்‌ இராமன்‌, இலட்சுமணன்‌, சீதை, அனுமன்‌ உருவங்கள்‌ புடைப்புச்‌ 
சிற்பங்களாக உள்ளன. இதன்‌ கீழே கொல்லம்‌ ஆண்டிற்கு நேரான ஆங்கில 
ஆண்டு 1898 மாசி மாதம்‌ 28ஆம்‌ தியதி கொல்லம்‌ அண்டு 1073 மாசி 28ஆம்‌ 
தியதி என்று கல்வெட்டுப்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 
பாறை ஓவியங்கள்‌ : திருநெல்வேலி மாவட்டம்‌, வெகிரி வட்டத்தில்‌ 
புளியங்குடி யிலிருந்து மேற்குத்‌ தொடர்ச்சி மலைக்குச்‌ செல்லும்‌ பாதையில்‌ 
பதினோரு கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ மணற்காவு அய்யனார்‌ கோவில்‌ 
உள்ளது. அங்கிருந்து சற்று தொலைவில்‌ வாழ மலை ஆற்றின்‌ கரையோரமாக 


222 ஆவணம்‌ 22, 2011 


சென்று ஆற்றைக்‌ கடந்தால்‌ சிறு சமவெளிப்‌ பகுதியை தொடர்ந்து சில 
பாறைக்‌ குன்றுகள்‌ உள்ளன. மேற்கு திசையிலிருந்து முதல்‌ குன்றில்‌ உள்ள 
குகையில்‌ ஓவியங்கள்‌ உள்ளன. கறுப்பு வண்ணத்தில்‌ ஓவியங்கள்‌ 
வரையப்பட்டுள்ளன. பல ஓவியங்கள்‌ சிதைந்துள்ளன. யானை, விலங்கின்‌ 
மீது நிற்கும்‌ மனித ஓவியம்‌, முனை மழுங்கிய சதுர குறியீடு, அதனுள்‌ ஒரு 
விலங்கு அதை சுற்றிலும்‌ ஆயுதம்‌ தாங்கிய மனிதர்கள்‌, ஏதோ ஒரு விலங்கை 
வேட்டையாட சுற்றி வளைப்பதைப்‌ போன்று உள்ளது. மேற்கண்ட 
ஓவியங்களின்‌ கீழே சங்கிலி அமைப்பு போன்று நீளமாக வரையப்‌ 
பட்டுள்ளது. 


௮. செல்வதரன்‌, நாகர்கோவில்‌ 
67:7 சிவன்‌ கோயில்‌ இடிபாட்டுத்‌ தடயங்கள்‌ 


புதுக்கோட்டை மாவட்டம்‌ இ 
கீரனூரிலிருந்து 7 கிமீ. தொலைவில்‌ கிழக்கே 
வாழமங்கலம்‌ அமைந்துள்ளது. இவ்வூரின்‌ | 
கிழக்காக ஒரு கி.மீ. தொலைவில்‌ செங்குளம்‌ ்‌ 
எனும்‌ குளம்‌ உள்ளது. இக்குளத்தின்‌ 
வடக்குக்‌ கரையை ஒட்டிய ந 
வெளிப்புறச்சரியில்‌ கோயிலின்‌ 
இடிப்பாட்டுத்‌ தடயங்கள்‌ காணப்படுகிறது. | 
ஆவுடையாருடன்‌ கூடிய இலிங்கம்‌ ஒன்று 
உள்ளது. கருங்கல்லால்‌ ஆன சிறு மண்டபம்‌ | 
இருந்ததற்கான சான்றாக அதன்‌ தூண்கள்‌ 
சுமார்‌ 60 செமீ. இடைவெளியில்‌ நான்கு சதுர 
மூலைக்கு ஒன்றாக உள்ளது. இது சதுரம்‌, 
என்பட்டை, சதுரம்‌ என பாதி மண்ணில்‌ 
புதையுண்டவண்ணம்‌ உள்ளது. 
| ரிஷபவாகனம்‌ ஒன்றும்‌ ஐயனார்‌ சிற்பம்‌ 
மற்றும்‌ சந்திரன்‌ சிற்பம்‌ ஆகிய சிற்பத்‌ 
| தொகுதிகள்‌ ஆடை ஆபரணங்கள்‌, 
- நுண்ணிய வேலைப்பாடுகள்‌ இன்றி 
] பல்லவர்கால சிற்ப வேலைப்பாட்டோடு 


ஒத்து காணப்படுகின்றது. 





ஐயனார்‌ சிற்பம்‌ : இச்சிற்பமானது 84 
செ.மீ. அளவுடைய ஒரு முழுக்‌ கல்லில்‌ 
அமர்ந்த நிலையில்‌ 54 செ.மீ. உயரம்‌ 
கொண்டதாக உள்ளது. அமர்ந்துள்ள பத்ம 





ஆவணம்‌ 22, 2011 223 





பில i 3 = i : ப aa வவிலபக்‌ 


பீடமானது 15 செ.மீ. உயர அளவுடையனவாக உள்ளது. வலது காலை 
ஊன்றியவாறு இடதுகாலை மடக்கி இடது கையை இடதுதொடையில்‌ 
ஊளன்றியவாறும்‌ வலது கையில்‌ கோடரியுடனும்‌ உள்ளது. வலது காதில்‌ மகர 
குண்டலத்துடனும்‌ இடது காதில்‌ பத்ரகுண்டலத்துடனும்‌ உள்ளது. 
விரிசடையுடனான தலைக்‌ 
கோலமானது அமைந்துள்ள து. 


சந்திரன்‌ சிற்பம்‌ : சமபாதஸ்‌ 
தானகத்துடன்‌ நின்ற நிலையில்‌ 
கரண்டமகுடத்துடன்‌ 
முழுவடிவ சந்திரனை சிரசுச்‌ 
சக்கரமாகக்‌ கொண்டுள்ள 
சந்திரன்‌ வலது காதில்‌ மகர 
குண்டலமும்‌ இடது காதில்‌ பத்ர 
குண்டலமும்‌ பெற்றுள்ளார்‌. 
நான்கு கரங்களைக்‌ கொண்ட இச்சிற்பத்தில்‌ வலது இடது மேற்கரங்கள்‌ 
தாமரை மொட்டுக்களைத்‌ தாங்கியவாறு அமைந்துள்ளது. கழுத்தில்‌ 
கண்டிகை சரப்பலி மார்பில்‌ தடித்த முப்பிரி நூலுடன்‌ இடுப்பில்‌ வஸ்த்திர 
ஆடைகள்‌ அணிந்து மண்ணில்‌ பாதியளவு புதையுண்டவண்ணம்‌ 
இச்சிற்பமானது காணப்படுகிறது. 





த. தங்கதுரை, புதுக்கோட்டை 


224 ஆவணம்‌ 22, 2011 


67:8 தொண்டைமண்டலத்தில்‌ புதிய சிற்பங்கள்‌ 


சாமுண்டீஸ்வரி : காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, 
வாலாஜா வட்டம்‌, தென்னேரி கிராமத்தின்‌ 
ஊரின்‌ மையப்பகுதியில்‌ சாமுண்டீஸ்வரி 
சிற்பம்‌ ஒன்று பத்திர பீடத்தில்‌ அமர்ந்த 
நிலையில்‌ உள்ளது. நான்கு கைகள்‌ உள்ளன. 
இடது கையில்‌ பாசம்‌ உள்ளது. இடது 
கீழ்கையில்‌ கபாலம்‌ உள்ளது. வலது 
மேல்கை தெளிவாகத்‌ தெரியவில்லை. 
கீழ்கை அபயமுத்திரையாக உள்ளது. 
மார்பை நாக குஜபந்தம்‌ அலங்கரிக்றெது. 
ஜுவாலசேசம்‌ தலையில்‌ அலங்கரிக்கிறது. 
ஐஜுவால 
கேசத்தில்‌ 
வலதுபுறம்‌ 
பிறை நிலா 
உள்ளன. வலது காதில்‌ மகர குண்டலமும்‌, 
இடது காதில்‌ பத்திர குண்டலமும்‌ உள்ளது. 
காலம்‌ கி.பி. 17ஆம்‌ நூற்றறண்டு. 





வராகி : உடைந்தநிலையில்‌ உள்ள வராகியின்‌ 
தலையில்‌ கிரீட மகுடமும்‌ வலது பின்‌ கையில்‌ 
கத்தியும்‌ உள்ளது. முன்‌ கை அபயமும்‌, ம. இட து 
பின்‌ கையில்‌ 
கேடயமும்‌ 
உள்ளன. தன்‌ 
இடது கை முன்‌ 
தொடையின்‌ கழ்‌ 
இருத்தி பத்திர பீடத்தில்‌ அமர்ந்த நிலையில்‌ 
வலக்காலைத்‌ தொங்க விட்டவாறு வராகி 
உள்ளாள்‌. காலம்‌ : கி.பி. 17ஆம்‌ நூற்றாண்டு. 





தட்சிணாமூர்த்தி: அமர்ந்த நிலையில்‌ உள்ள 
தட்சிணாமூர்த்தி தலையில்‌ ஐடாபரமும்‌ விரிந்த 
சடையும்‌ கொண்டு உள்ளது. வலது பின்‌ கையில்‌ 
மழுவும்‌, வலது முன்‌ கையில்‌ அபய முத்திரையும்‌ 
காணப்படுகிறது. இடது பின்கை தெளிவாகத்‌ [8 
தெரியவில்லை. இடது முன்கை இடது அ 

முட்டியின்மேல்‌ உள்ளது. வலது காதில்‌ மகர 





225 


ஆவணம்‌ 22, 2011 


குண்டலமும்‌, இடது காதில்‌ பத்திர குண்டலமும்‌ காணப்படுகிறது. சிலை 
சிதைந்த நிலையில்‌ உள்ளது. 


துர்க்கை அம்மன்‌ சிலை :திருவண்ணாமலை மாவட்டம்‌, செய்யார்‌ வட்டம்‌ 
கீழ்கெளத்தூர்‌ கிராமத்தில்‌ கிழக்கே அமைந்துள்ள சிவன்‌ கோயிலுக்குச்‌ 
செல்லும்‌ வழியில்‌ வயலில்‌ துர்க்கை அம்மன்‌ சிலை உள்ளது. துர்க்கை 
அம்மன்‌ எட்டு கைகளுடனும்‌, தலையில்‌ சிறிய மகுடம்‌ உள்ளது. தன்‌ வலது 
கைகளில்‌ ஒரு கையில்‌ கத்தியும்‌, ஒரு கையில்‌ மணியும்‌, மூன்றாவது கையில்‌ 
சிறிய சக்கரமும்‌, நான்காவது கை அபய முத்திரையும்‌ காணப்படுகின்றன. 


தன்‌ இடக்‌ கைகளில்‌ ஒரு கையில்‌ சங்கும்‌, மற்றொன்றில்‌ வில்லும்‌, 
மூன்றாவது கையில்‌ கேடயமும்‌, நான்காவது கூடிய வலம்‌ பிதமாகவும்‌ 
இருக்கின்றன. துர்க்கைக்கு வலப்புறம்‌ மானும்‌, இடதுபுறம்‌ பாயும்‌ சிங்கமும்‌ 
செதுக்கப்பட்டுள்ளன. துர்க்கையின்‌ காலடியில்‌ பக்கத்திற்கு ஒரு பத்தர்‌ வீதம்‌ 
பணிவுடன்‌ வணங்குகின்றனர்‌. மார்பகத்தை குசபந்தம்‌ அலங்கரிக்கிறது. 
இடுப்பில்‌ கீழாடை கணுக்கால்‌ வரை தொங்குகிறது. காலம்‌ கி.பி. 9ஆம்‌ 
நூற்றாண்டு. 


சமணப்‌ படுக்கைகள்‌ : விழுப்புரம்‌ மாவட்டம்‌, செஞ்சி வட்டம்‌, 
சோமசமுத்திரம்‌ கிராமத்தில்‌ அமைந்த ஏரியின்‌ வடக்குப்புற மலைப்‌ 
பகுதியில்‌ (செஞ்சிக்கோட்டையின்‌ சக்கிலிதுர்கத்தின்‌ மலைத்‌ 
தொடர்ச்சியாக உள்ள தென்புற மலைச்சரிவு) மலை அடி வாரத்திலிருந்து 
சுமார்‌ 100 மீட்டர்‌ உயரத்தில்‌ ஐந்து சமணப்படுக்கைகள்‌ 6 அடிநிலம்‌ 
இரண்டரை அகலம்‌ கொண்டவையாக ஒவ்வொரு படுக்கையும்‌ 
இணைந்தார்போல்‌ உள்ளன. தனியாக ஒரு சமணப்படுக்கை மனிதனின்‌ பின்‌ 
உடல்‌ அமைப்புக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. சமணர்கள்‌ 
தியானம்‌ செய்வதற்கு அரைவட்ட வடிவிலான அமர்வு இடம்‌ 
கற்பாறைகளிலேயே செதுக்கப்பட்டு உள்ளது. காலம்‌ கி.பி. 6-7ஆம்‌ 
நூற்றாண்டு. இந்த சமணர்‌ படுக்கையின்‌ பாறையின்‌ கூறை (விதானத்தில்‌) 
அழிந்த நிலையில்‌ ஓவியங்கள்‌ உள்ளன... 


ஆர்‌.மணி, காஞ்சிபுரம்‌ 
67:9 பல்லவர்‌ காலச்‌ சிலைகள்‌ 


மூத்தவள்‌ : வேலூர்‌ மாவட்‌ டம்‌, அரக்கோணம்‌ வட்டத்‌ தில்‌ கழ்‌ வீதி 
தர்மலிங்கேசுவரர்‌ கோயிலுக்கு மேற்கில்‌ சாலை யின்‌ வடக்குப்‌ பக்கத்தில்‌ 
மூத்தவள்‌ கற்சிலை நிற்கிறது. 4 அடி உயரக்‌ கற்‌ பலகையில்‌ ஒரே மேடையில்‌ 
மூத்தவள்‌, நந்தி மகன்‌ மற்றும்‌ மகள்‌ ஆகியோர்‌ புடைப்‌ பாகச்‌ செதுக்கியுள்ள 
னர்‌. மூத்தவளின்‌ பக்கத்திற்கு ஒருவர்‌ வீதம்‌ தரையில்‌ அமர்ந்‌ திருக்கின்ற 


28 ஆவணம்‌ 22, 2011 


பணிப்‌ பெண்‌ களின்‌ 
தலையின்‌ மீது மூத்த வள்‌ 
தன்னுடைய கைகளை வைத்‌ 
திருக்கின்றாள்‌. நந்திமகன்‌ 
தன்னுடைய வலது கையில்‌ 
ஒரு நீண்ட குண்டாந்‌ 
தடியைப்‌ பிடித்திருக்கின்‌ 
றான்‌. காலம்‌ 7ஆம்‌ நூற்‌ 
றாண்டு. 
சிம்ம புடைப்புச்‌ சிற்பங்கள்‌ 
கீழ்வீதியில்‌ வடக்கில்‌ 
அமைத்திருக்‌ கின்ற தற்கால 
மதகின்‌ அருகில்‌ கரையின்‌ 





உச்சியின்‌ கற்பலகையில்‌ 

மூன்று சிங்கங்களின்‌ தலைகள்‌ மட்டும்‌ புடைப்புச்‌ சிற்பங்களாகத்‌ தரைக்கு 
வெளியில்‌ தெரிகின்றன. இந்தக்‌ கற்பலகையில்‌ செதுக்கப்பட்ட புடைப்புச்‌ 
சிற்பத்தின்‌ காலம்‌ கி.பி. ஏழாம்‌ 
] நூற்றாண்டு. 





| துர்க்கை : நின்ற கோலத்தில்‌ துர்க்கை 
| சிலை ஒரு கற்பலகையில்‌ புடைப்பாகச்‌ 
| செதுக்கப்பட்டி ருக்கிறது. தலையில்‌ 
| பல்லவர்‌ காலத்தில்‌ செதுக்கப்படும்‌ 
சிறிய மகுடம்‌ காணப்படுகிறது. காது 
களில்‌ குண்டலங்கள்‌ தொங்கு கின்றன. 





துர்க்கைக்கு எட்டுக்‌ கைகள்‌ காட்டப்‌ பட்டுள்ளன. அவற்றில்‌ வலது கைகளில்‌ 
மேலிருந்து கீழாக பிரயோக சக்கரம்‌, கத்தி, அம்பு மற்றும்‌ மணி உள்ளன. 
அதேபோல இடது கைகளில்‌ சங்கு, கேடயம்‌, நெடிய வில்‌ மற்றும்‌ கட்டிய 
வலம்பிதம்‌, மார்பை ஒரு பட்டையான கச்சைக்‌ கட்டியுள்ளது. கீழாடை ஓர்‌ 
அரைக்கால்‌ சட்டையைப்‌ போன்ற ஆடையை அணிந்துள்ளார்‌. எ, றுமைத்‌ 
தலை மீது நின்று கொண்டிருக்கிறார்‌. துர்க்கைக்கு வலது பக்கத்தில்‌ 
அவருடைய வாகனமான ஒரு மான்‌ துர்க்கையை நோக்கிக்‌ 
கொண்டி ருக்கிறது. துர்க்கையின்‌ காலடி யின்‌ இருமருங்கிலும்‌ ஒரு பக்தன்‌ 
வீதம்‌ மண்டியிட்டு வணங்குகின்றனர்‌. காலம்‌ பிற்காலப்‌ பல்லவர்‌. 

கணேசர்‌-1 : கணேசர்‌ தலையில்‌ ஒரு சிறிய மகுடம்‌ அலங்கரிக்கிறது. காதுகள்‌ 
விரிந்துள்ளன. தும்பிக்‌ கை நீளம்‌ குறைவானதாகவும்‌, இடது பக்கம்‌ 
வளைந்தும்‌ உள்ளது. நான்கு கைகளில்‌ பின்‌ பக்கக்‌ கைகளில்‌ தெளிவற்ற 


ஆவணம்‌ 22, 2011 227 


ஆயுதங்கள்‌ காணப்படுகின்றன. முன்‌ பக்கக்‌ 
கைகள்‌ அவருடைய தொடைகளின்‌ மீது 
இருக்கின்றன. கணேசர்‌ ஓர்‌ எளிய பீடத்தில்‌ 
வலது காலை மடக்கி அமர்ந்துள்ளார்‌. 
வயிறு பெரியதாகக்‌ காண்பிக்கப்பட 


வில்லை. பிற்காலப்‌ பல்லவர்‌ காலம்‌. 


கணேசர்‌-2 : துர்ககை சிலைக்கு அருகில்‌ 
உள்ள அரச மரத்தின்‌ கீழ்‌ உள்ள மேடையில்‌ 
மற்றொரு கணேசர்‌ சிலை வைக்கப்‌ 
பட்டிருக்கிறது. கணேசர்‌ பீடத்‌ தில்‌ 
அமர்ந்திருக்கிறார்‌. தலையில்‌ மகுடம்‌ 
உள்ளது. கைகளில்‌ அங்குசமும்‌ பாசமும்‌ 





காணப்‌ 
படுகின்றன. இடது முன்‌ கையில்‌ 
இருக்கின்றன உருண்டையை தன்னு 
டைய தும்பிக்கை தொடுகிறது. 
தொப்பைப்‌ பெரியதாகச்‌ செதுக்கப்பட்‌ 
டிருக்கிறது. காலம்‌ கி.பி. 13ஆம்‌ 
நூற்றாண்டு. 

கணேசர்‌-3 : கணேசர்‌ ஒரு பீடத்தில்‌ 
அமர்ந்திருக்கிறார்‌. பின்‌ கைகளில்‌ 
அங்குசமும்‌ பாசமும்‌ உள்ளன. முன்‌ வலது 
கைதொடை மீது உள்ளது. இடது கையில்‌ 
இருக்கின்ற உருண்டையை தும்பிக்கைத்‌ 
தொடுகிறது. காலம்‌ கி.பி. 13ஆம்‌ 
நூற்றாண்டு. 





ம. காந்தி, வேலூர்‌ 
67:10 பல்லவர்‌ கால மூத்த தேவி 

திருவாரூர்‌ காமட்சி அம்மன்‌ கோவிலுள்‌ அழகிஸ்வரர்‌ கோவிலுக்கு 
அருகில்‌ ஏழு கண்ணிகள்‌ சிற்றாலயத்திற்குள்‌ ஜேஷ்டா எனப்படும்‌ மூத்த 
தேவியின்‌ புடைப்புச்‌ சிற்பம்‌ ஒன்று சமீபத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. 
இங்குள்ள சிவன்‌ கோவில்‌ சோழர்‌ காலத்ததெனினும்‌ மூத்த தேவியின்‌ 
புடைப்புச்‌ சிற்பம்‌ பலகைக்‌ கல்லில்‌ புடைப்பாக மிக நேர்த்‌ தியாக வடிவ 
மைக்கப்பட்டு பல்லவர்‌ கால அமைப்பினை உடையதாக உள்ளது. கரண்ட 
அமைப்‌ புடைய மகுடத்தின்‌ ழ்‌ அகன்ற பட்டையான தலைக்கட்டு 
காதுகளில்‌ குண்டலங்‌ கள்‌ பல்லவர்‌ காலச்‌ சிற்பி வடி வமைத்த வட்ட முகம்‌. 
கழுத்தில்‌ கழுத்தணி பரந்த மார்பு சரிந்த வயிற்றை இறுக்யெ இடைக்‌ கச்சு 


228 ஆவணம்‌ 22, 2011 


தொடை யின்‌ நடுவில்‌ 
செல்ல நேர்கொண்ட 
பார்வையில்‌ அமர்ந்த 
நிலையில்‌ உள்ள மூத்த 
தேவியின்‌ இரு 
பக்கமும்‌ அவளது 
மகன்‌ மாந்தன்‌ மகள்‌ 
மாந்தி. மாந்த னின்‌ 
மகுடம்‌ கரண்டம்‌ 
போல்‌ உள்ளது. கை 
களில்‌ ஒன்றில்‌ தண்டு 
கொண்டு ஓரே பீடத்‌ 
தில்‌ குத்துக்‌ காலிட்டு 
அமர்ந்துள்ளார்‌. மாந்தி 
ஒரு கையை தொடை 
மில்‌ இறுத்தியவாறு 
உள்ளார்‌. மூத்த தேவி 
யின்‌ ஒரு கை மகள்‌ 





மாந்தியின்‌ தொடையில்‌ இருத்தியவாறு அழகாய்‌ இச்சிற்பம்‌ 


காட்சியளிக்கிறது. 


ஆவணம்‌ 22, 2011 


பா. ஜெயக்குமார்‌, சு.இராசவேலு, த.தங்கதுரை, 
தஞ்சாவூர்‌. 


229 


கருத்துப்‌ பரிமாற்றம்‌ 


68. மல்லாபுரம்‌ கல்வெட்டின்‌ 
மீள்‌ வாசிப்பும்‌ - குறிப்பும்‌ 


நடன. காசிநாதன்‌, சென்னை 
ஆவணம்‌ 20 இதழில்‌ பக்கம்‌ 3இல்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ள மல்லாபுரம்‌ 
கல்வெட்டினை கழ்‌ உள்ளவாறு திருத்தம்‌ செய்து படிக்கலாம்‌. 
. ந்தஞ்‌ 
. . [கா]டங்கர்‌ ம - 
க்கள்‌ பொன்ன - 
க்கன்னாரு சேவ - 
கர்‌ கரங்குமாராக்கன்‌ மகன்‌ ஏறன்‌ றன்‌ ம - 
கன்‌ கந்தனுதிரைசாமியாரோடு எறி - 


ந்து படாக்‌ கல்‌ 


xo 3 ஒழு ௨ 


காடங்கரின்‌ சிற்றரசனான பொன்னக்கன்னார்‌ அடியான்‌ கரங்கு 
மாராக்கனின்‌ மகன்‌, ஏறனின்‌ மகனான கந்தனுதிரை சாமியாரோடு பொருது 
இறந்து விட்டதை இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது எனப்‌ பொருள்‌ 
கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 


230 ஆவணம்‌ 22, 2011 


69. The Ondaatje Letters 


An Extraordinary Discovery in South Africa 


D. Herman Tieken 
Leiden 


Examples of private correspondence in South Asia are extremely rare. 
The 60 letters in Tamil, dating from between 1728 and 1735, which have 
recently turned up in the archives of Cape Town, South Africa, therefore form 
a real treasure trove. Another surprise was the addressee, a certain Nicolaas 
Ondaatje, an ancestor of the well-known Ondaatje family of Sri Lanka. This 
Nicolaas had been banished by the Dutch to Cape Town in 1727. The letters 
contain no infomation about his crime. Whatever it was, it was committed in 
collusion with his Dutch patron, the clergyman Joan Bernard Noordbeek. In 
the letters, we read that the clergyman was acquitted and returned to 
Colombo, while Nicolaas died in Cape Town in 1737, without having seen 
his family or country again. 


We have only one side of the correspondence, namely, the letters 
addressed to Nicolaas. It is clear, though, that Nicolaas was an active regular 
letter writer himself as well. The list of names of the correspondents and 
persons figuring in the letters, reads like a who’s who of famous Sri Lankans. 
Among them we find early namesakes of Peter Philip Juriaan Quint Ondaatje 
(1758-1818), well known in Dutch history, and the present-day writers Michael 
and Sir Christopher Ondaatje. Other names are De Mel, Pieris, Fernando 
and Dias. Nicolas’ mother was a Rodrigo. The Ondaatjes were clearly 
important figures in Colombo society, and also maintained close ties with 
the Dutch Therefore, one of Nicolaas’ older cousins could advise him to go 
to Holland and present his case before the authorities of the Dutch East 
India Company, “by referring to your family's longstanding employment as 
interpreters for the Governor of Colombo, and your function as Chief of the 
Chettiyars, which you inherited from your father and grandfather”. In the 
multicultural society of Ceylon at that time, interpreters played an important 
role, and Nicolaas seems to have been an especially gifted one. A cousin 
begs him to return, for “there are no interpreters here like you, who know 
Dutch, Tamil, Singhalese as well as Portuguese? Throughout the 
correspondence, Nicolaas’ Cousin Philip Jurgen (Jurriaan) had to deal with 
Nicolaas’ request to send him two servants; “Last year, you wrote us, asking 
us to buy two healthy males as slaves and send them to you, didn't you? If 
you still want them, you do not need to write about that again. For, while at 


ஆவணம்‌ 22, 2011 231 


that ‘ time, a slave cost |0 reals, now you cannot even get one for 30 or 40 
reals. Even if you get one, the result is not satisfactory. So don't take the 
trouble. We have slaves in our house, but we do not like to send them to you 
over there. | do not have to tell you why.” 


The letters abound in good advice. An interesting example is the following. 
Apparently, Nicolaas had asked how he should dress while living in a strange 
country. He receives the following answer from Tomisz Christoffel: “You live 
in a cold country over there. Therefore, Chettiyar-clothes are not the right 
kind of clothes. You have asked permission from us to wear shirts and 
several layers of clothes. You should dress as it suits the place where you 
are. Elder Brother Willem Pillai approves of that too. But you should not take 
drinks that are forbidden to people of our caste, nor buy them for someone 
else to drink, and doing business by selling arrack is also forbidden to 
people of our caste. Remember Nagamani, who, when he was there, did 
everything forbidden to our caste, drank arrack and ate beef. He fell seriously 
il and died, and blackened the faces of his relatives.” In the beginning, the 
family sent him presents, often accompanied with a price list, in case he 
wanted to sell them. There was some concem among my family about 
Nicolaas’ financial circumstances. He is advised to change the house he 
lived in for cheap rooms. At first, he seems to have tried to make a living as 
a traditional doctor. His relatives sent him a book with recipes he had asked 
for and samples of medicinal plants. However, at a certain point, Domingo 
Dias wrote: “| am unable to express my joy at hearing from Elder Brother 
Willern Ondaatje that you have started a school at Cabo de Bona Esperanca, 
and teach children the pronunciation of the Dutch letters.” Some of the 
subsequent letters are addressed to “Nicolaas Ondaatje Schoolonnaster.” 


In his initial attempt to start a medical practice, Nicolaas seems to have 
stepped into the footsteps of his grandfather, who, in the middle of the 7th 
century, was invited from Tamil Nadu, to come and live in Colombo, by the 
Govcmor, after he had cured the latter's wife from a serious illness. This 
information could, unfortunately, not be verified from the letters. The letters 
do give a clue, though, as to the origin of the name Ondaatje. Its Dutch 
appearance, widi the ending being identical to the diminutive —tje, is 


deceptive. Instead, it is a Dutch rendering of Tamil Ondaacci, the 
pronunciation of Uhandacci. 


The Ondaatje letters are, at this moment, being edited and translated 
from the Tamil by me, together with my former student Simon Schmidt at the 


232 ஆவணம்‌ 22, 2011 


University of Leiden in the Netherlands. The project is sponsored by the 
Leiden Institute of Area Studies. 


Source: The Sri Lankan Anchorman, Toronto, Canada 


Sample of one letter's beginning Portion 


மஜத ஐ ஐ ஓ எ 


க்‌. ஸ்‌ வஸ்‌ ஆஷ்‌ 
R= 


ஆதிநம 

தம்பிரானார்‌ நன்மை தர எனது அன்புஞ்‌ 
சினேகமும்‌ அதிகபாக்கியமும்‌ உள்ள குமாரன்‌ 
நிக்குலாசு உகந்தாச்சி நல்ல பிள்ளை யவர்களுக்குச்‌ 
சகல பாக்கியமுஞ்‌ சகல சம்பத்தும்‌ அட்ட 
அயிஸ்ப்பரியமுந்‌ தனதாணிய சம்பத்தும்‌ 
இராசமுகப்பேறும்‌ இராசமுக வசீகரமும்‌ 
இயாபாரவற்க்கத்துப்‌ பகையரிடத்தில்‌ 
வெற்றிமாராயமும்‌ நோவற்ற வாழ்வும்‌ 
குறையற்ற செல்வமும்‌ இன்மையிற்‌ பேறும்‌ 
மறுமையில்‌ மோக்கிசமுந்‌ தமக்கு எப்‌ 
போதுந்‌ தம்பிரானுடைய கிறுபா 


கிடாட்சத்தரநாலே உண்டாவதாகவும்‌ 


233 


ஆவணம்‌ 22, 2011 


70. பிரஞ்சு இந்தியவியல்‌ மற்றும்‌ வட்டெழுத்து 
ஞராய்ச்சிகளின்‌ தொடக்கம்‌ 
ஓர்சே. மா. கோபாலகிருஷ்ணன்‌ 


ஆங்கத்தில்‌ துய்பெர்ரோம்‌ (&௱0பல4। Deperron) பிரெஞ்சு இந்திய 
வியலுக்கும்‌, எதுவார்‌ அரியேல்‌ (00ப௮10 Are!) பிரெஞ்சுத்‌ தமிழியலுக்கும்‌ 
முன்னோடியாவார்கள்‌. இவர்களிருவரும்‌ ஆங்கிலத்‌ தமிழியல்‌ முன்னோடி 
யான பிரான்சிஸ்‌ உவைட்‌ எல்லீசுடன்‌ (Francis Whyte Elis) இணைத்துப்‌ 
பார்க்கத்‌ தக்கவர்கள்‌. புதுச்சேரிக்கு 1844ஆம்‌ ஆண்டு வந்து, தமிழ்மொழியைக்‌ 
கற்றுப்‌ பல துறைகளில்‌ ஆய்வு செய்த எதுவார்‌ அரியேலுக்கு எல்லீசுடைய 
ஆய்வுகளின்‌ சிறப்பு பற்றி நன்றாகத்‌ தெரிந்திருந்தது. 
அப்பே துய்புவா (60௦ Dubois) என்ற பிரெஞ்சுப்‌ பாதிரியார்‌ எழுதிப்‌ 
பதிப்பித்த நூல்‌ ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டதால்‌, 
அவருடைய பெயரும்‌ நூலும்‌ தமிழ்‌ அறிஞர்களுக்கு நன்றாகத்‌ தெரிந்திருக்‌ 
கிறது. அனால்‌ அவரைவிட அதிகமாகவும்‌ நுண்ணியமாகவும்‌ ஆய்வு 
- செய்திருக்கும்‌ துய்பெர்ரோம்‌ பற்றி அவர்கள்‌ அறியாதிருப்பது பெருங்‌ 
குறையே. 


துய்பெர்ரோம்‌ பொருமகனார்‌ தமிழ்நாட்டுக்குப்‌ போவதற்கு, 
பிரான்சிலுள்ள லொரியாம்‌ (௦180) துறைமுகத்தில்‌, 1755ஆம்‌ ஆண்டு 
பிப்ரவரி மாதம்‌ கப்பல்‌ எடுத்தார்‌. அந்த ஆண்டு ஆகத்து மாதம்‌ புதுச்சேரி 
வந்தடைந்த போது ஆங்கிலேயருக்கும்‌ பிரெஞ்சுக்காரருக்கும்‌ இடையே 
கர்நாடகப்‌ போர்‌ முடிவு பற்றிய பேச்சுவார்த்தைகள்‌ நடந்துகொண்டிருந்தன. 
பிறகு கடல்‌ வழியே வடக்கே சந்திராநாகூருக்குச்‌ (Chகாசாa9௦ா) சென்று, 
பல நுண்ணிய செய்திகளைச்‌ சேகரித்தார்‌. பழவேற்காடு வந்தபின்‌ மீண்டும்‌ 
ஐரோப்பாவில்‌ ஏழாண்டுப்‌ போர்‌ (1756-1763) தொடங்கிவிட்ட காரணத்தால்‌ 
கரை வழியே மதராசுக்குப்‌ (a5) போக முடியாது என்பதறிந்து, கடல்‌ 
வழியாகச்‌ சலங்கிலேறி புதுச்சேரி வந்து சேர்ந்தார்‌. இங்கும்‌ போர்ப்‌ 
பிரச்னைகள்‌ தொடர்ந்ததால்‌, மேலும்‌ கரைவழியாகத்‌ தெற்கு நோக்கிப்‌ போக 
முடியாமல்‌, கப்பல்‌ மூலம்‌ மாஹேவுக்குச்‌ சென்றார்‌. மலையாளம்‌, 
கொங்கணம்‌, மகராஷ்டிரம்‌ முதலிய இடங்களின்‌ கரையோரங்களில்‌ 
பிரயாணம்‌ செய்து பல குறிப்புகளை எழுதி வைத்தார்‌. அப்போது இவர்‌ 
கனேரி (Kகாeர்‌) குடைவறைக்‌ கோயில்களைப்‌ பார்த்து, அவைகளின்‌ 
அழகையும்‌ முக்கியத்துவத்தையும்‌ வியந்து தம்‌ நாட்குறிப்புகளில்‌ 
குறிப்பிட்டி ௬க்கின்றார்‌. பிறகு, சூரத்தை (Surat) அடைந்து, அங்கு பல 


ம ஆவணம்‌ 22, 2011 


அறிஞர்களைச்‌ சந்தித்து, அவர்களிடம்‌ சமஸ்கிருத மொழி கற்றதுடன்‌, 
பழைய சுவடிகளைத்‌ தேடிச்‌ சேகரித்தார்‌. சூரத்தை விட்டு 1767ஆம்‌ அண்டு 
மார்ச்‌ மாதம்‌ ஒர்‌ ஆங்கிலேயக்‌ கப்பல்‌ ஒன்றில்‌ கிளம்பி, நவம்பர்‌ மாதம்‌ 
இங்கிலாந்துத்‌ துறைமுகமான போர்ட்சுமவுத்‌ (Port5௱௦பh) அடைந்து, 
அங்கிருந்து 1762ஆம்‌ அண்டு மார்சு மாதம்‌ பிரான்சுக்கு வந்து சேர்ந்தார்‌. 


தம்‌ நாடு திரும்பியபின்‌, தாம்‌ கொண்டு வந்த ஆவணங்களைக்‌ கூர்ந்து 
ஆராய்ச்சி செய்து பல முக்கியமான நூல்களை வெளியிட்டார்‌. அவைகளில்‌ 
முதன்மையான “ஜெந்து அவேஸ்தா' (2600 Avesta) 1771இல்‌ மூன்று 
பாகங்களை வெளியிடப்பட்டது. பிறகு, தாம்‌ கொண்டு வந்திருந்த 
உபநிடத்தின்‌ பார்சி மொழியாக்க “உப்னெகத்‌'தை (பறாசkh!) லத்தினில்‌ 
மொழிபெயர்த்து 1803-1804ஆம்‌ ஆண்டு வெளியிட்டார்‌. இதுவே பிரெஞ்சு 
இந்தியவியலுக்கு முதற்படி யென்‌ று சொல்ல வேண்டும்‌. 


பிரான்சுக்குத்‌ திரும்பியபின்‌ அவர்‌ எழுதியது : என்னுடைய தாய்நாட்டை 
விட்டு வெளியே சென்று கழித்த எட்டு ஆண்டுகளில்‌ ஆறு ஆண்டுகள்‌ 
இந்தியாவில்‌ தான்‌ கழிந்தன. 1754இல்‌ நான்‌ பாரிசைவிட்டுக்‌ கிளம்பும்போது 
இருந்ததைவிட 1762ஆம்‌ ஆண்டு பொருள்‌ குறைந்த ஏழையாகத்‌ தான்‌ 
திரும்பினேன்‌. ஆனால்‌ அபூர்வமான புராதன இடங்களைப்‌ பார்த்ததிலும்‌ 
எனக்கு ஏற்பட்ட பிரயாணப்‌ பட்டறிவுகளிலும்‌ பெரும்‌ பணக்காரனாகவே 
திரும்பினேன்‌. என்னுடைய இளம்‌ வயது (எனக்கு 30 அகவை முடியவில்லை) 
காரணத்தால்‌, அங்குக்‌ கிடைத்த செல்வத்தை பற்றி நீண்டகாலம்‌ ஆராய்ந்து, 
பொறுமையாகவும்‌ கவனமாகவும்‌ எழுத முடிந்தது. இந்தத்‌ 
திரவியத்தைத்தான்‌ நான்‌ இந்தியாவில்‌ தேடிச்‌ சென்றேன்‌. இதைப்‌ 
படிக்கும்போது, அக்காலத்தில்‌ வியாபாரத்துக்காக வந்து பொருளீட்ட 
விரும்பிய பலர்‌ ஒரு புறமிருக்க, அதே 18ஆம்‌ நூற்றாண்டுக்‌ காலத்தில்‌ வந்த 
சிலரின்‌ அறிவுத்‌ தாக மனநிலையையும்‌ உணரமுடிகின்றது. 


இந்த நூலில்‌ வரும்‌ ஒரு வாசகத்தை பேராசிரியர்‌ பியேர்‌ பில்லியோசா 
சுமார்‌ 15 ஆண்டுகளுக்கு முன்‌ என்னுடைய கவனத்துக்குக்‌ கொண்டு வந்தார்‌. 
அது சுமார்‌ 1200 ஆண்டுகளுக்கு முன்‌ தமிழ்‌ வட்டெழுத்தில்‌ எழுதப்பட்ட 
பாஸ்கர ரவிவர்மரின்‌ சாசனமாகும்‌. அதை ஆங்கத்தில்‌ துய்பெர்ரோம்‌ 
தம்முடைய நூலில்‌ பிரசுரித்து, அத்துடன்‌ அவர்‌ கொல்லத்தில்தேடிக்‌ 
கண்டதொரு பண்டிதர்‌ சொன்னபடியான பொருளை எழுதி வைத்துக்‌ 
கொண்டு வந்து, அதைப்‌ பிரெஞ்சு மொழியாக்கம்‌ செய்திருந்தார்‌. ஆனால்‌, 
அந்த மொழிபெயர்ப்புப்‌ பொருளுக்கும்‌ சாசனத்தின்‌ பொருளுக்கும்‌ சரியான 
தொடர்பில்லை யென்பது, பிறகு மூலத்தையும்‌ மொழிபெயர்ப்பையும்‌ 
பார்த்த பல ஆய்வாளர்களுக்கும்‌ தெரிந்தேயிருந்தது. இருப்பினும்‌ 
வட்டெழுத்துக்களைப்‌ படிக்க மேற்கொண்ட முதல்‌ முயற்சி என்ற வகையில்‌ 


ஆவணம்‌ 22, 2011 235 


மிகவும்‌ போற்றப்பட வேண்டும்‌. அவர்‌ செய்த பாஸ்கர த்துல 
செப்பேட்டுக்களின்படியும்‌ குறிப்பும்‌ கழே தரப்பட்டுள்ளது. இச்செப்பேடு 
பின்னால்‌ எல்லிசு (1819), குண்டர்ட்‌ (1844) முதலியோரால்‌ படித்து 
வெளியிடப்பட்டதின்‌ விளைவாக அச்செப்பேட்டின்‌ திருந்திய வடிவம்‌ 
கிடைத்தது. இவர்களின்‌ பாடத்தை அடியொட்டி, இறுதியாக மிகத்‌ 
திருத்தமான பாடம்‌ உல்ட்‌ சு ((1ப1250) அவர்ளால்‌ 1894-95இல்‌ எபிகிராபியா 
இந்தியா தொகுதி மூன்றில்‌ வெளியிடப்பட்டது. 


| 
| 








ரந்த 


AG 
¥3 
Q 


தி yz 


ச 
UPA VSS BYU OUOTCCR, 


053 
OED ௫ ஒப யூமூலுலே யடி 


CRON 


CEBU MONON படம ளட 





ப 


uj 
51 
1 


a 
ல 





LLame Reeth, 
வத அ 
UID 
(கழக 


0620512625) 


frre ப! ம்‌ 
on: ex சட Tamoul, renformant lar Pritlegar acrordar மம பிய, 


rip 
PAD GB 45 


கத 7 


EVD YODA ARADO 


௩௮2 ப ஐ 497] 33 ர 
புட 64020 ESOL OVOOT 
DOK O LA 

266013௮109) 8529 


[4%] 
1.) [த 


ஆவணம்‌ 22, 2011 


(Elta fap) 
ழீ 


wg) ஸ்ட); 
wy 
ங்‌ நிசி நதா ஜன டம்‌. 


J கரா சர. ௮ ம்வொொோரன்்‌ பூடர்ன்‌; 





போ்‌ வ தா்‌ இம்ம்‌ இச ௮ நர்‌ பப 


3 
இபாதசர இலி அனர்‌ 
ரு பம 82 கவ 
ரூ ஓ கூலி 


5 GUAT ட] 





ர்‌ 


அப ஏவ UIT 226 
செ ககொவ்ரட ததி யானம்‌ ன்ற 
UA US உய 19 
யார அரம்‌ தாண்ட மானஸ்‌ க்‌ கத்ர்‌ 
டப ய மரு நார பட 
மூய்பத தூறு மாணா 
AMI 4 ப பூர 23% ப 


3 
பதத! அம்‌! 


முற உகோ ட்ட இருந்தன ரு 








ஆவணம்‌ 22, 2011 237 


71. புதிய வெளியீருகள்‌ 


711 


காலனி ஆதிக்கத்துக்கு முந்தைய தென்னிந்தியாவின்‌ சமயம்‌, மரபு மற்றும்‌ 
கருத்தியல்‌, (R.Champakalakshmi, Religion, Tradition and Ideology, Pre- 
colonial South India, Oxford University Press, 2011), xx+643 பக்கம்‌, விலை ரூ. 
1,450/- 


இந்நூல்‌ பேராசிரியர்‌ இரா. சம்பகலக்ஷ்மி அவர்கள்‌ கடந்த ஐம்பது 
ஆண்டுகளில்‌ தாம்‌ மேற்கொண்ட ஆசிரியப்‌ பணி மற்றும்‌ ஆராய்ச்சிப்‌ 
பணியின்‌ முதிர்ந்த அனுபவ அறிவின்‌ விளைவாகும்‌. அவர்‌ பத்தொன்பது 
கட்டுரைகள்‌ மூலம்‌ தென்னிந்திய சமய வரலாற்றின்‌ பன்முகத்‌ தன்மையை 
வலுவான அடிப்படைச்‌ சான்றுகள்‌ மூலம்‌ ஆராய்ந்து வெளியிட்டுள்ளார்‌. 
தொடக்கத்தில்‌ தம்‌ மாணவப்‌ பருவத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ சமண சமயத்தை 
ஆராயப்‌ புகுந்து படிப்படியாக வைணவம்‌, சைவம்‌, கோயில்‌ மரபு என்று 
இந்தியச்‌ சமயத்தின்‌ பல்வேறு கூறுகளை ஒப்பாய்வு செய்துள்ளார்‌ என்பதை 
இந்நூலில்‌ பரக்கக்‌ காணலாம்‌. 


இந்த நூலின்‌ சாரத்தை மட்டுமே இங்கு தர இயலும்‌. சமய வரலாற்றை 
சரியாகப்‌ புரிந்து கொள்ள அவ்வக்கால சமூக, பொருளாதார மற்றும்‌ 
அரசியல்‌ சூழலைப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. அதாவது சமூக, 
பொருளாதார, அரசியல்‌ கட்டமைப்பிலிருந்து சமயத்தைப்‌ பிரிக்க 
முடியாது. சமயம்‌, மரபு, தத்துவம்‌ ஆகியவை சனாதனமானவை, நிலைத்‌ 
தன்மைகொண்ட வை, புனிதமான வை, கேள்விக்கு அப்பாற்பட்டவை என்று 
சமயவாதிகளின்‌ நம்பிக்கை மிகத்‌ தவறானது. இந்திய (இந்து) சமயம்‌ வேத 
காலந்தொட்டு தொடர்ந்து இன்றுவரை அப்படியே இருக்கிறது என்பது 
வரலாற்றுப்‌ பார்வையில்‌ தவறாகவே படுகிறது. வேதம்‌, வேதாங்கம்‌, 
இதிகாசபுராணம்‌ ஆகிய ஒவ்வொரு கட்டத்திலும்‌ பல புதிய தன்மைகளும்‌ 
கூறுகளும்‌ “இந்திய மரபு' பெறுகிறது. இந்திய மரபு என்பது பன்முகத்‌ தன்மை 
கொண்டது. பிணக்குகளும்‌ ஓவ்வாமைத்‌ தன்மையும்‌ கொண்ட பல 
நம்பிக்கைகள்‌, செயற்பாடுகளின்‌ கூட்டாக அது காலப்போக்கில்‌ 
பரிணமித்தது. இதன்‌ பரிணாமத்தில்‌ பல வட்டாரக்‌ கூ. றுகள்‌, சமயக்‌ கூறுகள்‌, 
வழிபாட்டுக்‌ கூறுகள்‌ ஆகியவை சமற்கிருத மரபோடு பின்னிப்‌ பிணைந்து 
ஊட்டஞ்‌ சேர்த்துள்ளன. “ஆரியமயமாக்கல்‌” கோட்பாடு இந்த எதிர்‌ 
மரபுகளை சரியாகப்‌ பார்க்கவில்லை உதாசீனப்படுத்துகிறது என்பது 
ஆசிரியரின்‌ வாதம்‌. கூடவே புராணங்களும்‌ உப புராணங்களும்‌ எப்படி 
இந்த எதிர்‌ மரபுகளை உள்வாங்கி இந்து மதத்தை கட்‌ டமைத்தன என்பதைத்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. 


238 ்‌ 
ஆவணம்‌ 22, 2011 


இந்நூலில்‌ உள்ள சில முக்கிய கட்டுரைகளாவன: (7) அழ்வார்‌, நாயன்மார்‌ 
வளர்த்த பக்தியும்‌, சமயப்‌ பிணக்கும்‌; (2) புராண சமயமும்‌ தமிழ்‌ சைவ மரபின்‌ 
பரிணாமமும்‌; (3) சங்கரரும்‌ புராண மதமும்‌; (4) முருக வழிபாட்டின்‌ புனித 
நிலப்பரப்பு; (5) பதிகம்‌ பாடுவார்‌; (6) ஜாதியும்‌ சமூகமும்‌, (7) தமிழ்நாட்டில்‌ 
சமண புத்த சமயங்கள்‌, (8) கோயீற்‌ கட்டடக்‌ கலையும்‌ தெய்வப்‌ படிம 
இயலும்‌, (9) தென்னிந்தியாவில்‌ அரசும்‌ கருத்தியலும்‌. இக்கட்டுரைகளில்‌ 
சமயத்தின்‌ சமூக அடிப்படை, அரசுருவாக்கத்தில்‌ சமயம்‌ சார்‌ கருத்தியல்‌, 
சமூக ஒருங்கிணைப்பில்‌ இடைக்காலக்‌ கோயில்களின்‌ பங்கு முதலிய பல 
சிக்கலான செய்திகள்‌ தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளன. அறிவியல்‌ பூர்வமான 
வரலாற்று நோக்கில்‌ இந்திய சமய வளர்ச்சி, அதற்கு தென்னிந்தியா, குறிப்பாக 
தமிழகம்‌ வழங்கிய கொடையின்‌ செழுமை ஆகியவற்றை அறிந்து தெளிவு 
பெற இந்நூல்‌ மிகவும்‌ துணை செய்யும்‌. 


எ. சுப்பராயலு, கோவை. 
71:2 


க. கருணாகரன்‌, கொங்கு தேசத்‌ தலைநகர்‌ சங்ககிரி வரலாறு. பிரியதர்ஷிணி 
பதிப்பக வெளியீடு, பழைய எடப்பாடி சாலை, சங்ககிரி - 637 301, சேலம்‌ மா.வ. 
விலை ரூ. 160 - தொ.பே. 95006 91192. 


ஊர்‌ வரலாற்று இலக்கியத்‌ துறையில்‌ சங்ககிரி வரலாறு என்ற நூல்‌ 
முக்கிய இடத்தைப்‌ பெறுகிறது. நூலாசிரியர்‌ சங்ககிரி திரு. க. கருணாகரன்‌ 
கல்வெட்டியல்‌ பயின்றவர்‌. இவ்வூர்‌ வரலாற்றில்‌ இடம்‌ பெற்றுள்ள 
கல்வெட்டுகளைப்‌ பற்றிக்‌ கூறியுள்ளார்‌. 

228 பக்கங்களும்‌, அநேக புகைப்படங்களும்‌, வரைபடங்களும்‌ அடங்கிய 
இந்நூலில்‌ 82 பக்கங்கள்‌ புற நகர்ப்‌ பகுதிகளைப்‌ பற்றிய தகவல்களைத்‌ 
தருவதால்‌, இதைச்‌ சங்ககிரி வட்டார வரலாறு என்று கூறுதல்‌ இன்னும்‌ 
பொருத்தமாக இருக்கும்‌. 

ஊர்‌ இருக்கும்‌ பிரதேசம்‌, சுற்றுப்புறம்‌, ஊர்‌ அமைப்பு, அரசியல்‌ 
வரலாறு, இவ்வூருக்குப்‌ பெருமை சேர்த்தவர்கள்‌, வந்து சென்ற பெரியவர்கள்‌ 
மட்டுமல்லாது சமீப கால நிகழ்வுகள்‌ என்று படிப்படியாகப்‌ பாங்காகத்‌ 
தந்துள்ளார்‌. சங்ககரி ஊர்‌, சங்ககரி மலை, சங்ககிரி மலைக்கோட்டை பற்றிக்‌ 
கலைக்களஞ்சிய அளவிற்கு அநேக தகவல்களைக்‌ கொட்டித்‌ தந்‌ துள்ளார்‌. 

இவைகளை வகைப்படுத்தி, தொகுத்து ஒரு நில வரை படத்துடன்‌ 
தந்தால்‌ அவைகளைக்‌ காண விருப்பம்‌ உள்ளவர்களுக்கு நல்லதொரு 
வழிகாட்டியாக அமையும்‌. மேலும்‌ இவ்வூர்‌ மக்களுக்கு வாழ்வாதாரமாக 
இருந்த பொருளாதார வரலாற்றைப்‌ பற்றிய குறிப்புகளையும்‌ இதில்‌ 
சேர்த்திருக்கலாம்‌. 

குலூர்‌ தெய்‌. சேஷகிரி, சென்னை. 


ஆவணம்‌ 22, 2011 239 


71:3 


Srinivas Sistla, Sri Krishna Deva Raya’s Amuktamalayada, Drusya Kala 
Deepika, Visakhapatnam, e-mail:sistlasrini@gmail.com:2010, 475 pages 
* 209 photographs. Price Rs. 495. 


இது விஜயநகர மன்னர்‌ கிருஷ்ண தேவராயர்‌ (1509-1529) தெலுங்கில்‌ 
எழுதியதின்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பு. கிருஷ்ண தேவராயர்‌ கலிங்க 
நாட்டின்‌ மீது படையெடுத்துச்‌ சென்றபோது விஜயவாடா அருகில்‌ 
ஸ்ரீகாகுலத்தில்‌ உள்ள ஆந்திர விஷ்ணு கோயிலில்‌ வழிபாடு செய்து 
தங்கியிருந்தார்‌. இறைவன்‌ கனவில்‌ தோன்றி “தான்சூடிய மாலையை 
இறைவனுக்கு அணிவித்து மகிழ்ந்து ஸ்ரீரங்கத்துநாதனை மணந்த பெண்‌” 
பற்றித்‌ தெலுங்கில்‌ காவியம்‌ இயற்றச்‌ சொல்ல அதன்படி எழுதப்பட்ட 
காவியமே ஆமுக்தமாலயதா ஆகும்‌. மொழிபெயர்ப்பாளர்‌ கமலாபுரத்தில்‌ 
வசித்தவர்‌. ஹம்பி, விஜயநகரம்‌ ஆகிய வரலாற்றுச்‌ சிறப்பிடங்களில்‌ கலை, 
வரலாற்றார்வத்துடன்‌ உலாவியவர்‌ ஒளிப்படக்‌ கலைஞர்‌. தெலுங்கு, 
சமஸ்கிருதம்‌, ஆங்கிலப்‌ புலமை பெற்றவர்‌ வரலாற்றுக்‌ கலைப்‌ 
படைப்புகளில்‌ ஒன்றிப்‌ போனவர்‌. எனவே அவ்வகை பின்புல உந்துதலால்‌ 
இம்மொழிபெயர்ப்பு நூலைப்‌ படைத்துள்ளார்‌. பல மூலச்‌ சுவடி களையும்‌, 
உரைகளையும்‌ ஆய்வு செய்துள்ளார்‌. ஏழு காண்டங்களை உடைய 
இந்நூலில்‌ ஸ்ரீவில்லிப்புத்தூர்‌ - விஷ்ணு சித்தன்‌ - கோதை நாச்சியார்‌ என்று 
ஆண்டாள்‌ வரலாற்று கதை முழுதும்‌ சொல்லப்படுகிறது. கிருஷ்ண 
தேவராயர்‌ தான்‌ பாத்த நாடு, மாளிகை, கோட்டை, தோட்டம்‌, பறவை, 
படைக்கலங்கள்‌ என அனைத்தையும்‌ மனதில்‌ கொண்டு பாடல்கள்‌ 
பாடுவதால்‌ அவரது காலக்‌ காட்சிகள்‌ பாடல்களாக இக்காவியத்தில்‌ 
படம்பிடித்துக்‌ காணப்படுகின்றன. மொழிபெயர்ப்பாளர்‌ அக்காட்சிகள்‌ 
உள்ள சிற்பங்கள்‌, பொருள்கள்‌ என்‌ று பலவற்றையும்‌ ஒளிப்படமெடுத்து 
பாடல்‌ எண்களுடன்‌ இணைத்துத்‌ தந்துள்ளார்‌. இது அவரது உள்ளார்ந்த 
விருப்பத்தையும்‌ ஈடுபாட்டையும்‌ காட்டுகிறது. ஒளிப்படத்‌ தரவுகள்‌ 
அதிகமாக விஜயநகர காலத்தவை என்பது மேலும்‌ குறிப்பிடத்தக்கது. 
ஸ்ரீவில்லிப்புத்தூரில்‌ உள்ள முற்றிய நெல்வயல்‌ பாடலில்‌ வரும்போது வயலில்‌ 
வளர்ந்து முற்றிய நெற்கதிர்களைப்‌ படமாகக்‌ காட்டுகிறார்‌. மதம்‌ பிடித்த 
யானை, அம்புராத்‌ துணி, மயிலுடன்‌ உள்ள பெண்‌, பெண்‌ காலில்‌ 
முள்ளெடுக்கும்‌ வேடன்‌, விண்ணைத்‌ தொடும்‌ கோட்டை, கிளித்‌ தேரில்‌ 
மன்மதன்‌ என்று பாடல்களில்‌ வரும்‌ காட்சிகளுக்கெல்லாம்‌ ஒளிப்படம்‌ 
தருவது நல்ல யுக்தி மொழிபெயர்ப்பாளர்‌ ஒரு நூலாசிரியராகவே பரிணமிக்‌ 
கிறார்‌. கிருஷ்ண தேவராயரின்‌ மனதைப்‌ புரிந்து கொள்ளவும்‌ வரலாற்றை 
அறிந்து கொள்ளவும்‌ இந்த மொழிபெயர்ப்பு நூல்‌ மிகவும்‌ உதவும்‌. 





சு. இராஜகோபால்‌, சென்னை. 


240 ஆவணம்‌ 22, 2011 


71:4 


த. பார்த்தி . ருஷ்ணகிரி மாவட்ட வரலாறு, ஸ்ரீ விவேகானநந்தர்‌ கொடை 
மற்றும்‌ அறக்கட்டளை, தருமபுரி, விலை ரூ. 140/- 


கிருஷ்ணகிரி மாவட்டம்‌ வரலாற்றுக்கும்‌ முற்பட்ட தடயங்களை 
மிக்குடையவை. பழங்கற்காலம்‌ முதல்‌ வரலாற்றுக்‌ காலத்தின்‌ சென்ற 
நூற்றாண்டு வரை தொடர்ச்சியான வரலாற்றைக்‌ கொண்டவை. மலைகள்‌ 
சார்ந்த இம்மாவட்டத்தில்‌ பழங்கற்களும்‌, சங்க காலம்‌ தொடங்கி 
- வரலாற்றுக்‌ கால எச்சங்களும்‌, கல்வெட்டுகளும்‌, தொல்லியல்‌ சான்றுகளும்‌ 
பெருமளவில்‌ கிடைக்கின்றன. இவற்றை எல்லாம்‌ சான்றுகளாக்கி இந்நூலை 
இரண்டு தொகுதிகளாக ஆசிரியர்‌ படைத்துள்ளார்‌. இம்மாவட்டத்தில்‌ கள 
ஆய்வுகள்‌ மேற்கொண்ட பல்வேறு ஆய்வாளர்களின்‌ நூல்களையும்‌, இவர்‌ 
பயன்படுத்தித்‌ தரவுகளை செம்மையாகத்‌ தந்துள்ளார்‌. வட்டார வரலாற்றை 
எழுதுவது என்பது காலத்தின்‌ கட்டாயம்‌ அவ்வகையில்‌ இந்நூலாசிரியர்‌ : 
நுண்ணிய அளவில்‌ தரவுகளின்‌ வழி சான்றுகளை அளித்து ஒழுங்காக 
கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்றை அளித்துள்ள நடை வரலாற்று 
ஆய்வாளர்களுக்கும்‌ ஆர்வலர்களுக்கும்‌ பயனுடையதாக இருக்கும்‌. சங்க 
லம்‌ ஊத்தங்கரைவட்டம்‌ குறித்த முழுமையான தகவல்கள்‌ இரண்டு 
தொகுதிகளாக இடம்‌ பெற்றுள்ளமை சிறப்புக்குரியது. 


சு. இராசவேலு, தஞ்சாவூர்‌ 
715 


கூ. பிச்சைப்‌ பிள்ளை, நடுநாட்டுக்‌ கோயில்கள்‌, விஜயா பதிப்பகம்‌, 


உளுந்தூர்பேட்டை, விலை ரூ. 80 


கல்வெட்டு ஆர்வலர்‌ கூ. பிச்சைப்‌ பிள்ளை உளுந்தூர்பேட்டைப்‌ 
பகுதியில்‌ கள ஆய்வுகள்‌ பல மேற்கொண்டு இந்நூலினை எழுதியுள்ளார்‌. 
அவ்வகையில்‌ நடுநாட்டில்‌ உள்ள பல வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க ஊர்களை 
ஆய்வு நோக்கில்‌ சுருக்கமாக எழுதியுள்ளார்‌. இந்நூவில்‌ நடுநாட்டுப்‌ பகுதியில்‌ 
உள்ள 25 ஊர்களின்‌ வரலாறு எழுதப்பட்டுள்ளது. தொன்மை வாய்ந்த 
நடுநாட்டில்‌ பாடல்‌ பெற்றத்‌ தலங்கள்‌ மட்டுமன்றி வரலாற்றுச்‌ சிறப்பும்‌ 
தொன்மையும்‌ மிக்க பல ஊர்கள்‌ உள்ளன என்பதை இந்நூல்‌ 
எடுத்தியம்புகிறது. பல ஊர்களுக்கும்‌ இவர்‌ நேரிடையாகச்‌ சென்று 
கல்வெட்டு, செவிவழிச்‌ செய்திகள்‌ ஊர்‌ பெயராய்வு ஆகியவற்றினை 
வரலாற்றுச்‌ செய்திகளுடன்‌ இணைத்து இந்நூலை எழுதியுள்ளார்‌. 
நடுநாட்டு ஊர்களின்‌ வரலாற்றில்‌ ஆர்வமுள்ளவர்களுக்கு இது பயனுள்ள 

நூலாக அமையும்‌. 
சு. இராசவேலு, தஞ்சாவூர்‌ 


ஆவணம்‌ 22, 2011 241 


71:6 


சு. இராசவேலு, தஞ்சைப்‌ பெரிய கோயில்‌ சோழர்‌ கால ஒவியங்கள்‌, தமிழ்ப்‌ 
பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, 2010, பக்கம்‌ 156, விலை ரூ. 500/- 


ஓவிய ஒளிப்படக்‌ கலைஞர்‌, ஓவியர்‌, வரலாற்றியலார்‌ ஆகியோரை 
ஒருங்கிணைத்துப்‌ பல்கலைத்‌ துணைவேந்தரின்‌ வழிகாட்டலில்‌ 
வெளிவந்துள்ள நல்ல கலைப்பிரிவு நூல்‌ இந்நூல்‌. இராசராச சோழன்‌ 
விரும்பிய தஞ்சைப்‌ பெரிய கோயிலின்‌ ஆயிரமாரவது ஆண்டு விழாவில்‌ 
அம்மன்னனுக்குச்‌ செலுத்தும்‌ தாயவணக்கமாக இந்நூல்‌ அமைந்‌, துள்ளது. 
நன்கு வளர்ந்துள்ள அறிவியல்‌ உத்திகள்‌ மற்றும்‌ கருவிகளின்‌ பயன்பாட்டு 
வெளியீடு இந்நூல்‌. ஓவிய ஒளிப்படக்‌ கலைஞர்‌ திரு. தியாகராஜன்‌ எடுத்துத்‌ 
தந்த ஒளிப்படங்களை கணிப்பொறிக்‌ கண்ணில்‌ காட்டி வண்ண 
ஓவியங்களை வரைகோட்டு உருவங்களாக ஓவியப்‌ பேராசிரியர்‌ சந்துரு தன்‌ 
குழுவினர்‌ உதவியுடன்‌ வடித்துள்ளார்‌. இதன்‌ பயனாக அவ்வோவியங்களில்‌ 
நம்‌ கண்ணுக்குப்‌ புலப்படாத பல உருவங்களும்‌, செய்திகளும்‌ 
வெளிவந்துள்ளன. திருமணச்‌ சமையல்‌ கட்டில்‌ அடுகலன்கள்‌, இறைவன்‌ 
முன்னாகப்‌ பரிகலன்கள்‌, தெய்வங்களின்‌ அணிகலன்கள்‌, மாந்தரின்‌ உடை, 
அணிகலன்கள்‌, விலங்குகள்‌, ஆலமரம்‌, கழுகு, பனை மரங்கள்‌ என்‌ று பல 
பொருள்களின்‌ காட்சியும்‌ அமைப்பும்‌ நம்மைச்‌ சோழர்‌ காலத்தை நன்கு 
உணர்ந்து அறியச்‌ செய்கின்றன. படமெடுத்தவரே நூல்‌ வடிவமைப்பும்‌ 
மேற்கொண்டதால்‌ நூல்‌ தரமான தாளில்‌ பன்னாட்டுத்‌ தரத்தில்‌ 
வெளிவந்துள்ளது. ஓவியச்‌ செய்திகள்‌ முனைவர்‌ ௬. இராசவேலுவால்‌ 
தரப்பட்டுள்ளன. இன்னும்‌ தமிழகத்தில்‌ உள்ள பண்டைய ஒவியங்கள்‌ 
இந்நூலின்‌ உத்தியோடு வெளியிட ப்பட இந்நூல்‌ ஒரு உந்துகோலாகும்‌. 


சு. இராஜகோபால்‌, சென்னை. 
71:7 


த. அதியமான்‌, ஆ. துளசேந்திரன்‌, நிகமம்‌ வணிக வரலாற்றாய்வுகள்‌, 2010, 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, ௦11182 பக்கங்கள்‌, விலை ரூ. 70/- 


தமிழகத்‌ தொல்லியல்‌ சமூக வரலாற்றாய்வுகள்‌ நன்கு வேர்‌ ஊன்றியுள்ளன. 
இதனை நல்ல முறையில்‌ எடுத்துக்காட்டத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
கருத்தரங்கு ஒன்று நடத்தி அதனில்‌ வாசிக்கப்பட்ட ஆய்வுக்‌ கட்டுரைகளைத்‌ 
தாங்கி இந்நூல்‌ அமைகிறது. இந்நூலின்‌ பதிப்பாசிரியர்கள்‌ கட்டுரைகளைச்‌ 
செம்மையாகத்‌ தொகுத்து நல்ல பதிப்புரையுடன்‌ வெளியிட்டுள்ளனர்‌.கடல்‌, 
கலம்‌, கலம்‌ செய்தல்‌, உள்நாட்டு வெளிநாட்டு வணிகர்‌, தரகர்‌, நிலம்சார்‌ 
வணிகப்‌ பொருள்கள்‌, கடல்‌ வணிகப்‌ பொருள்கள்‌, வணிகப்‌ பாதுகாப்பு, 
வணிகப்படை, கிழக்கு மேற்கு நாடுகளுடனான வணிகத்திற்கான சான்றுகள்‌ 


242 ஆவணம்‌ 22, 2011 


ஆகியன பற்றி பேராசிரியர்‌ ப. சண்முகம்‌ அவர்களுடைய தெளிவான 
தொடக்கவுரையுடன்‌ நூல்‌ தொடங்குகின்றது.செங்கடல்‌ வணிகத்‌ தொடர்பு; 
சங்ககால வெளிநாட்டு வணிகம்‌; நகரத்தார்‌, ஐஞ்ஞூற்றுவர்‌, ஐயப்பொழில்‌ 
நாச்சியார்‌; வீரத்துவளம்‌ கல்வெட்டு; கென்சாதாள்‌ ஆவணங்கள்‌, சுமத்திரா 
தமிழ்க்‌ கல்வெட்டு; கரூர்‌, பாண்டிய நாட்டுக்‌ கடற்கரை, திருநெல்வேலி பகுதி, 
புதுக்கோட்டைப்‌ பகுதி, தஞ்சைப்‌ பகுதி, கும்பகோணம்‌, நாகப்பட்டினம்‌, 
கடலூர்‌, பெரம்பலூர்‌ பகுதிகளில்‌ வணிகம்‌, செக்கார்‌, மகதேசன்‌ பெருவழி 
என 22 கட்டுரைகள்‌ இந்நூலில்‌ அடங்குகின்றன. இதன்‌ வாயிலாக உள்நாட்டு 
வெளிநாட்டுத்‌ தொல்லியல்‌ சான்றுகள்‌ பரவலாக அலசி ஆராயப்படுவதை 
அறிந்து தொல்லியலார்‌ மகிழ்ச்சியும்‌ ஊக்கமும்‌ பெறுவர்‌ என்பது உண்மை. 


சு. இராஜகோபால்‌, சென்னை. 


71:8 


த. அதியமான்‌, ஆ. துளசேந்திரன்‌, நாவாய்‌ - கடல்சார்‌ வரலாற்றாய்வுகள்‌, 
2010, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, ௦17216 பக்கங்கள்‌, விலை ரூ. 70/- 


தமிழகத்தில்‌ கடலகத்‌ தொல்பொருளாய்வின்‌ முக்கியத்துவத்தை எடுத்துச்‌ 
சொல்லும்‌ வெள்ளைவாரணம்‌ அவர்களுடைய 1983ஆம்‌ ஆண்டுக்‌ 
கட்டுரையை முதலில்‌ வைத்து அமைந்த 22 கட்டுரைகளின்‌ தொகுப்பு 
இந்நூல்‌. 2007ஆம்‌ ஆண்டுக்‌ கருத்தரங்குக்‌ கட்டுரைகள்‌ மிகுதி. இலக்கியம்‌, 
கடல்‌ அகழாய்வு, நில அகழாய்வு, கள ஆய்வு, கல்வெட்டுகள்‌, சிற்பங்கள்‌, 
காசுகள்‌, ஓவியங்கள்‌, கலங்கள்‌ அவற்றின்‌ நுட்பங்கள்‌, அரசு ஆவணங்கள்‌, 
சரஸ்வதி மகால்‌ நூலக ஆவணங்கள்‌ என அனைத்துப்‌ பிரிவுத்‌ தரவுகளிலும்‌ 
கட்டுரைகள்‌ அமைந்துள்ளன. இலங்கை, முசிறி, மாங்குடி, கடற்கரைத்‌ 
துறைமுகப்பட்டினங்கள்‌ ஆகிய இடங்களில்‌ கிடைத்த அகழாய்வுப்‌ 
பொருள்கள்‌ பற்றி நிறையச்‌ சொல்லப்பட்டுள்ளன. சரபோஜி 
சாளுவநாயக்கன்‌ பட்டினத்தில்‌ கப்பல்கள்‌ கட்டும்‌ பணியை 
மேன்மைப்படுத்திதும்‌ கப்பல்‌ தொடர்பாக சரஸ்வதி மகால்‌ நூலகத்தில்‌ 
நூல்கள்‌ சேகரித்து வைத்திருக்கும்‌ ஒரு கட்டுரை மூலம்‌ அறியக்‌ கிடைக்கிறது. 
“நாவாய்‌” தொடர்ந்து அம்பி, புணை, வங்கம்‌ முதலிய பெயர்களிலும்‌ நூல்கள்‌ 
வெளியிட முனைந்திருக்கும்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக நீரகழாய்வுப்‌ பிரிவின்‌ 
எண்ணம்‌ விரைவில்‌ வரக்கூடுமளவு இந்நூல்‌ ஆய்வாளர்களிடையே 
தாக்கத்தை ஏற்படுத்தும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


சு. இராஜகோபால்‌, சென்னை. 


ஆவணம்‌ 22, 2011 243 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழக 20ம்‌ ஆண்றுக்‌ 
கருத்தரங்கம்‌ - செயலர்‌ அறிக்கை 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ 20ஆவது கருத்தரங்கும்‌, 27 ஆவது 
ஆணம்‌ இதழ்‌ வெளியீட்டு விழாவும்‌ நாகர்கோயில்‌ தெ.தி. இந்துக்‌ கல்லூரி 
கருத்தரங்கக்‌ கூடத்தில்‌ ஆகஸ்டு 28, 29 சனி, ஞாயிறு கிழமைகளில்‌ 
நடைபெற்றது. தொடக்கவிழா தொல்லியில்‌ கழகத்‌ தலைவர்‌ 
திரு. சு. இராஜகோபால்‌ தலைமை தாங்கி இன்றையச்‌ சூழலில்‌ தொல்லியல்‌ 
ஆய்வுகளின்‌ அவசியத்தை விரிவாக எடுத்துரைத்தார்‌. திரு. எ. சுப்பராயலு 
அறிமுக உரை நிகழ்த்தும்போது தமிழ்‌ இலக்கியங்களுக்குக்‌ கல்வெட்டு 
ஆய்வுகள்‌ வரலாற்றுச்‌ சான்றாதாரங்களாக மாறி வருவதை விளக்கியதோடு, 
அரசின்‌ தொல்லியல்‌ துறைகள்‌ இந்த ஆய்வுத்‌ துறையோடு தொடர்பு 
இல்லாதவர்களால்‌ வழி நடத்தப்படுவதால்‌ ஏற்படும்‌ இடர்பாடுகளையும்‌ 
குறிப்பிட்டார்‌. 

பதிப்பாசிரியர்‌ ச. இராசவேலு, கழகத்தின்‌ 21ஆவது ஆவணம்‌ இதழைக்‌ 
கல்லூரிஆட்‌ சிமன்றத்‌ தலைவர்‌ பொறியாளர்‌ ஆறுமுகம்‌ பிள்ளை வெளியிட 
வேண்டிக்‌ கொள்ள, அவர்‌ அதை வெளியிட்டு ஆசியுரை வழங்கினார்‌. 
எழுத்தாளர்‌ திரு. பொன்னீலன்‌ ஆவணம்‌ இதழைப்‌ பெற்றுக்‌ கொண்டு 
சிறப்புரை ஆற்றினார்‌. முதல்வர்‌ திருவாளர்‌ மீனாட்சி சுந்தரராஜன்‌, 
வி. நாகராஜன்‌ ஆகியோர்‌ வாழ்த்துரை வழங்கினர்‌. உள்ளூர்‌ செயலர்‌ 
திரு. செந்தீ நடராசன்‌ வரவேற்க, முனைவர்‌ ஸ்ரீகுமார்‌ நிகழ்ச்சியை 
ஒருங்கிணைத்தார்‌. தொல்லியல்‌ கழகச்‌ செயலாளர்‌ முனைவர்‌ தியாகராஜன்‌ 


நன்றி கூறினார்‌. 


தொடர்ந்து, முனைவர்‌ தொ. பரமசிவம்‌ தலைமையில்‌ கோவி லூர்‌ ஆதின 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவினை இந்தியத்‌ தொல்லியல்‌ ஆய்வுத்‌ துறை 
கோயில்‌ பிரிவு கண்காணிப்‌ பாளர்‌ முனைவர்‌ து. தயாளன்‌ அவர்கள்‌ 
“ஒற்றைக்கற்றளிகளின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌” என்ற தலைப்பில்‌ 
நிகழ்த்தினார்‌. திநா. சுப்பிரமணியன்‌ அறக்கட்டளை சொற்பொழிவினை 
திரு. க. கிருஷ்ண மூர்த்தி அவர்கள்‌ “திருவாவடுதுறையில்‌ ஈசான மடங்கள்‌ 
ஓர்‌ ஆய்வு' என்ற தலைப்பில்‌ முனைவர்‌ கு. சேதுராமன்‌ தலைமையில்‌ 


நிகழ்த்தினார்‌. 


முதல்‌ நாள்‌ இரவில்‌ பேராளர்களுக்காகத்‌ தோல்ப்பாவைக்‌ கூத்து 
நடைபெற்றது. 


இருநாள்‌ கருத்தரங்கிலும்‌ நடந்த 4 அமர்வுகளிலும்‌ 50க்கும்‌ மேற்பட்ட 
தொல்லியல்‌ அறிஞர்கள்‌ கடந்த ஓராண்டில்‌ கண்டறிந்த புதிய 
கண்டுபிடித்தங்களை ஆய்வுரைகளாகத்‌ தந்தனர்‌. 


244 ஆவணம்‌ 22, 2011 


மாணவர்களுக்கான கட்டுரைப்‌ போட்டி அமர்விற்கு முனைவர்‌ வெ. 
வேதாசலம்‌, கு. சேதுராமன்‌ ஆகியோர்‌ தலைமை வகித்தனர்‌. இப்போட்டி 
அமர்வில்‌ பங்கேற்றோர்‌ விவரம்‌ பின்வருமாறு:- 
வ.எண்‌ - - பெயர்‌ கட்டுரைத்‌ தலைப்பு 
ர. ஆ. பெருமாள்‌, புதுச்சேரி சங்க இலக்கியங்களில்‌ குமரி 
வட்டார வரலாறு 


2. இரா. எழில்ராமன்‌, புதுவை  ஆழியூர்‌, சேலியமேடு, 
கூடப்பாக்கம்‌ கல்வெட்டுகள்‌ 


3. டி.பி. கனகரத்தினம்‌, கோவை: வட்டாரப்‌ பகுதிகளில்‌ 
புதுவை புதிய கண்டுபிடிப்புகள்‌ 
4. பாலமுருகன்‌, புதுவை வைகையாற்றுப்‌ பள்ளத்தாக்கு 
தொல்லியல்‌ 


கட்டுரைப்‌ போட்டியில்‌ டி.பி. கனகரத்தினம்‌, பாலமுருகன்‌ ஆகியோர்‌ 
பரிசு பெற்றனர்‌. 


நாள்‌ : 28.9.2010 
முதல்‌ அமர்வு 

தலைமை : அ.கா. பெருமாள்‌ 

1. திரு.கருப்பையா - தின்னகோலப்பாடி கல்வெட்டு- 
சென்னை சிறுகுறிப்பு 

2. செ.கோவிந்தராஜ்‌ - சோமாஸ்கந்தர்‌ - ஜேஸ்டா 
புதுக்கோட்டை சிற்பங்கள்‌ ஓர்‌ ஒப்பிட்டாய்வு 

3. முனைவர்‌ அ.சந்திரபோஸ்‌ - பண்டைய அரசர்களின்‌ 
புதுக்கோட்டை இன்றைய வம்சாவளி 

4. கோ.சசிகலா - மான்குத்திப்பட்டான்‌ 
சென்னை மகனூர்பட்டி நடுகல்‌ 

5. முனைவர்‌ சு. மகாலட்சுமி - கணியான்‌ சிற்பம்‌ 
குற்றாலம்‌ 

6. பி. சுமதி, தஞ்சாவூர்‌ - புதுக்குடிக்‌ கல்வெட்டு 


நாள்‌ : 29.09.2010 
இரண்டாம்‌ அமர்வு 
தலைமை : முனைவர்‌ சொ. சாந்தலிங்கம்‌ 


1. எஸ்‌.இரவி, கோவை - புலிகுத்திகல்‌, இசைக்கருவி 
பொறிப்பு குறிப்பு 


ஆவணம்‌ 22, 2011 245 


2. கெளரிசங்கர்‌, தஞ்சாவூர்‌ - 


3. ஆ.ராஜா, தஞ்சாவூர்‌ - 


4. கூ பிச்சைப்பிள்ளை - 
விழுப்புரம்‌ 


5. எழில்‌இராமன்‌, புதுவை 


6. இரா.செந்தில்‌ 
தஞ்சாவூர்‌ 
7. பெ.சுதாகர்‌, தஞ்சை - 


8. இராம்ஜி, தஞ்சை 


9. இரா. பூங்குன்றன்‌, பழனி 

10. வீரராகவன்‌, விழுப்புரம்‌ 

11. அ.கா.பெருமாள்‌ 

12. செந்தில்‌ நடராசன்‌ - 


13. பத்மநாதன்‌ - 


குளித்தலை வட்டாரத்‌ 
தொல்லியல்‌ தடயங்கள்‌ 


இராமநாதபுர வட்டாரத்தில்‌ 
தொல்லியல்‌ தடயங்கள்‌ 


சிதறால்‌ மலைக்கோவில்‌ 


திருவட்டாரில்‌ அரிய தாந்திரிக 
சிற்பங்கள்‌ 

மயிலாடுதுறை வட்டத்தில்‌ 
புதிய கண்டுபிடிப்புகள்‌ 


திருச்சி தெற்குப்‌ பகுதியில்‌ 
தொல்லியல்‌ இடங்கள்‌ 


பெரும்பலூர்‌ வட்டாரக்‌ 
கல்வெட்டுகள்‌ 

அக்கசாலை மடம்‌ செப்பேடு 
பானைக்குறியீடுகள்‌ 
அடிமை ஓலை 

அள்‌ அடிமைக்‌ கல்வெட்டு 


கல்வெட்டு கூறும்‌ வள்ளுவ 
நாடு 


நாள்‌ : 29.09.2010 


மூன்றாம்‌ அமர்வு 


தலைமை : இரா. பூங்குன்றன்‌ 

1. சங்கரலிங்கம்‌ - 
2. கவிஞர்கு. சுயம்புலிங்கம்‌ = 
3. கு.மா.சுப்பிரமணியன்‌ - 


4. ல.சாகுல்ஹமிது த்‌ 


3. த.கணேசன்‌ - 
இராஜசேகர தங்கமணி 


246 


திருமலைநாயக்கர்‌ காலத்‌ 
திண்டுக்கல்‌ சீர்மை அந்தாதி 
Tamil Vedamoli and Ariya moli 
ஊரவை கல்வெட்டுகள்‌ 
சோழர்காலக்‌ குமரி மாவட்டக்‌ 
கல்வெட்டுகள்‌ 

சீன தமிழக இருவழி 
ஆதிக்கங்கள்‌ 


ஆவணம்‌ 22, 2011 


நாகர்கோவிலில்‌ நடந்த தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகக்‌ கருத்தரங்கை ஒட்டி 
ஆகஸ்டு 26, 27 வியாழன்‌, வெள்ளிக்‌ கிழமைகளில்‌ கல்லூரி 
மாணவர்களுக்கும்‌, ஆர்வமுள்ளவர்‌ களுக்கும்‌ கல்வெட்டுப்‌ பயிற்சி தெ.தி. 
இந்துக்‌ கல்லூரியில்‌ நடந்தது. 25 பேர்‌ கலந்து கொண்டனர்‌. இப்டயிற்சியில்‌ 
பிராமி, வட்டெழுத்து, கிராந்தம்‌ போன்ற தற்காலத்‌ தமிழ்‌, பழந்தமிழ்‌ எழுத்து 
வரிவடிங்கள்‌ கற்பிக்கப்பட்டது. கல்வெடடுப்‌ படி எடுக்கும்‌ நேரடிப்‌ 
பயிற்சியும்‌ சுசீந்திரம்‌ கோயிலில்‌ வைத்து கொடுக்கப்பட்டது. இந்த அறிமுகப்‌ 
பயிற்சி காலை 9 முதல்‌ மாலை 5 வரை நடைபெற்றது. சான்றிதழும்‌ வழங்கப்‌ 
பெற்றது. பயிற்சிகளை தொல்லியல்‌ அறிஞர்கள்‌ இராஜகோபால்‌, 
சுப்பராயலு, சாந்தலிங்கம்‌, தியாகராஜன்‌ ஆகியோர்‌ அளித்தனர்‌. 

அன்புடன்‌, 
இல. தியாகராஜன்‌ 


செயலர்‌ 


ஆவணம்‌ 22, 2011 பழ 


கட்டுரையாளர்கள்‌ முகவரி 


திரு. இரா. ஆனந்தகுமார்‌ 
கல்வெட்டியல்‌ துறை, 

தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
தஞ்சாவூர்‌ 


திரு. கோ. இரவீந்திரன்‌ 
பிரெஞ்சு இந்தியக்‌ கழகம்‌, 
புதுச்சேரி. 


முனைவர்‌ ௬. இராசகோயால்‌ 
“இராஜாஜி இல்லம்‌” 

7, முதல்‌ தெரு 

வெங்கடேஸ்வரா நகர்‌, அடையாறு 
சென்னை 600 020 


முனைவர்‌ ௬. இராசவேலு 
42, நாலடியார்‌ தெரு 

ஸ்ரீசக்தி நகர்‌, 

ஆவடி கார்ஷெட்‌ காம்ப்ளக்ஸ்‌ 
சென்னை - 600 109. 


முனைவர்‌ செ. இரா 
“புலவர்‌ பூங்குடில்‌ 
58/2,திரு.வி. .கா. நகர்‌ சாலை 
பாலக்காட்டுத்‌ தோட்டம்‌ 
ஈரோடு - 638 011 


திரு. ௧௬. இராசேந்திரன்‌ 
மேலப்பனையூர்‌ (அஞ்சல்‌) 
விராச்சிலை (வழி) 
புதுக்கோட்டை 622 420 


திரு. ராம. எழில்றாமண்‌ 
26, முதன்மைச்‌ சாலை, 
அரங்கனூர்‌, பாகூர்‌, 
புதுச்சேரி - 607 402 


248 


திரு. யோ. கந்தசாமி, 
விரிவுரையாளர்‌, 

வரலாற்றுத்‌ துறை, 
இராஜபாளையம்‌ இராஜூ கல்லூரி, 
இராஜபாளையம்‌ - 626 117, 


முனைவா்‌ க. கருப்றையா 
கல்வெட்டுப்‌ பிரிவு, 

இந்திய தொல்லியல்‌ ஆய்வுத்‌ துறை, 
புனித ஜார்ஜ்‌ கோட்டை 

சென்னை - 600 009. 


திரு. ப. கலைச்‌ செல்வண்‌ 
விரிவுரையாளர்‌, 

வரலாற்றுத்‌ துறை, 
அண்ணாமலை பல்கலைக்‌ கழகம்‌, 
அண்ணாமலை நகர்‌ - 608 002 


திரு. ஓ.வி. கணகரத்தினம்‌ 
முதுகலை மாணவர்‌, 

புதுவைப்‌ பல்கலைக்கழகம்‌, 
புதுச்சேரி 


திரு. நடன. காசிநாதன்‌ 
138, 5வது சாலை, 
மல்லீஸ்வரி நகர்‌, 
சேலையூர்‌, 

சென்னை - 600 073. 


திரு ம. காந்தி. 
875, பேஸ்‌ 2, 

7வது குறுக்குத்தெரு, 
சத்துவாச்சாரி 
வேலூர்‌ 632 009 


செல்வி. எம்‌. காயத்திரி தேவி 
39, பெரிய தெரு 

திருக்கோகர்ணம்‌ (அஞ்சல்‌) 
புதுக்கோட்டை - 622 002. 


ஆவணம்‌ 22, 2011 


திரு. ௪. கிருஷ்ணமூர்த்தி. 
தொல்லியல்‌ அலுவலர்‌ (ஓய்வு) 
எண்‌. 43/20, மயூரா பிளாட்ஸ்‌ 
கலாசேத்திரா சாலை, 
திருவான்மியூர்‌, 

சென்னை - 600 041. 


திரு கி. குமார்‌ 
இ.103,பொதுப்பணித்துறை 
குடியிருப்பு, 

தாடண்டர்‌ நகர்‌, 
சைதாப்பேட்டை, 
சென்னை 600 015 


மே/பா. டாக்டர்‌ கெளரிநடராஜன்‌, 
பி. ஈடன்‌ அபார்ட்மெண்ட்‌, 

முதல்‌ குறுக்குத்‌ தெரு, 

கார்டன்‌ ரோடு, 

கீழ்ப்பாக்கம்‌, 

சென்னை - 600 010. 


திரு. ௮. சங்கர்‌ 
த/பெ. அம்மாசி, 
மாரனேரி, 
புதுத்‌ தெரு, 
மேகளத்தூர்‌ அஞ்சல்‌, 
தஞ்சாவூர்‌ - 613 102. 


முனைவர்‌ கா, சந்திரபோஸ்‌ 
விரிவுரையாளர்‌, 

மாட்சிமை தாங்கிய மன்னர்‌ கல்லூரி, 
புதுக்கோட்டை - 622 001. 


முனைவர்‌ சொ. சாந்தலிங்கம்‌ 
மாவட்ட தொல்பொருள்‌ 

அலுவலர்‌ (ஒய்வு) 

32, பிரீதம்‌ தெரு 

துரைசாமி நகர்‌ 

மதுரை 625 010. 


ஆவணம்‌ 22, 2011 


திரு.ஹஷஜெ.ஆர்‌. சிஹுமகிருஷ்ணன்‌ 
விரிவுரையாளர்‌, த்‌ 
வரலாற்றுத்துறை 

அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
சிதம்பரம்‌ - 608 002. - 


திரு. ௬. சிணா (ஆரல்வாய்மொழி) 
தமிழ்த்துறை, 
கேரளப்‌ பல்கலைக்கழகம்‌, 


திருவனந்தபுரம்‌. 


திரு. ௬. கண்ணன்‌ : 
பிளாட்‌ எண்‌. 172, 
கற்பகம்‌ நகர்‌, 

கோ. புதூர்‌, 

மதுரை - 625 007. 


திரு. யெ. சுதாகர்‌ 

த!பெ. பெருமாள்‌ 

பொய்யூர்‌, மேலச்.ருப்பூர்‌ (அ) 
அரியலூர்‌ 621 707. 


திரு. தூ. சுந்தரம்‌ 

21, கிரீன்வியூ டெலிகாம்‌ குடியிருப்பு, 
விளாங்குறிச்சி சாலை, 

பீளமேடு, : 

கோவை - 641 004, 


திரு. ௬ந்தரம்‌ 
நாகர்கோவில்‌ 


முனைவர்‌ எ. ௬ப்பறாயனு 
புதிய எண்‌ - 7 

இராமலிங்கம்‌ நகர்‌ 

முதல்‌ குறுக்குத்தெரு 
கே.கே.புதூர்‌, கோவை - 38. 


திரு. இறா. ௬ரேஷ்‌ 
கல்வெட்டியல்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ 
துறை, 6 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
தஞ்சாவூர்‌ - 619 010. 

249 


திரு. செந்தீ நடராஜன்‌ 
36/122, கல்படித்தெரு 
நாகராஜகோவில்‌ அருகில்‌ 
நாகர்கோவில்‌ -629 001 


முனைவர்‌ வி. செல்வகுமார்‌ 
விரிவுரையாளர்‌ 

கல்வெட்டியல்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ 
துறை, 

தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌, 
தஞ்சாவூர்‌ - 613 010. 


திரு. ஆ. செல்வதரன்‌ 
பகவத்‌ பவன்‌, 
புலியூர்குறிச்சி, 

தக்கலை, 

நாகர்கோவில்‌ - 629 001. 


திரு. சூலூர்‌ தெய்‌. சேஷகிரி 
12, நார்ட்டன்‌ முதல்‌ தெரு, 
மந்தைவெளிப்பாக்கம்‌, 
சென்னை - 600 028. 


திரு. த. தங்கதுரை 

த/பெ. ப. தங்கையா 
பாத்தம்பட்டி (தெற்கு) (அஞ்சல்‌) 
ஆலங்குடி (தாலுக்கா), 
புதுக்கோட்டை மாவட்டம்‌. 


Dr.D.Dayalan 
Superintending Archaeologist 
Archaeological Survey of India 
Aurangabad Circle 
Aurangabad - 431 004 


திரு த.த. தவசிமுத்தூ 
36, பூவரசுர்‌ மெயின்‌ ரோடு 
ஆறுமுகனேரி 628 202 
தூத்துக்குடி மாவட்டம்‌ 


250 


முனைவர்‌ இல. தியாகறாசண்‌ 
தலைவர்‌, வரலாற்றுத்துறை 

அரசு கலைக்கல்லூரி 

அரியலூர்‌ 621 713. 


முனைவர்‌ மா. பணாணி 
விரிவுரையாளர்‌ 

கல்வெட்டியல்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ 
துறை, 

தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 613 010 


புலவர்‌, எ. பழுணியாப்பன்‌ 

88, பழனியாண்டவர்‌ கோயில்‌ தெரு, 
ஜம்பை அஞ்சல்‌, 

பவானி வட்டம்‌, 

ஈரோடு மாவட்டம்‌ - 627 811 


Dr.K.Panneerselvam 

0/௦, Director of Epigraphy 
Archaeological Survey of India 
Old University Office Building 
Mysore-570 005 


திரு. பாபு இ இராமசாமி 
பிரெஞ்சு இந்தியக்‌ கழகம்‌ 
புதுச்சேரி. 


திரு. கு. யாரு 
ஈரோடு 


திரு. த. பாரர்த்தியண்‌ 
176/68, கடை வீதி, 
தருமபுரி - 633 703. 


திருமதி. எஸ்‌. பார்வதி 
உதவிப்‌ பேராசிரியர்‌ 


தமிழ்த்‌ துறை 
ஸ்ரீ பராசக்தி பெண்கள்‌ கல்லூரி 5 
குற்றாலம்‌ 6 


ஆவணம்‌ 22, 2011 


திரு. பா. பாலமுருகன்‌ 
பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம்‌, 
புதுச்சேரி. 


திரு. மோ. பிரசன்னா 

இந்தியத்‌ தொல்லியல்‌ ஆய்வுத்‌ துறை, 
புனித ஜார்ஜ்‌ கோட்டை, 

சென்னை - 600 009. 


திரு ப. பூமாலன்‌ 

9, பாட்டை தெரு 

நவல்பூர்‌ (அஞ்சல்‌), 
இராணிப்பேட்டை 632 402 


திரு. அ.கா. பெருமான்‌ 
451-53, பி2, கவிமணி நகர்‌, 
இந்துக்‌ கல்லூரி தென்புறம்‌, 
நாகர்கோயில்‌ - 2. 


திரு. ஆ. பெருமான்‌ 
முனைவர்பட்ட ஆய்வாளர்‌, 
புதுச்சேரி பல்கலைக்கழகம்‌, 
புதுச்சேரி 


திருமதி மங்கையர்க்கரசி 
கே.சி.எம்‌.பள்ளி 

66, முத்துவேல்‌ லே-அவுட்‌ 
கே.கே.சாலை, 

விழுப்புரம்‌ 605 602 


திரு. ஆர்‌. மணி 
10, ஐஸ்வர்யா தெரு, 
எழில்‌ நகர்‌, 

பெரிய அல்லாபுரம்‌, 
தொரப்பாடி, 
வேலூர்‌ - 632 002 


திரு. கோ. மதிவாணன்‌ 
கல்வெட்டியல்‌ துறை, 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
தஞ்சாவூர்‌ - 613 010. 


ஆவணம்‌ 22, 2011 


திரு. வீ. முத்துகுமார்‌ 
117, மாயாண்டி சாமி நகர்‌ 
திருவப்பூர்‌, 


புதுக்கோட்டை - 3. 


திரு.வி... மதீஸ்குமார்‌ 
64, தெற்குத்‌ தெரு, 
விருமாண்டாம்பாளையம்‌, 
எலவமலை அஞ்சல்‌, 
வாசவி கல்லூரி வழி, 
ஈரோடு. 


திரு. இரா. ரமேஷ்‌ 

திபெ. கே. இராமசாமி 

காளயனூர்‌, கருங்கல்லூர்‌ (அஞ்சல்‌) 
மேட்டூர்‌ (வட்டம்‌), 

சேலம்‌ (மாவட்டம்‌) 


திரு. த. ரமேஷ்‌ 


முண்டியம்பாக்கம்‌ 


திரு. ராஜ்குமார்‌ 
நாகர்கோவில்‌ 


திரு. ஆ. ராஜா 

த/பெ. சி. ஆரோக்கியசாமி 
நெப்பியப்பட்டி 

வடவாளம்‌ (அஞ்சல்‌) 
புதுக்கோட்டை தாலுக்கா 
& மாவட்டம்‌ - 622 004. 


முனைவர்‌ கோ. விஜயவேணுகோயால்‌ 
15, 4வது குறுக்குத்‌ தெரு 

ஜெயா நகர்‌, 

ரெட்டியார்‌ பாளையம்‌ 

பாண்டிச்சேரி 605 010 


திரு. வீரராகவன்‌ 
கே.ஜி.எம்‌. பள்ளி 
66, முத்துவேல்‌ லே-அவுட்‌ 
கே.கே.சாலை, 
விழுப்புரம்‌ 605 602 
251 


- திரு. ௧. வெங்கடேசன்‌ 
பண்டைய வரலாறு மற்றும்‌ 
தொல்லியல்‌ துறை, 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, 
சென்னை - 600 009. 


திரு ந.ஃவங்கடே௪ன்‌ 
40, கிழக்கு சந்நிதி வீதி, 
வில்லியனூர்‌ 

புதுச்சேரி 605 110 


ர ப. வெங்கடேசன்‌ 
3/178, கம்பன்‌ தெரு 
பெல்லியப்பா நகர்‌ 

வாலாஜாப்‌ பேட்டை - 632 513 


முனைவர்‌ வெ. வேதாச்சலம்‌ 
. 51/12இ, ரத்தினசாமி நாடார்‌ தெரு, 

பி.பி. குளம்‌, 

மதுரை - 625 002 


திரு. கி. முநீதரன்‌ 
324, முதல்‌ தெரு, 
நடேசன்‌ நகர்‌, 
விருகம்பாக்கம்‌ 
சென்னை - 600 092. 


முனைவர்‌ பா. ஜெயக்குமார்‌ 
கல்வெட்டியல்‌ மற்றும்‌ 
தொல்லியல்‌. துறை, 

தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
தஞ்சாவூர்‌ - 613 010 


Dr. D. Herman Tieken 
Kern Institute 
University of Leiden 
Noonesteeg - 1-3 

PO -Box9515 

The Netherlands 
+31-(0)71-5272955 


252 ஆவணம்‌ 22, 2011 


நன்றி 


கல்வெட்டு மற்றும்‌ கட்டுரைகளை ஆவணத்தில்‌ எழுதிய 
ஆசிரியர்களுக்கு உதவி புரிந்த கீழ்க்கண்டவர்களுக்கு நன்றி. 


1. 


இல. தியாகராஜன்‌, திரணிபாளையம்‌ கல்வெட்டுகள்‌ - 
திருவாளர்கள்‌ கே. ரவிச்சந்திரன்‌, ௧. வேலு, வே. செவ்வேல்‌, ராம்ஜி, 
யதீஷ்குமார்‌, கே. விஜயகுமார்‌, கண்ணன்‌. 


இல. தியாகராஜன்‌, திருவாலந்துறைக்‌ கல்வெட்டுகள்‌ - 
திருவாளர்கள்‌ கே. ரவிச்சந்திரன்‌, செ. செல்லையா, பாண்டுரங்கன்‌. 


. க. கருப்பையா, குலவாய்பட்டி செக்குக்‌ கல்வெட்டு - 


திருவாளர்கள்‌ பரந்தாமன்‌, அழகேசன்‌, சுகுமார்‌, யுவராஜ்‌. 


. சூலூர்‌ தெய்‌. சேஷகிரி, கலிங்கியம்‌ தேர்க்கலசக்‌ கல்வெட்டு - 


முனைவர்‌ சி. மகேஷ்வரன்‌. 


. த. ரமேஷ்‌, நெடுங்கல்‌ கல்வெட்டு - திரு. விஜயகுமார்‌. 


- ஆ. பெருமாள்‌, விழுப்புரம்‌ பகுதியில்‌ சில புதிய கல்வெட்டுகள்‌ - 


திரு. வி. துரைரங்கம்‌ 


253 


ஆவணம்‌ 22, 2011 


TAMIL NADU ARCHAELOGICAL SOCIETY, THANJAVUR 613010 


RECEIPTS AND PAYMENT ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2011 


Cash in hand 20,726.50 

Indian Bank 3,774.00 

State bank 1,100.62 
of India 

Book Sales 10,030.00 

Donation 7,000.00 


Membership Fees44,200,000 


Interest 24,431.00 
Fixed Deposit 330,000.00 
ICHR Grant 22,500.00 

463,762.12 
254 


Stationery 
Printing charges 


XeIOX 


Auditor Fees 
Salary 
Honararium 
Postage & Courier 
Freight Charges 
Bank Commission 
Telephone 
Travelling 
Donation 

Sundries 

Fixed Deposit 
Indian Bank 

State Bank of India 


Cash in hand 


8,141.00 
64,450.00 


3,106.50 


1,250.00 
4,000.00 
6,000.00 
5,799.00 
780.00 
279.00 
452.00 
12,577.00 
3,000.00 
8,833.00 
330,000.00 
6,830.00 
4,611.62 


3,653.00 





463,762.12 


ஆவணம்‌ 22, 2011 


TAMIL NADU ARCHAELOGICAL SOCIETY, THANJAVUR - 613 010 


INCOME AND EXPENDITURE ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2011 


To Stationery 

To Printing Charges 
To Xerox 

To Audit fees 

To Honararium 

To Postage & Courier 
To Freight 

To Bank Commission 
To Telephone 

To Travelling 

To Donation 


To Sundries 


118,667.50 


8,141.00 
64,450.00 
3,106.50 
4,000.00 
6,000.00 
5,799.00 
780.00 
279.00 
452.00 
12,577.00 
3,000.00 


8,833.00 


ஆவணம்‌ 22, 2011 


By Book Sales 

By Donations 

By Members Fess 
By Interest 

By ICHR Grant 


By Excess of Expenditure 
Over Income 


10,030.00 

7,000.00 
44,200.00 
24,431.00 


22,500.00 


10,506.50 


_——————————— 


118,667.50 


255 


TAMIL NADU ARCHAELOGICAL SOCIETY, THANJAVUR - 613 010 
INCOME AND EXPENDITURE ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.11 


BALANCE SHEET AS ON 31.03.2011 


LIABILITES ASSEST 
Fund Account 363,794.62 Furniture 11,000.00 
Steel Cup Board 7,700.00 
Fixed Deposits  ' 330,000.00 
Indian Bank 6,860.00 
State Bank of India 4,611.62 
Cash in hand 3,653.00 
363,794.62 . 363,794.62 

FUND ACCOUNT 

01.04.2009 By Opening Balance 374,301.42 
31.03.2010 By Excess of Income over Expenditure 10,506.50 
01.04.2010 By Opening Balance 363,794.62 


ஸ்ஸ்‌ ஆவணம்‌ 22, 2011 


ஆவணம்‌ 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ ஆண்டு இதழ்‌ 

ஆவணம்‌ தமிழக வரலாற்றை வளப்படுத்தும்‌ எல்லா அடிப்படைச்‌ சான்றுகளையும்‌ 
வெளியிடும்‌ நோக்கம்‌ கொண்டது. இதுவரை வெளியிடப்படாத கல்வெட்டுகள்‌, 
செப்பேடுகள்‌, ஓலைச்‌ சுவடிகள்‌, காகீத ஆவணங்கள்‌, தொல்பொருள்கள்‌, காசுகள்‌, 
கலைப்பொருள்கள்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிய செய்திகளையும்‌, கட்டுரைகளையும்‌ ஏந்தி 
வருகிறது. இது தமிழக வரலாற்றில்‌ ஈடூபாடுடைய அனைவரின்‌ கூல்லங்களிலும்‌ இடம்‌ 
பற வேண்டிய இன்றியமையாத வரலாற்றுக்‌ கருவூலம்‌. 

௩வணம்‌ 1 முதல்‌ 13 வரை இருப்பு இல்லை 
்வணம்‌ 14 - ரூ. 100/- (இதழ்‌ ஒன்றுக்கு) 





அ வணும்‌ 15-19 - ரூ. 150/- (இதழ்‌ ஒன்றுக்கு) 
ுணம்‌ 20-22 - ரூ. 200/- (இதழ்‌ ஒன்றுக்கு) 


ஈறுபபோக்கில்‌ தென்னகச்‌ சமூகம்‌ நொபொரு கராஷிமா) ரூ. 100/- 
மால்லியல்‌ கழக இதழ்களைப்‌ பெறவிழைவோர்‌, சரியான தொகை: 


உ, காசோலை அல்லது பணவிடை மூலம்‌ பொருளாளர்‌ முகவரி 
0ம்‌, 


பிள்‌ உறுப்பினர்‌ கட்டணம்‌ ரூ. 2000 
ட்ட ! எக்கு உறுப்பினர்‌ கட்டணம்‌ ரூ. 4000 


பதிய வவளியீடுகள்‌ பகுதியில்‌ நூல்களைச்‌ சேர்க்க விரும்புவோர்‌ ஒவ்‌9௨: 
நூலுக்கும்‌ மூன்று படிகளையும்‌, அஞ்சல்‌ செலவுக்கு ரூ. 50/- செயலாளரு 
அனுப்பி வைக்க வேண்டும்‌. 

வரைவோலை, காசோலை, பணவிடைகள்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ எ: 
பெயரில்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. காசோலையாக இருந்தால்‌, கூடவே வங்கிக்‌ கட்டஎ- 
ரூ. 100/-ஐச்‌ சேர்த்து அனுப்ப வேண்டும்‌. ஆவணம்‌ கதழ்‌ நேரில்‌ பெற்றுக்‌ கொள்ளல.:... 
அல்லது அஞ்சலில்‌ பெற ரூ. 50/- பணவிடை அனுப்பவும்‌. 

முகவரி : 
செயலர்‌/பொருளாளர்‌ 
தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌ - 613 010 


Contact: 
Secretary / Treasurer, Tamil Nadu Archaeological Society 
Derogatory Thanjavur -613010 


ய்ய 





